தமிழ்‌ மோழித்துறை 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


| oe 


தொகுதி 12 


தமிழாய்வு 


ஐந்தாவது உலகத்‌ தமிழ்மாநாட்டூச்‌ சிறப்புமலர்‌ 


பொதுப்பதிப்பாசிரியர்‌ : 
டாக்டர்‌ சி. பவ பப அயன 
பேராரிரியர்‌-தலைவர்‌ A NT 
தமிழ்‌ மொழித்துறை ., ல்‌. 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ ம்‌ 94 i 6 ச்‌ 


[| 
| 


\ 


பதிப்பாசிரியர்‌ 
டாக்டர்‌ வ. ஜெயதேவன்‌ டாக்டர்‌ மா. செல்வராசன்‌ 
விரிவுரையாளர்‌, தமிழ்‌ மொழித்துறை 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


தமிழ்‌ மொழித்துறை 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


1981 


முதற்‌ பதிப்பு; 1981 


© சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


நூல்‌ கிடைக்குமிடம்‌ : 


பதிவாளர்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
சென்னை-800 005. 


தூல்களை மதிப்பீடு செய்வதற்கும்‌ 
மாற்றிக்கொள்வ கற்கும்‌ (Exchange) 
அனுப்ப வேண்டிய இடம்‌ 


பொதுப்‌ பதிப்பாசிரியர்‌ 
“ தமிழாய்வு” 
சென்னைப்‌ பல்சலைக்கழக இணைவகம்‌ 


சென்னை-600 001. 


இரத்தினம்‌ அச்சகம்‌ 
சென்னை-600 001. 


TAMILAYVU 
(Annals of Tamil Research) 


Special Number on the eve of the 
V. World Tamil Conference-Seminar 


General Editor 
Dr. C. BALASUBRAMANIAN 


Professor and Head Department of Tamil Language 
University of Madras 


Editors 
Dr. V. JAYADEVAN ஆ Dr. MAA. SELVARAASAN 


Lecturers, Department of Tamil Language, University of Madras 


DEPARTMENT OF TAMIL LANGUAGE 
UNIVERSITY OF MADRAS 
1981 


ஓல்‌ 


ப 


கரடி 1 


Prof. G. ௩. DAMODARAN, 
B.SC. Engg., D.SC., C.Engg., F.LB.B. (Lond.), 
F.I Nue.. (Lond.), F.L.E. (Ind.) 


Vice-Chancellor 
UNIVERSITY OF MADRAS. 


FOREWORD 


Poet Bharathi, an immortal wizard of the pen proclaims 
that there is no language anywhere under the sun which is as 
sweet as Tamil : 


யாமதிக்த மொழிகளிலே தமிழ்மொழிபோல்‌ 
இனிதாவது எங்கும்‌ காணோம்‌. 


This proclamation of the poet may hastily be underestimated 
by some as an impassioned expression of linguistic patriotism, 
or even more harshly, fanaticism. But it is far from the truth. 
In no less tone than that of Bharathi, Rey. Percival, a foreign 
scholar declares thus: ‘No language combines greater force with 
equal brevity than Tamil and it may be asserted that no human 
speech is more close and philosophic in its expression as an 
exponent of the mind...... ப 

Such is the greatness of Tamil that has been well recognized 
universally. It is one of a few languages which have been 
continuously in diglossic use since their origin. So Bharathj 
emphasized that necessary steps be taken to propagate throughout 
the world the sweetness of Tamil as a language and its rich 
literary heritage. 


தேமதுரத்‌ தமிழோசை உலகமெலாம்‌ 
பரவும்வகை செய்தல்‌ வேண்டும்‌. 
The poet has also spelt out his ambitious dreams thus : 
பிதசாட்டு சல்லறிஞர்‌ சாத்திரங்சன்‌ 
தமிழ்மொழியிற்‌ பெயர்த்தல்‌ வேண்டும்‌ 


இறவாத புகழுடைய புதுதூல்சள்‌ 
தமிழ்மொழியில்‌ இயற்றல்‌ வேண்டும்‌ 


ii 


மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள்‌ 
சொல்வதிலோர்‌ மகமை இல்லை 
திறமான புலமையெனில்‌ வெளிசாட்டோர்‌ ல்‌ 


அதைவணக்கம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


Efforts are being taken to make his dreams come true in 
terms of reality, and International Conference - Seminars on 
Tamil Studies is an expression of such successful endeavour. 
The first such conference was held at Kuala Lumpur in the 
year 1966, the second at Madras in 1968, the third at Paris in 
19/0, and the fourth at Jaffoa in 1976. The fifth World Tamil 
Conference - Seminar is scheduled to bez held at Madurai between 
the 4th and 10th January, 1981. 


The University of Madras has been contributing to the 
cause of Tamil Studies ever since its inception. TamilAyvu a 
research journal of the Department of Tamil of this University 
is devoted for Tamil studies. The present volume of the journal 
is brought out on the eve of the V World Tamil Conference- 
Seminar as a special ‘number. Consisting of several papers 
both in English and Tamil by eminent scholars representing 
different parts of the world this issue throws light on Tamil 
language and literature as well. I congratulate the Department 
of Tamil Language for its efforts to bring out this special 
number on the occasion of the Tamil Conference. I am glad 
to commend this volume to the attention of all interested in 
Tamil Studies. 


Madras-600 005 
(Sd.) G. R. DAMODARAN 


Date : 30-12-1980 


பதிப்புரை 


சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, அது தோன்றிய காலந்தொட்டுத்‌ 
தமிழியலுக்கு எல்லா வகைகளிலும்‌ பணியாற்றி வருவதைத்‌ தமிழ்‌ 
உலகம்‌ நன்கறியும்‌. தமிழ்‌ ஆராய்ச்சிக்கென்றே 1972இல்‌ தனியிதழைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ நிறுவியது. அவ்வாறு நிறுவப்பெற்ற இதழே 
தமிழாய்வு ஆகும்‌. இவ்விதழ்‌ தொடர்ந்து தமிழியலின்‌ பல்வேறு 
துறைகளில்‌ அரிய ஆய்வுக்‌ கட்டுரைகளை வழங்கியும்‌, அச்சில்வாரா 
அருந்தமிழ்‌ நூல்களை வெளிக்கொணர்ந்தும்‌, ஆராய்ச்சிக்கு அடிப்‌ 
படை ஆகாரங்களாய்‌ அமையும்‌ நூலடைவுகளைத்‌ தொகுத்தும்‌ இவ்‌ 
வாறாகப்‌ பல்லாற்றானும்‌ பணிபுரிந்து வருகின்றது. 


இத்தகு தமிழாய்வு இதழின்‌ பன்னிரண்டாம்‌ தொகுதியாகிய 
இது நான்மாடக்‌ கூடலில்‌ நடைபெறும்‌ ஐந்தாவது உலகத்‌ தமிழ்‌ 
மாநாட்டுச்‌ சிறப்பு மலராக வெளிவருகிறது. உலகின்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ உள்ள அறிஞர்களது ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ இம்மலரில்‌ 
இடம்பெற்றுள்ளன. கட்டுரை வழங்கியுதவிய அனைவருக்கும்‌ 
துறையின்‌ நன்றி உரியது. 


இவ்விதழை எழிலார்‌ மலராக வெளிக்கொணர எல்லா உதவி 
களையும்‌ பல்கலைக்கழகம்‌ செய்தது. இவ்விதழ்‌ சிறப்பாக வெளி 
வருவதற்குப்‌ பேரார்வம்‌ காட்டி நெறிப்படுத்தியுதவியதோடு அணிக்‌ 
துரையும்‌ வழங்கி இதழைச்‌ சிறப்பித்துள்ள மாண்பமை துணைவேந்தர்‌ 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ கோ. அரங்க. தாமோதரனார்‌ அவர்களுக்குத்‌ 
துறையின்‌ சார்பில்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. தமிழ்‌ 
கூறு ஈல்லுலகம்‌ வழக்கம்போல்‌ இவ்விதழையும்‌ விரும்பி வரவேற்கும்‌ 
என நம்புகிறோம்‌, 


தமிழ்‌ மொழித்‌ தறை | பதிப்பாசிரியர்‌ 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


11, 


12, 


பொருளடக்கம்‌ 


தமிழ்‌ 

தமிழ்‌ மொழிபெயர்ப்பில்‌ ஒலிபெயர்ப்புத்‌ தேவையா ? 

டாக்டர்‌ கா. மீனாட்சிசுந்தரம்‌ 1 
தமிழ்ச்‌ சிறுகதைகளின்‌ இன்றைய போக்குகள்‌ 

டாக்டர்‌ ௮. சுப்பிரமணீய பிள்ளை 9 
இலக்கிய மரபு 

--* தமிழண்ணல்‌ டாக்டர்‌ இராம. பெரிய கருப்பன்‌ 13 
மலேசியத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌--ஒரு கண்ணோட்டம்‌ 

ந, சுப்பிரமணியம்‌ 19 
தமிழில்‌ அகராதிக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 

மு. சண்முகம்‌ பிள்ளை 44 
தமிழ்‌ நாவல்களும்‌ இலக்கியக்‌ கொள்கைகளும்‌ 

டாக்டர்‌ இரா. தண்டாயுதம்‌ 87 
தென்கிழக்காசியாவில்‌ இந்துசமயச்‌ செல்வாக்கு 

௪, சிங்காரவேலு 119 
தமிழ்‌ ஆவணத்‌ தொகுப்பு மையம்‌ 

பி. ௩. வேங்கடாச்சாரியர்‌ 195 
தமிழ்ச்‌ சமய இலக்கியங்களும்‌ அயல்‌ நாட்டினரும்‌ 

டாக்டர்‌ தி. பி. சித்தலிங்கையா 142 
உலகக்‌ கவியரங்கீல்‌ பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ 

டாக்டர்‌ ௧. செல்லப்பன்‌ 149 
உவமைத்‌ தொகுப்புகள்‌ 

டாக்டர்‌ இ. சுந்தரமூர்த்தி 165 
சங்க காலச்‌ சமூகவியல்‌ கோட்பாடு 

டாக்டர்‌ மா. செல்வராசன்‌ 171 

ஆங்கிலம்‌ 


Language and Culture of Tulunadu in relation to that of 
Kerala and Tamilnadu 
— Dr. V. I. Subramoniam 1 


Research Methodology in Tamil: The Contribution of 
M. Raghava Iyengar 
—Dr J. Parthasarathi 11 
Tiruvartr V. Kaliyinacuntaranar’s 
Contribution to Tamil Prose 


—pr. E. SA. Visswanathan 35 
Family Interaction in Kuruntokai 

—Dr. C. Balasubramanian 63 
The Heroic Pattern in Cilappatikaram 

—Dr. A. A. Manavalan 71 
Problems in Tamil Lexicography 

— Dr. V. Jayadevan 93 


Is Ilantiraiyan a Pallava Prince ? 
—P. Pachaiyappan Pillai 99 


1 
தமிழ்‌ மொழிபெயர்ப்பில்‌ 
ஒலிபெயர்ப்புத்‌ தேவையா? 


டாக்டர்‌ கா. மீனாட்சிசுந்தரம்‌ 
முதல்வர்‌, அரசு கலைக்‌ கல்லூரி, கோயமுத்தூர்‌. 


ஒலி, சொல்‌, வாக்கியம்‌ ஆகிய மூன்றையும்‌ பெயர்ப்பதன்‌ கோக்கம்‌ 
கருத்தை விளங்கிக்‌ கொள்வதற்கே ஆம்‌. இம்‌ மூன்றும்‌, செவ்வையாகப்‌ 
பெயர்க்கப்பட்டாலும்‌, கற்பவன்‌ ஒழுங்காய்‌ ஒலித்தாலும்‌, கூறப்படும்‌ 
செய்தியுடன்‌ அவன்‌ ஒன்றவில்லையானால்‌ கருத்துச்‌ செறிவைப்‌ புரிந்து 
கொள்ள இயலாது, இவைகள்‌ சரிவர அமையினும்‌, தொடர்ந்து 
சொல்வது இன்னதென்பதைத்‌ தெரிந்து பின்பற்றிச்‌ சென்றால்தான்‌, 
மேலும்‌ மேலும்‌ விளங்கிக்கொண்டே போகும்‌. பின்வரும்‌ வாக்கியங்கள்‌ 
முன்வந்த வாக்கியங்களின்‌ அடிக்கருத்தையொட்டி அமைவதால்‌, 
வாக்கியத்‌ தொடர்பின்றி உட்கருத்து விளங்கா து, ஆகவே உண்மையில்‌ 
கருத்தை விளங்கிக்‌ கொள்வது என்பது ஒலி, சொல்‌, வாக்கியம்‌ 
ஆகிய இம்மூன்றால்‌ மட்டும்‌ அமைவதில்லை இவற்றைக்‌ கருவிகளாகக்‌ 
கொண்டு கூறுவோன்‌ தொடர்பொருளையும்‌ கேட்போன்‌ ஈடுபாட்டையும்‌ 
பொறுத்தே கருத்து விளக்கம்‌ ஏற்படுகிறது என்பதை முதலில்‌ நினைவு 
கூர்தல்‌ நல்லது. 

எழுத்து என்பது ஒலிவடிவத்திற்குத்‌ தரப்படும்‌ வரிவடிவம்‌ 
என்பதை யாவரும்‌ அறிவர்‌, ஒருவனால்‌ பலவகையான ஒலிகள்‌ ஒலிக்க 
முடியுமானாலும்‌ இளமையில்‌ பழகிய ஒலிகளையே இயல்பாகத்‌ தட்டுப்‌ 
பாடின்றித்‌ தெளிவாக ஒலிக்க இயலும்‌. அவ்வாறு பழகாத ஒலிகள்‌ 
அவனுக்குத்‌ தரப்படுமானால்‌ அவன்‌ அவற்றை இயல்பாய்ப்‌ பழகியவன்‌ 
போல்‌ ஒலிக்க முடிவதில்லை, 


ஒரேமொழி பேசுபவருள்ளும்‌ அம்மொழியிலுள்ள ஒவ்வோர்‌ ஒலியும்‌ 
தெளிவாகவும்‌ திருத்தமாகவும்‌ ஒவ்வொருவராலும்‌ ஒலிக்கப்படுகிறது 
எனக்‌ கூறமுடியாது. தமிழில்‌ ழ, ள, ல என்னும்‌ ஒலிகள்‌ உள்ளன: 
இவைகளைத்‌ தமிழர்தாமும்‌ அவைகட்குரிய கூறுகளோடு ஒலிப்பதில்லை. 
ஆனாலும்‌ முன்பின்வரும்‌ சொற்களாலும்‌ பொருட்‌ போக்காலும்‌ ஒலி 
வேறுபாட்டை உணராமலேயே பொருள்புரிந்து கொள்கின்றனர்‌, 


மேலும்‌ ஒரே ஒலிதானும்‌ எல்லா இடங்களிலும்‌ ஒன்றுபோல்‌ 
ஒலிக்கப்படுவதில்லை, முன்பின்வரும்‌ ஒலிகள்‌ காரணமாக இயல்பாகவே 
சிறிது வேறுபடுகிறது. கட்டி, பக்கம்‌, அகம்‌ இந்தச்‌ சொற்களில்‌ * ௧* 
ஒலி எவ்வாறு ஒலிக்கிறது? வேறுபாடு உள்ளதல்லவா? * குகன்‌ ? என்ற 
சொல்லில்‌ கு, க எவ்வாறு ஒலி கொண்டுள்ளன? இவ்வொலி வேறு 
பாட்டால்‌ பொருள்‌ வேறுபாடு ஏற்படுவதில்லை யல்லவா ? இவ்வேறு 


2 தமிழாய்வு—.12 
பாட்டுண்மையைத்‌ தமிழ்‌ இலக்கணங்கள்‌ கூறும்‌ ““குறுக்கங்களும்‌ ?' 
நிலைநாட்டுகின்‌ றன வன்றோ? எனவே ஓர்‌ எழுத்திற்கு ஓர்‌ ஒலி அல்லது 
ஓர்‌ ஒலிக்கு ஓர்‌ எழுத்து என முடிவு செய்யினும்‌ அந்த எழுத்து அல்லது 
ஒலி எல்லோராலும்‌ ஒன்று போலவே ஒலிக்கப்படும்‌ எனக்கூற இயலா து 
என்பது உண்மையாகிறது. 


ஒருமொழியின்‌ வளர்ச்சிக்கோ அம்மொழி பேசும்‌ மக்களின்‌ 
வளர்ச்சிக்கோ மொழியின்‌ ஒலிக்கூறுகளின்‌ குறைவு காரணம்‌ எனச்‌ 
சொல்வதற்கில்லை. ஆங்கிலமொழியில்‌ வழங்கும்‌ ஒலிகட்கேற்ப 
எழுத்துக்கள்‌ கிடையா என்பதை அறிஞர்‌ அறிவர்‌. அம்மொழி, 
சொற்களை நிறையக்‌ கடன்‌ வாங்கியுள்ளது என்பது உண்மை. 
ஆயினும்‌ அம்மொழி தன்‌ எழுத்துக்களை விரிவுபடுத்திக்‌ கொள்ளவில்லை. 
எனினும்‌ தன்னிடமுள்ள எழுத்துக்களைக்‌ கொண்டே பலவகை ஒலி 
களுடன்‌ இருக்கும்‌ பிறசொற்களை ஏற்றுக்‌ கொண்டுள்ளது. அம்‌ 
மொழியில்‌ எழுத்துக்குரிய ஒலிகளைப்‌ படித்துக்‌ கொண்டால்‌ சொற்களை 
ஒலித்துவிட முடியும்‌ எனக்‌ கூறுவதற்கில்லை. Both, Moth—என்னும்‌ 
சொற்களில்‌ £0? என்ற எழுத்து முதலில்‌ *ஒ? என்றும்‌ அடுத்ததில்‌ 
“ஆ?” என்றும்‌ ஒலிக்கிறது. ஐந்து உயிர்கள்‌ பல வகையான-ஒலி வேறு 
பாடுகளின்‌ அடையாளங்களாக இருக்கின்றன. மேலும்‌ அம்மொழியி 
லுள்ள மெய்கள்‌ தமக்கென ஒலியுடையதாயினும்‌ பிறமெய்களுடன்‌ 
சேரும்போது வெவ்வேறு ஒலியாக ஒலிக்கின்றன. சில நேரங்களில்‌ ஒலி 
யற்றும்‌ சில எழுத்துக்கள்‌ நிற்கின்றன. Psychology, read, corp5- ஆகிய 
சொற்கள்‌ முறையே முதல்‌, இடை, கடைகளில்‌ உள்ள எழுத்துக்களின்‌ 
ஒலியை இழந்துள்ளன. இவ்வாறு இருந்தும்‌ மொழியின்‌ வளர்ச்சி 
குன்றியதாகவோ, மக்களின்‌ முன்னேற்றம்‌ தடைப்பட்டதாகவோ 
தோன்றவில்லை. ஆகவே முன்னேற்றத்‌ தடைக்கு ஒலிக்கூறின்‌ போதா 
மையைக்‌ காரணமாகக்‌ காட்ட என்மனம்‌ ஒப்பவில்லை. 


எனவே ஒலிக்கு ஓர்‌ எழுத்து என்றமுறை இருந்தால்தான்‌ கருத்துக்‌ 
களைப்‌ பெயர்க்க முடியும்‌ எனக்‌ கூறுவது முழு உண்மையாவதில்லை, 
எவ்வகை ஒலியையும்‌ இருக்கும்‌ எழுத்‌ துக்களைக்கொண்டே எழுதமுடியும்‌ 
என்பதும்‌ புலனாகிறது. அவ்வாறு அமையும்போது எழுத்துக்குரிய 
ஒலியிலிருந்து சிறிது மாறுபட்டு ஓலித்தாலும்‌ வரும்‌ இடம்‌ காரணமாகச்‌ 
சொல்வோன்‌ குறிப்பிலிருந்து உண்மையான சொல்லை உணர இயலும்‌ 
என்பது வெளிப்‌ படுஃன்‌ றது, அவ்வாறாயின்‌ அவ்வமைப்பு மயக்கத்தைத்‌ 
தராதா, அது ஈலமாகுமா, என நினைப்பது இயற்கை. பிரெஞ்சுமொழி 
பேசுவோர்‌ ஆங்கிலம்‌ பேசுவதைக்‌ கவனித்தால்‌ ஒலிவேறுபாடு இருப்‌ 
பதைக்‌ காண்கிறோம்‌, இருப்பினும்‌ பொருள்புரிந்து கொள்கிறோம்‌. 
அவர்கள்‌ மொழிக்கு உரோமன்‌ எழுத்துக்கள்‌ தாம்‌ ஆங்கிலம்‌ போலப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. எனினும்‌ சரியாய்‌ ஒலிக்க இயலவில்லை, 
சில திரிபுகள்‌ காணப்படுகின்றன. டாக்டர்‌ கிறீன்‌ என்பவர்‌ இலத்தீன்‌, 
ஆங்கிலம்‌, ஜெர்மன்‌ மொழிச்‌ சொற்களை எவ்வாறு தமிழ்மொழி இயல்பிற்‌ 
கேற்பத்‌ திரித்து வழங்கலாம்‌ என ஆய்ந்து வழி கொண்டதுபோல நாமும்‌ 
தமக்குள்‌ ஒரு பொதுவழி வகுத்துக்‌ கொள்வோமாயின்‌ எளிமையாய்‌ விடும்‌, 


தமிழ்‌ மொழிபெயர்ப்பில்‌ ஒலிபெயர்ப்புத்‌ தேவையா ? 8 


்‌ ஒலிக்கேற்றவாறு எழுத்துக்களைப்‌ பெருக்கிக்கொண்டால்‌ என்ன? 
நல்ல கேள்விதான்‌. முற்போக்கு எண்ணந்தான்‌. இப்பொழுது தமிழில்‌ 
எழுத்துக்கள்‌ பல்கியுள்ளன என்றும்‌, தட்டச்சு, சுருக்கெழுத்துப்படி 
ஆகியவற்றிற்குக்‌ காலச்செலவு ஆகிறது என்றும்‌ அறிவோம்‌. மேலும்‌ 
எழுத்து வடிவங்களின்‌ எண்ணிக்கையைக்‌ குறைக்க வழி உண்டா 
என எண்ணி வருகிறோம்‌, குறைப்பதற்கு வழி காணலாம்‌. அவ்வா 
றிருக்க இன்னும்‌ எழுத்துக்களைக்‌ கூட்டினால்‌ என்ன ஆவது? 
ஆங்கிலமொழியின்‌ வளமைக்கும்‌ அது எளிய அறிவுக்‌ கருவியாக 
அமைவதற்கும்‌ எழுத்துக்களின்‌ எண்ணிக்கையும்‌ பல காரணங்களுள்‌ 
ஒன்றாகும்‌ என்பது என்‌ கருத்து. எழுத்துக்களைப்‌ பெருக்கிக்‌ 
கொண்டே போனால்‌ எங்குக்கொண்டு போய்‌ நிறுத்துவது! பொதுவாக 
ஒலிகள்‌ திரிக்துகொண்டே இருக்கும்‌, ஏதோ ஒரு வரையறை செய்து 
ஒலிகள்‌ திரிவதை ஓர்‌ எல்லையில்‌ நிறுத்தி ஆக வேண்டும்‌. அதற்கு 
அணை போடுதல்‌ வேண்டும்‌, திரிகிற ஒலிகட்கேற்ப எழுத்துக்களைப்‌ 
படைப்போமானுல்‌ பழைய ஒலியும்‌ எழுத்தும்‌ பழைய மொழிகளாகி இறந்த 
மொழியாகி இலக்கிய வாழ்வில்‌ மட்டுமே அமைந்து விடும்‌. அடிமை 
யாம்க்‌ கிடந்து பல மொழியாளர்‌ கூட்டுறவில்‌ கல்வியற்றவர்சளாய்‌ 
வாழ்ந்ததால்‌ இப்பொழுது தமிழுக்குரிய ஒலிகள்‌ ழ, ற, ன போன்றவை 
பிறழ ஒலிக்கப்பட்டு ள, ர, ௩ ஒலிகளுக்குள்ள வேறுபாடின்றி 
இருப்பதால்‌ இவ்வொலிகளை வேண்டாம்‌ என விலக்கிடலாமா? எம்‌.ஏ. 
தமிழ்‌ கற்ற சில மாணவரும்‌ இப்பிழைகளை இன்று செய்கின்‌ றனரே! 


எழுத்துக்களைப்‌ பெருக்கிக்கொண்டு அவற்றின்‌ ஒலிகளையும்‌ 
வரிவடிவங்களையும்‌ மேலும்‌ கற்பதில்‌ இளைஞர்கள்‌ காலத்தைப்‌ 
போக்க வேண்டியதில்லை. வளர வளர அறிவு பெருகப்‌ பெருகக்‌ 
கருத்தை வளர்ப்பதில்தான்‌ கருத்துச்‌ செல்லும்‌, அப்போது அறிவின்‌ 
முதிர்வு ஏற்படுவதால்‌ பலவகை ஒலிக்‌ கூறுகளை ஒலிக்க முடியாமல்‌ 
போனாலும்‌ அறிந்துகொண்டு பிறர்‌ ஒலிக்கும்போது ஓரளவு புரிந்து 
கொள்ள முடியும்‌. சில திங்களுக்குள்‌ பிற மொழியைக்‌ கற்பவர்கள்‌ 
ஒலிப்பைப்‌ புரிந்து கொள்வதைபும்‌ பார்க்கலாம்‌, வெளிகாட்டார்கள்‌ 
இன்று பலர்‌ தமிழ்ப்‌ பயிற்சி பெற்றாலும்‌ எவ்வாறு ஒலிக்கின்றனர்‌? 
ஒலிக்கத்‌ துன்புறினும்‌ நாம்‌ தமிழில்‌ மெதுவாகப்‌ பேசினால்‌ புரிந்து 
கொள்வதை உணர்கிறோம்‌. இது எதனால்‌? நூல்களைப்‌ படித்து 
ஆராய்வதும்‌ செய்கின்றனரே! ஈ௩ன்கு ஒலிக்கக்‌ கற்ற பிற்பாடா 
இதைச்‌ செய்கிறார்சள்‌. அறிவு முதிர்வால்‌ மொழியின்‌ நுட்பத்தைப்‌ 
புரிந்துகொண்டு அவர்களுடைய மொழிகளுடன்‌ இணைத்து ஆய்ந்து 
உணர்வதால்‌ பேச முடியவில்லை யாயினும்‌ பேசுவதைப்‌ புரிந்து 
கொள்கிறார்கள்‌. ஆகவே இப்பொழுதுள்ள நிலையில்‌ பிறமொழி ஒலிக்‌ 
கூறுகளையும்‌ அவற்றிற்கு வடிவங்களையும்‌ தமிழ்‌ மொழிக்குக்‌ 
கொண்டு வந்தால்‌ வீண்‌ சுமையாகும்‌ என்பதே என்‌ எண்ணம்‌, 

இப்பொழுதுள்ள தமிழ்‌ நெடுங்கணக்கைப்‌ பெருங்கணக்கு ஆக்க 
வேண்டாம்‌. ஜ,ஸ, ஷ, ஹ போன்ற ஒலிகள்‌ கூடத்தேவையில்லை 
என்பதே என்‌ கருத்து. இவற்றை ஏற்பது எனின்‌ கவர்க்கம்‌, 
டவர்க்கம்‌, பவர்க்கம்‌ போன்றவற்றிற்கும்‌ எழுத்துக்கள்‌ தேவைப்படும்‌. 


4 தமிழாய்வு12 


றமஈ, ஸய£, யக இவ்வினைகளைப்‌ பார்த்தால்‌ வேறுபாடு தெரிகிறது. 
தமிழில்‌ இவற்றைப்‌ போன்ற ஒலிகளை எப்படிப்‌ பெயர்ப்பது? 
Hydrogen, Nitrogen, Sulphide, Sulphite— ஆகிய இவ்வினைச்‌ சொற்‌ 
களில்‌ டவர்க்கம்‌ அமைந்துள்ளதே! அவற்றைப்‌ பெயர்க்க சவர்க்கம்‌ 
போல எழுத்துக்களைப்‌ பெருக்குவதா? இப்படியே போனால்‌ ப்‌ 
கணக்காகி விடாதா? 7880 என்பதை சப்பான்‌ ? ண ஒலித்தலா டப்‌ 
எழுதுவதாலோ பொருள்‌ புரியாது எனக்‌ கூறிச்‌ "சப்பமாட்டான்‌! என 
அதற்கு விளக்கம்‌ கூறி அறிவுடையுலகம்‌ நகையாட்லாம்‌, அப்படிப்‌ 
பார்த்தால்‌ எந்தச்‌ சொல்லுக்கும்‌ எந்த மொழிக்கும்‌ இது பொருந்தும்‌: 
எந்த ஒரு சொல்லும்‌ பெரும்பாலும்‌ ஓரே பொருளைக்‌ "கொண்டிருக்க 
வில்லை. ஒருசொல்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளைக்‌ கொண்டிருக்‌ 
கிறது. ஒரு சொல்லுக்கு வரையறையான பொருள்‌ அது பயன்படுத்தப்‌ 
படும்போதே இடைக்கிறது. ஆகவே எந்தச்‌ சொல்லையும்‌ தனியாகச்‌ 
சொன்னால்‌ மனஙிலைக்தேற்பக்‌ , கவர்பொருளையே தரும்‌. *பொருள்‌” 
என்ற சொல்லைத்‌ தனியாக ஒலித்தால்‌ அதற்கு என்ன பொருள்‌ ? 
செல்வம்‌, அர்த்தம்‌, அகம்புறம்‌, மக்கள்‌-இப்படி அவரவர்‌ தொடர்புக்கும்‌ 
திறனுக்கும்‌ ஏற்பப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. '*இதன்பொருள்‌ என்ன?”, 
இவர்‌ எவ்வளவு பொருளுடையவர்‌”? என வாக்கியங்களில்‌ அமைக்கும்‌ 
போது அச்சொல்லுக்கு வரையறையான பொருள்‌ “இங்கு இது? 
எனக்கிடைத்து விடுவதைக்‌ காண்கிறோம்‌. அதே போலச்‌ “சப்பான்‌ 
நாட்டில்‌ மக்கள்‌ தொகை என்ன” எனக்‌ கேட்டால்‌ “சப்பான்‌? என்பது 
நாட்டின்‌ பெயர்‌ என்பது புலனாகிறது, ஆகவே “ஜ? ஒலிதான்‌ 
வேண்டும்‌ என்பதில்லை, 7கறவஊ-மொழி பேசுபவனுக்கோ பிறமொழி 
பேசுபவனுக்கோ இது புரியாதிருக்கலாம்‌. ஆயினும்‌ ச? ஒலியுடன்‌ 
சப்பான்‌ C௦யtரர-என்று ஆங்கிலத்தில்‌ சொன்னால்‌ * ஐ? ஒலி ஒலிக்கா 
விடினும்‌ மேய என்ற சொல்லால்‌ அந்தச்சொல்‌ 7௨0௨1 நாட்டைத்‌ 
தான்‌ குறிக்கிறது எனத்‌ தெரிந்து கொள்வான்‌, 011626-என்பதைக்‌ 
காளேஜ்‌ எனவும்‌ ஜ்‌] 810061-என்பதைக்‌ கேர்ல்‌ 814201 என்றும்‌ 
* மணிமேகலா தெய்வம்‌? என்பதை * மணிமேகளா தெய்வம்‌” என்றும்‌ 
பேராசிரியர்கள்‌ ஒலிப்பதையும்‌ மாணவர்கள்‌ புரிந்துகொள்வதையும்‌ 
அறிந்த பிறகும்‌ எல்லா ஒலிகளுக்கும்‌ ஏற்ற எழுத்துக்கள்‌ தேவை என 
என்னால்‌ இந்கிலையில்‌ ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. 


ஆங்கிலத்திலிருந்து சொற்களை ஒலியுடன்‌ 
அது பெயர்ச்‌ சொற்களில்‌ தாம்‌ செய்ய முடியுமே அல்லாமல்‌ வினைச்சொற்‌ 
களில்‌ முடியாது. சைக்கிள்‌ என்பதை சைக்கிள்டு என்றும்‌ மோட்டார்‌ 
என்பதை மோட்டார்டு என்றும்‌ ஆங்கிலத்தில்‌ வினையாக்குவ துபோல 
சைக்கிள்‌ என்ற சொல்லை ஒலியுடன்‌ அப்படியே பெயர்த்தாலும்‌ அதைத்‌ 
தமிழிலே அப்படியே விளையாக்கித்தர இயலுமா? ஆகவே பெயர்களைத்‌ 
தாம்‌ பெயர்க்க முடியும்‌, வினைகளே அப்படியே ஒலியுடன்‌ பெயர்த்தல்‌ 
மொழிக்கு ஏற்புடையதா? வீனைகளில்‌ பொருளைத்தாம்‌ பெயர்க்க 
முடியும்‌. பெயர்கள்‌ ஏதாவது ஒன்றை அவாவி நிற்கும்‌. பயனிலை 
களையோ அடைகளையோ கொண்டு பெயரின்‌ ஒலி திரிந்து வந்தாலும்‌ 
இன்ன சொல்‌ என உணர்ந்து கொள்ளமுடியும்‌. 


அப்படியே பெயர்த்தாலும்‌ 


சைக்கிளிங்‌, 


த்மிழ்‌ மொழிபெயர்ப்பில்‌ ஓலிபெயர்ப்புத்‌ தேவையா ? 5 


மோட்டாரிங்‌ போல வரும்‌ சொற்களையும்‌ அப்படியே பெயர்த்தலை 
மொழி கொள்ளுமா? 

அறிவியல்‌ கண்டுபிடிப்புக்கள்‌ எல்லாம்‌ ஆங்கிலேயரால்‌ மட்டும்‌ 
செய்யப்படவில்லை, இததாலியர்‌, செர்மானியர்‌ முதலியோர்‌ கண்டு 
பிடித்து அவர்களுடைய மொழிகளில்‌ பெயர்வைத்துள்ளார்கள்‌. அப்‌ 
பெயர்கள்‌ ஆங்கிலத்தில்‌ அவர்களுடைய ஓசையிலேயே பெயர்க்கப்‌ 
பட்டுள்ளன எனச்‌ சொல்வதற்கில்லை. 08112௦ என்பவர்‌ இத்தாலி 
நாட்டினர்‌. இத்தாலி மொழியில்‌ இச்சொல்‌ காலிலேயா என உச்சரிக்கப்‌ 
படுகிறது. ஆனால்‌ ஆங்கிலத்தில்‌ காலிலீயோ என உச்சரிக்கின்‌ றனர்‌. 
சிலர்‌ இதை காலிலியோ எனவும்‌ ஒலிக்கின்றனர்‌. அப்படியானால்‌ 
எந்த உச்சரிப்புப்படி இப்பெயர்ச்சொல்லைப்‌ பெயர்ப்பது? ஆங்கிலமொழி 
உச்சரிப்பூப்படி பெயர்த்தால்‌ அது எவ்வாறு ஏற்கத்தக்கதாகும்‌? இதே 
போல்தான்‌ ஐன்ஸ்டைன்‌ எனற பெயரும்‌. ஐன்ஸ்ட்டைன்‌, ஈன்ஸ்டின்‌, 
ஐன்ஸ்டின்‌ இப்படி எல்லாம்‌ உச்சரிக்கப்படுகிறதே! ஆகவே பெயர்ச்‌ 
சொற்களைப்‌ பெயர்த்தாலும்‌ ஒலிபெயர்ப்பதில்‌ எம்மொழியின்‌ ஒலியை 
ஒட்டிப்‌ பெயர்ப்பது என்ற சிக்கல்‌ உண்டாகி எளிமையாகாமல்‌ 
தொல்லையே தோன்றுகிறது. 

இங்கு இன்னொரு சிக்கல்‌ எழுகிறது. ஆங்கிலச்‌ சொல்லுக்குரிய 
ஒலியுடன்‌ சொல்லை அவ்வாறே கல்லாமல்‌ திரிந்த ஒலியுடன்‌ கற்பதால்‌ 
மேற்படிப்புக்குச்‌ செல்பவனுக்கு -- ஆங்கிலத்தில்‌ கற்பவனுக்குத்‌ 
தொல்லையாகிறதல்லவா என்ற வினா எழும்‌ இதற்குரிய விடை ஈம்‌ 
குறிக்கோளைப்‌ பொறுத்ததே அல்லாமல்‌ மொழியினியல்பைப்‌ 
பொறுத்ததன்று என எனக்குத்‌ தோன்றுகிறது. மேற்படிப்பு 
ஆங்கிலத்தில்‌ இருக்கும்‌ வரை இச்சிக்கல்‌ இருந்தே தீரும்‌ எல்லாம்‌ 
தமிழாக வேண்டும்‌. அல்லது எல்லாம்‌ ஆங்கிலமாக வேண்டும்‌: 
இரண்டுங்‌ கெட்டான்‌ நிலை இரண்டாட்டம்‌ ஆட்டியே தீரும்‌ 
“வளர்ந்து வரும்‌ விஞ்ஞான அறிவை உடனுக்குடன்‌ புரிந்து 
முன்னேற எல்லோருமே அடிப்படையிலிருந்து ஆங்கிலத்திலேயே 
கற்று வளர்ந்தால்‌ என்ன? ஏன்‌ குறுகிய நோக்கம்‌? உலகப்‌ பொது 
மொழியே பலவகைகளில்‌ நன்மை பயக்குமே ” என்றுகூடப்‌ பேசுவோர்‌ 
உண்டு. துணிவாக வெளியில்‌ சொல்வோர்‌ குறைவு. அப்படி ஏற்பின்‌ 
சிக்கலே இல்லையல்லவா? ஆனால்‌ அது மன உணர்வுக்கும்‌ பண்புக்கும்‌ 
ஏற்றதாய்‌ இல்லை. பகுத்தறிவு ஒரு சமயம்‌ இடம்‌ தரலாம்‌. இப்படியே 
இரண்டுங்கெட்டான்‌ நிலை இருப்பினும்‌ பெமர்ச்சொற்களை மட்டும்‌ 
ஒலிபெயர்ப்போடு படித்தால்‌ எவ்வாறு மேற்படிப்புக்குப்‌ பயனாகும்‌. 
வினைச்சொற்களுக்கு ஆங்கிலச்‌ சொற்களைக்‌ கற்றாக வேண்டாவா? 
எனவே இச்சிக்கல்‌ அவிழ்ப்பு மொழித்‌ தன்மையைப்‌ பற்றியதன்று. எம்‌ 
மொழியில்‌ முழுமைக்‌ கல்வியை பெறுவது என்பதை ஒட்டியதே ஆம்‌. 

முழுமைக்‌ கல்வியைத்‌ தமிழிலயே படிப்பதாக வைத்துக்‌ 
கொள்வோம்‌. அப்பொழுது ஆராய்ச்சி செய்ய வெளிகாடு செல்லின்‌ 
கடுமையாகுமே எனக்‌ கூறலாம்‌. கற்போர்‌ அனைவரும்‌ வெளிநாட்டில்‌ 
ஆய்வு செய்யச்‌ செல்வதில்லை. ஆய்வுப்‌ பசியும்‌ ஆய்வாற்றலும்‌ 
கூரிய நுண்ணறிவும்‌ உடையாரே ஆய்வுக்குச்‌ செல்லக்கூடும்‌, 


6 தமிழாய்வு--12 


அவர்கள்‌ இயல்பிலே?ய அறிவு உந்தலும்‌ வேட்கையுமுடையவர்‌ 
களாதலால்‌ எளிதில்‌ சில நாட்களில்‌ அம்மொழியைக்‌ கற்றுக்கொள்ள 
இயலும்‌. தமிழர்கள்‌ செர்மனிக்கும்‌, பிரான்சுக்கும்‌ போய்‌ ஆங்காங்‌ 
குள்ள மொழிகளைச்‌ சில மாதங்களில்‌ கற்றுக்கொண்டு ஆய்வுசெய்து 
வருவதை இன்றும்‌ நாம்‌ காண்கிறோம்‌. அவர்களால்‌ அம்மொழிகளைச்‌ 
சரளமாகப்‌ பேச இயலவில்லையானாலும்‌ பேசுவதைப்‌ புரிந்துகொள்ளவும்‌ 
நூலிலுள்ளவற்றைப்‌ படித்து மொழிபெயர்க்கவும்‌ முடிகிறது. எனவே 
வேட்கையும்‌ இயல்பான நுண்ணறிவுமுடைய சிலருக்காக எல்லோரின்‌ 
மீதும்‌ சுமையை ஏற்றுவது உகந்ததாகுமா? 


உலக மொழிகளிலுள்ள ஒலிகளுக்கெல்லாம்‌ உரோமன்‌ எழுத்‌ 
துக்களை வைத்துக்கொண்டே அவற்றில்‌ சிற்சில குறிகளிட்டு மாற்றம்‌ 
செய்து அவற்றுடன்‌ இணைத்துக்கொண்டு இன்றைய மொழி 
நூலறிஞர்கள்‌ எழுத்துக்களைப்‌ படைத்துள்ளார்கள்‌, ஆனால்‌ அவ்‌ 
வடையாளமாற்றம்‌ பெற்ற எழுத்துக்கள்‌ ஒரு பிரிவினர்க்கே புரியும்‌ 
நிலையில்‌ இன்றுள்ளது. அதுகூட அவர்கள்‌ சரியாக ஒலிக்கிறார்கள்‌ 
எனக்கூற இயலாது. பிறர்‌ ஒலிக்கிற ஒலியைப்‌ பதிவு செய்வதற்கே 
அவர்கள்‌ பயன்படுத்துகிறார்கள்‌ என்பது என்‌ அறிவின்‌ எல்லையில்‌ 
அறிந்ததாம்‌. ஆகவே அதைப்போலவே இப்பொழுதுள்ள தமிழ்‌ 
எழுத்துக்களிலேயே சிறு சிறு மாற்றங்கள்‌ செய்து ஒலிவேறுபாடு 
களைக்‌ காட்டி எழுதலாமே எனக்‌ கூற விழைவாருண்டு. அவ்வாறு 
செய்யினும்‌ மொழியில்‌ ஒலிகளும்‌ எழுத்துக்களும்‌ கூடத்தாமே செய்யும்‌. 
ஒரு சமயம்‌ அவ்வாறு செய்வது தட்டச்சுக்கு எளிமையாகலாம்‌. 
ஆனால்‌ கற்பவனுக்கு ? 

இப்பொழுது *]* ஒலிக்குப்‌ பதிலாக ஆய்த எழுத்தைப்‌ பயன்‌ 
படுத்தி எழுதுகின்றனர்‌. அது ஆங்கிலம்‌ கற்றவர்கள்‌ தமிழ்‌ படிக்கும்‌ 
போது இன்ன ஒலிக்காக எழுதப்பட்டது என அறிந்தவர்களாதலால்‌ 
அவ்வாறு ஒலிக்கிறார்களே அல்லாமல்‌ தமிழ்மட்டும்‌ அறிந்தவர்கள்‌ 
அதை 7 போல்‌ ஒலிப்பதில்லை. உயர்நிலைப்‌ பள்ளி மாணவர்‌ பலரிடம்‌ 
இதனைக்‌ கொடுத்தப்‌ பார்த்துக்‌ கண்ட முடிவே இது, மேலும்‌ 
தமிழிலேயே பழக்கப்பட்டவர்க்கு “17? ஒலியை ஒலிக்க முடிவதில்லை, 
துன்பமாக உணர்கின்றனர்‌. February, Cauli 1௦82-என்பன வற்றை 
* பிப்ரவரி? அல்லது * பெப்ரவரி”, காலி பிளவர்‌ என்றே மக்கள்‌ ஒலிப்பது 
மொழியின்‌ போக்கையும்‌ அம்மொழிக்கு எது எளிமை என்பதையும்‌ 
காட்டும்‌. November என்பதை நவம்பர்‌ என ஒலிக்காமல்‌ நொவம்பர்‌ 
என எவ்வளவு பேர்‌ ஒலிக்கிறார்கள்‌. 77௦], Watt—என்ற மின்‌ 
அலகுகளை வோல்ட்‌, வாட்‌ என ஒலிப்பதாலோ எழுதுவதாலோ என்ன 
குறை ஏற்பட்டுவிடும்‌. தமிழுக்குப்‌ புதிதாக உள்ள பெயர்களை அப்‌ 
படியே சொல்லாகச்‌ சிறிது ஓலித்‌ஒரிபுடன்‌ ஏற்றுக்கொள்ளுவது தமிழ 
னுக்குச்‌ சுமையாகத்‌ தோன்றவில்லை எனக்‌ கருதுகிறேன்‌ புரோட்டான்‌, 
எலெக்ட்ரான்‌, நியூட்ரான்‌, காம்பு, திசுக்கள்‌ போலச்‌ சொற்களை 
வாங்கி எழுதும்‌ போது தமிழனுக்குத்‌ தொல்லையாயில்லை. Vote 
என்பதை ஓட்டு எனச்‌ சொல்வதாலும்‌ எழுதுவதாலும்‌ மக்கள்‌ புரியா 
திருக்கின்றனரா? யாரை ஓட்டுவது எனச்‌ சிலர்‌ எள்ளலாம்‌. ஆயினும்‌ 


+ 


தமிழ்‌ மொழிபெயர்ப்பில்‌ ஒவிபெயர்ப்புத்‌ தேவையா ? 7 


மக்கள்‌ எளிமையாகச்‌ சொல்லிப்‌ பொருள்‌ உணர முடிகிறதே. ஆகவே 
ஆங்கிலச்சொற்களை வாங்கும்போ து தமிழில்‌ இப்பொழுதுள்ள எழுத்துக்‌ 
களிலேயே எழுதலாம்‌. புதிய எழுத்துக்களோ அடையாளங்களோ தமிழ்‌ 
மொழிக்குச்‌ சுமையை ஏற்படுத்தும்‌ என்பது கருத்தாம்‌. 

ஒலிகளைப்‌ பெயர்ப்பது எனின்‌ வெறும்‌ எழுத்துக்கள்‌ மட்டும்‌ 
தமிழுக்குக்‌ கூடுவதில்லை. ஒலிகளும்‌ நாளடைவில்‌ பெருகுகின்றன 
தமிழுக்கு இனியும்‌ எழுத்துக்கள்‌ பெருகுவது வரவேற்கத்‌ தக்கதன்று. 
அவ்வாறு ஏற்றுக்‌ கொள்வதால்‌ என்ன தீமை எனக்‌ கேட்கலாம்‌, 
இளைஞர்கட்குப்‌ பெரும்‌ சுமையாகும்‌, வேறுவழியில்லையானுல்‌ சுமக்கலாம்‌. 
என்ன நன்மை என்றும்‌ பார்க்கவேண்டும்‌? தேவை தானா என்றும்‌ 
பார்க்கவேண்டும்‌. தேவையில்லாத பாது தீமையில்லையானாலும்‌ சேர்ப்‌ 
போமாயின்‌ வீண்‌ சுமையாகுமே. தேவை, நன்மை, தீமை ஆகியவை 
ஒவ்வொருவர்‌ குறிக்கோளையும்‌ மனச்‌ சமைப்பையும்‌ பொறுத்தவை, 
ஒருவர்‌ தேவை மற்றவர்க்கு வீண்‌ ௬மையாகப்‌ படலாம்‌. ஆகவே 
ஈன்கு ஆய்ந்தே தேவை, தேவையின்மை ஆகியவற்றை முடிவுகட்ட 
வேண்டும்‌. பெர்னாடுசா போன்ற செல்வாக்குடைய அறிஞர்கள்‌ சீர 
திருத்தம்‌ செய்ய முடியவில்லை, அவர்‌ நூல்கள்‌ போற்றப்பட்டன ; 
ஆனால்‌ அவர்‌ விரும்பிய சீர்திருத்தம்‌ எங்கேயோ புதைக்கப்பட்டு 
விட்டதே! பணம்‌ போதாமையாலேயே அங்கு அவர்கள்‌ சீர்திருத்தம்‌ 
செய்யவில்லை என்பது போலிக்காரணமேயாகும்‌ உண்மை அதுவன்று. 
பெரும்பாலோரை நம்‌ வழிக்கு இழுப்பது எளிமை இல்லை, கற்ற 
மக்கள்‌ விரும்பினால்‌ தமிழில்‌ உள்ள கூட்டெழுத்துக்கள்‌ எல்லா 
வற்றையும்‌ (உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌) நீக்கிவிட்டுச்‌ சில எழுத்துக்‌ 
களில்‌ தமிழ்‌ உயிர்‌, மெய்‌ ஒலிகளை அமைக்க அறிஞர்‌ குழுவை ஏற்‌ 
படுத்தலாம்‌, பெருக்குவதை விடச்‌ சுருக்குவதை நான்‌ வரவேற்கிறேன்‌. 

ஒருமொழியில்‌ ஓசைவேறுபாடுகளுக்காக (Phonetic differences) ஒலி 
களையோ எழுத்துக்களையோ கடன்‌ வாங்குவதோ புதிதாகப்‌ படைத்துக்‌ 
கொள்வதோ எதிர்க்கத்‌ தக்கது, ஒலியன்களாக (Phonemic) வளரத்‌ 
தொடங்கின்‌ அப்பொழுதே அவைபற்றி ஆராயலாம்‌. ஓர்‌ ஒலி 
ஒன்‌ றிலிருந்து இன்னொன்றை வேறுபடுத்த வேண்டிய கட்டாய 
ஒலிய !யிருக்குமானால்‌ அந்த ஒலியைச்‌ சேர்ப்பது பற்றி நினைக்கலாம்‌. 
அவ்வா நில்லாமல்‌ அங்கு அந்த ஓசை இருப்பதால்‌ இங்கும்‌ அதைக்‌ 
கொண்டுவர வேண்டும்‌ என்பது பொருத்தமாகத்‌ தெரியவில்லை. 
எனவே ஒலியனாக வரும்‌ ஒலிகள்‌ உள்ளன என எடுத்துக்காட்டினால்‌ 
அறிஞர்கள்‌ அது உண்மையான ஓலியனா எனப்பார்த்து முடிவு 
செய்யலாம்‌. அப்படிச்‌ செய்யும்போது ஒருசொல்‌ பலபொருள்‌ 
கொண்டது என்பதனை நினைவுகூர்ந்து அது இன்றியமையாததா என 
ஆய்ந்து முடிவுக்கு வருதல்‌ நலம்‌, தமிழில்‌ முன்வரா ஒலிகள்‌, பின்‌ 
வரா ஒலிகள்‌ என்பதை நாம்‌ அப்படியே பின்பற்ற வேண்டியதில்லை 
ஏனெனில்‌ தமிழ்‌ அதைக்‌ கடைப்பிடிக்கவில்லை, “ய? முன்வரா ஓலி 
எனத்‌ தொல்காப்பியம்‌ கூறும்‌. ஆனால்‌ £யவனர்‌' என்ற சொல்லைச்‌ 
சங்க இலக்கியமே கையாள்கிறது. எனவே அதுபற்றிக்‌ கவல 
வேண்டுவதில்லை. எனவே அடிப்படை ஒலிகளைப்‌ பெருக்குவதிலேயே 


8 தமிழாய்வு—12 


எனக்குத்தடை. இணைப்பு முறையிலோ, முன்பின்‌ ஒலி முறைகளிலோ 
இருக்கும்‌ ஒலிகளை வைத்துக்கொண்டு மாற்றம்‌ செய்வதில்‌ பட்டும்‌ வம்‌ 
யாரும்‌ தடை சொன்னால்‌ வலுவாய்‌ நிற்காது எனவே கருதுகின்றேன்‌, 


ஓலிக்குறைவிறலேோ தமிழில்‌ நூல்களின்மையிறலோ மாணவர்கள்‌ 
தமிழ்‌ மொழிவழி கற்க அஞ்சுகிறார்கள்‌ எனக்கூறுவதை என்னுடைய 
மன இயல்‌ அறிவு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, உண்மை என நான்‌ 
நினைப்பதைக்‌ கூறுகிறேன்‌. அறிவியலும்‌ மனவியலும்‌ கொண்டு 
அலசிப்பாருங்கள்‌ ௩டுஅரசு இந்தியை ஆட்சிமொழியாக ஏற்றுக்‌ 
கொண்டுள்ளது. ஆகவே ஆங்கிலத்தின்‌ செல்வாக்கு நாளடைவில்‌ 
படிப்படியாகத்‌ சளர்ச்சியுறும்‌. அவ்வாறு ஆங்கிலச்‌ செல்வாக்குக்‌ 
குறையும்போது மாநில மொழிகளின்‌ செல்வாக்கும்‌ இந்தியின்‌ செல்‌ 
வாக்கும்‌ வளரும்‌. ஆயினும்‌ தமிழில்‌ கற்பவன்‌ பொதுத்தேர்வுக்கு 
(Indian Public Service Commission) — தமிழில்‌ எழுத முடியாது. 
இந்தியில்‌ எழுதவேண்டிய நிலை ஏற்படும்‌. அது அவனுக்கு இணை 
யான போட்டி ஆகாது. சிலருக்கு அது வேற்றுமொழியாகவும்‌ உள்ள 
போது அது ஒத்த போட்டியாகாது என்பது அவன்‌ மன இயல்பாம்‌, 
ஆகவே அவன்‌ ஆங்கிலத்தைக்‌ கற்க விரும்புகிறான்‌. ஏனெனில்‌ 
ஆங்கிலம்‌ வலுவாக உள்ளவரை இந்தியின்‌ நுழைவு தடுக்கப்படலாம்‌, 
மாநில அரசு முழுமையும்‌ தமிழ்ப்படுத்தி தமிழில்‌ கற்பவருக்கே 
தொழில்‌ எனக்கொண்டு வரவும்‌ இயலாத நிலை உள்ளது எனலாம்‌, 
அப்படியே தமிழைக்‌ கொண்டு வர முயன்றால்‌ ஆங்கிலத்தைவிட்டு 
இந்தியை ஏற்கவேண்டிய நிலை வரலாம்‌ என அஞ்சவும்‌ இடமேற்‌ 
படலாம்‌. எனவே இரு அரசாங்கங்களின்‌ போக்கும்‌ நோக்கும்‌ மாணவன்‌ 
மனதில்‌ அச்சத்தை உண்டாக்கியுள்ளன எனக்‌ கருக இடமுண்டு, 
அந்த அச்சம்‌ நீங்கினால்‌ ஒரே ஆண்டில்‌ எல்லா மாணவர்களும்‌ தமிழ்‌ 
வழி கற்கத்‌ தொடங்கி விடுவார்கள்‌. ஆகவே தமிழிலுள்ள ஒலிக்‌ 
குறைவோ நூல்களின்‌ குறைவோ தமிழில்‌ அறிவியலைக்‌ கற்கவிரும்‌ 
பாமைக்கு நேர்காரணங்களல்ல. சூழலில்‌ ஏற்பட்டுள்ள மனநிலையே 
காரணமாகும்‌ என்பது என்கருத்து. 


மேற்கூறிய காரணங்களால்‌ ஒலிக்கடன்‌ தேவையில்லை என்பதும்‌, 
தேவையுண்டு என்பார்‌ ஒலியன்‌ கூறோடு காட்‌ டினால்‌ ஆராயலாம்‌ 
என்பதும்‌ அவ்வாறு; ஆயுமுன்‌ நான்‌ எடுத்துக்காட்டிய செய்திகளை 
அமைதியாக மினைத்துப்பார்க்க வேண்டும்‌ என்பதும்‌ என்‌ வேண்டுகோ 
ளாகும்‌. ஆகவே ஒலிகளையும்‌ எழுத்துக்களையும்‌ பெருச்கினால்‌ என்றும்‌ 
இளையளாய்‌ உள்ள கன்னித்தாய்‌ எனப்போற்றப்படும்‌ தமிழ்மொழி 
நீண்டகாலம்‌ அச்சிறப்பைப்‌ பெற்றிருக்க முடியாது என்பதும்‌ மொழித்‌ 
தன்மையில்‌ மாசுபடிய ஏதுவாகுமோ என்ற ஐயம்‌ உண்டு என்பதும்‌ 
என்‌ கருத்தாகும்‌. பழையமொழி, புதியமொழி என இருகூறு ஏற்பட்டுப்‌ 
பழைய மொழி மெல்ல மறைந்தாலும்‌ மறையலாம்‌, இது பிற்போக்குக்‌ 
கருத்து என முற்போக்காளர்‌ எனச்‌ சொல்லிக்‌ கொள்வோர்‌ 
கருதலாம்‌. ஆயினும்‌ நானும்‌ என்‌ கருத்துப்ப என்னை ்‌ 
ரதன்‌ என நினைந்தே இக்கோண த்தில்‌” காண்கி3 
அதற்கும்‌ மீறி அறிஞர்களால்‌ துழைக்கப்பட்டாலும்‌ மணிட்பிரவாள 
நூல்கட்கேற்பட்ட வாழ்வே அக்நூல்கட்குக்‌ கிடைக்‌ தம்‌ எனக்‌ கூறித்‌ 
தள்ளுவன தள்ளிக்‌ கொள்ளுவன கொள்ளுமாறு அறிஞர்களை 
வேண்டுகிறேன்‌, ்‌ 


2 
தமிழ்ச்‌ சிறுகதைகளின்‌ 
இன்றைய போக்குகள்‌ 


டாக்டர்‌ ௮. சுப்பிரமணிய பிள்ளை 
அரசினர்‌ கல்லூரி, சித்தூர்‌. 


தமிழ்ச்சிறுகதைகளின்‌ வளர்ச்சியினை விடுதலைக்கு முன்‌, பின்‌, 
என்ற இரு காலநிலையிலும்‌ காண்பது பயனளிக்கும்‌. பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌, இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தொடக்கத்தி 
லும்‌ தமிழ்ச்‌ சிறுகதை தோன்றுவதற்குரிய சூழ்நிலை அமைந்தது. 
தாகூரின்‌ சிறுகதைகள்‌ சிலவற்றைப்‌ பாரதியார்‌ மொழிபெயர்த்தாலும்‌, 
ஏறக்குறைய அவர்‌ காலத்திலேயே வாழ்ந்த வ வெ, ௬. ஐயரே 
(1881-1925) தமிழ்ச்சிறுகதையின்‌ தந்‌ைத என்ற .நிலையில்‌ போற்றப்‌ 
படுகிறார்‌. ££ கதைகள்‌ கவிதை நிரம்பியனவாய்‌, ரஸாபாவோ பேதமாய்‌ 
இருக்கவேண்டுமென்பது என்‌ அபிப்பிராயம்‌ ?” என்று சிறுகதையைப்‌ 
பற்றித்‌ தம்‌ கருத்தை வெளியிட்டவர்‌ அவர்‌. ஆங்கிலம்‌, செருமன்‌ 
போன்ற பிறமொழிகளில்‌ ஐயருக்கிருந்த புலமை இவ்வகை இலக்கி 
யத்தைத்‌ தமிழ்மொழியிலும்‌ உருவாக்க உதவியது எனலாம்‌. ₹ மங்கை 
யர்க்கரசியின்‌ காதல்‌ என்ற தலைப்பில்‌ எட்டுக்கதைகள்‌ அடங்கிய 
தொகுப்புநூல்‌ 1927-ல்‌ வெளிவந்தது. இந்திய விடுதலைக்குமுன்‌, 
வ. வே, ௬. ஐயரின்‌ பின்வாரிசுகளாக விளங்கிய சிறுகதை ஆசிரியர்‌ 
களில்‌ குறிப்பிடத்‌ தகுந்தவர்கள்‌ எழுவராவர்‌. கு, ப. ராஜகோபாலன்‌, 
பி. எஸ. ராமையா, பிச்சமூர்த்தி, புதுமைப்பித்தன்‌, மெளனி, கல்கி, 
தி. ஐ. ர., சிறுகதையை ஒரு சோதனைக்களமாக்கி, உத்தியிலும்‌, கருப்‌ 
பொருளிலும்‌ தங்கள்‌ தனித்துவத்தைப்‌ பதித்துச்சென்றனர்‌. ஈடுத்தர 
வருக்கத்தினரின்‌ வறுமையையும்‌, பற்றாக்குறையையும்‌ கருப்பொரு 
ளாகக்‌ கொண்டு தமக்கே உரிய ஈடையில்‌, உள்ளத்தைத்‌ தொடும்‌ 
வகையில்‌ கதைகளைப்‌ படைத்துக்‌ காட்டியவர்‌ புதுமைப்பித்தன்‌. பிந 
ஆசிரியர்களைவிட உளவியலுக்குச்‌ சிறப்பிடங்‌ கொடுத்து ஆண்பெண்‌ 
உறவுகளை நுணுகி ஆராய்ந்து பார்த்தவர்‌ கு, ப, ராஜகோபாலன்‌. 
“கதை” சொல்லுந்திறன்‌ படைத்தவர்‌ ராமையா. மெளனி தத்துவங்கள்‌ 
பொதிந்த கதைகள்‌ வரைந்தார்‌. கல்கி கதைப்‌ பின்னலில்‌ கவனம்‌ 
செலுத்தி, எதிர்பார்ப்பு, ஆர்வநிலை இவற்றை ஊட்டும்‌ கதைகள்‌ 
புனைந்தார்‌. மனித இயல்புகளை வெவ்வே று கோணங்களில்‌ வரைந்து 
காட்டினார்‌ பிச்சமூர்த்தி, புதுமைப்பித்தன்‌, ராமையா, கு. ப, ரா., 
பிச்சமூர்த்தி முதலியோர்‌ மணிக்கொடி என்ற இதழ்‌ வாயிலாகத்‌ 
தமிழ்மக்களுக்கு அறிமுகமான காரணத்தினால்‌, * மணிக்கொடி ஆசிரி 
யர்கள்‌? என்று அழைக்கப்பட்டனர்‌. இவர்கள்‌ எழுதிய கதைகள்‌ 
நூல்‌ வடிவிலும்‌ வந்துள்ளன. 


10 தமிழாய்வு—12 


இலக்கிய வளர்ச்சியில்‌, வார, மாத இதழ்களுக்குச்‌ சிறப்பானதோர்‌ 
இடமுண்டு என்பதனை மறுத்தல்‌ இயலாது, சிறுகதையை மக்கள்‌ 
பெருமளவிற்கு விரும்பிப்‌ படிப்பதற்குத்‌ தூண்டுகோலாக அமைந்தன, 
ஆனந்தவிகடன்‌, கல்கி, குமுதம்‌, கலைமகள்‌, தீபம்‌ போன்ற பத்திரி 
கைகள்‌. இதழ்கள்‌ வெளியிடும்‌ கதைகளை வணிகக்‌ கதைகள்‌ 
(Commercial .Stories) என்பர்‌. வணிக மோக்கே இதழ்களின்‌ குறிக்‌ 
கோளாக இருப்பதனால்‌, அவற்றில்‌ வெளியிடும்‌ கதைகளின்‌ நோக்கமும்‌, 
பயனும்‌ இலக்கியத்தரக்‌ கதைகளின்றும்‌ மாறுபட்டவையாம்‌. 


இன்றைய சிறுகதைப்‌ போக்குகள்‌ எவ்வாறு உள்ளன ? இன்று 
கதைகளிலும்‌ புதினங்களிலும்‌ பாடுபொருள்கள்‌ விரிவடைந்து 
வருவதனைக்‌ காண்கிறோம்‌. தனி மனிதன்‌ பிரச்சனைகள்‌, கால வேறு 
பாட்டால்‌, புதியன பல முளைத்துள்ளன. சமூக உறவுகளும்‌, பொரு 
ளாதாரச்‌ சிக்கல்களும்‌ மாறுதலடைந்து வருவதனால்‌, சிறுகதைகளும்‌ 
புதினங்களும்‌ அவற்றைச்‌ சுற்றிப்‌ பின்னப்பட்டு வருகின்றன. 
தந்தை-மகன்‌ உறவு, கணவன்‌-மனைவி உறவு, அலுவலகத்தில்‌ 
மேலாளர்‌--அலுவலர்‌ உறவு, ௩ண்பர்கள்‌ உறவு, இன்னும்‌ எத்தனை 
எத்தனையோ உறவுகள்‌ புதிய கோணத்தில்‌ இன்று முளைத்துள்ளன. 
இவை மேனாட்டுப்‌ பண்பாட்டின்‌ பாதிப்பின்‌ விளைவுகள்‌. இவ்வுறவு 
களை மையமாகவைத்து பொன்னீலன்‌, வண்ணதாசன்‌, ராஜநாரா 
யணன்‌ போன்றோர்‌ சிறுகதைகள்‌ புனைந்து வருகின்றனர்‌. 


சிறுகதைகளை, வணிகக்‌ கதைகள்‌ அல்லது விதிமரபுக்‌ கதைகள்‌ 
(Formula Stories) என்றும்‌, தரமான கதைகளென்றும்‌ இருவகையாகப்‌ 
பிரித்தால்‌ இதழ்கள்‌ தாங்கி வருவனவெல்லாம்‌ முதற்பிரிவிலும்‌, நூல்‌ 
வடிவில்‌ வருவனவெல்லாம்‌ இரண்டாம்‌ பிரிவிலும்‌ அடங்கும்‌. வணிக 
நோக்கத்தை உடைய பெரும்பாலான கதைகள்‌ இன்று பாலுணர்வை 
அடிப்படையாகக்கொண்டு மக்களின்‌ கீழ்த்தரமான ரசனைகளைத்தூண்டி 
விடுவதைக்‌ காணலாம்‌. “மக்கள்‌ ரசனை அவ்வாறு உளது. எனவே 
காலத்தின்‌ மாறுதல்களுக்கேற்ப இக்கதைகளை நாங்கள்‌ வெளியிடு 
கிறோம்‌” என்று இதழ்கள்‌ வாதிடலாம்‌. மக்களிடையே இலக்கியச்‌ 
சுவையை வளாக்கும்‌ பணி இதழ்கள்‌ பணியாகும்‌. வலிமை வாய்ந்த 
கருவிகளாதலால்‌ மக்களின்‌, சிறப்பாக, இளைஞர்களின்‌ சுவைகளைத்‌ 
திசைதிருப்பிவிடும்‌ ஆற்றல்‌, வார, மாத இதழ்களுக்கு உண்டு. எனவே 
மக்களின்‌ ௬வை தரம்‌ குறைந்துவிடாமல்‌ காக்கும்‌ காவலர்களாக 
இருந்து பணி ஆற்றுவதே தம்‌ கடமை என உணர்ந்து, காமச்சுவையை 
மிகைப்படுத்திக்‌ கதை புனையும்‌ வழக்கத்தை (Pornographic literature) 
இதழ்கள்‌ கைவிடல்‌ நன்று, 


இதழ்கள்‌ தாங்கிவரும்‌ கதைகள்‌ அனைத்தும்‌ இலக்கியத்தரம்‌ 
குறைந்தவை என்று கூறல்‌ இயலாது. எனினும்‌ பெரும்பாலான 
கதைகள்‌ படிப்போர்‌ ஆர்வத்தையும்‌, எதிர்பார்ப்பையும்‌ கிளறிவிடும்‌ 
நோக்கத்தோடும்‌, புதிர்களேத்‌ தோற்றுவித்து அவிழ்த்துவிடுதல்‌ 


தமிழ்ச்‌ சிறுகதைகளின்‌ இன்றைய போக்குகள்‌ 11 


போன்ற உத்திகளைக்‌ கையாளும்‌ நோக்கத்தோடும்‌, கதைப்பின்ன 
லுக்கே (121௦4) சிறப்பிடங்‌ கொடுக்கின்றன. இவற்றை விதிமரபுக்‌ 
கதைகள்‌ (Formula Stories) எனலாம்‌, நேர்மாறாக இலக்கியத்தரம்‌ 
வாய்ந்த கதைகள்‌ கருப்பொருளுக்கும்‌, பாத்திரப்‌ படைப்புக்கும்‌, பாத்தி 
ரங்களின்‌ உளவியலுக்கும்‌ அழுத்தங்கொடுப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. 
அகலத்தைவிட ஆழமே சிறப்பிடம்‌ வகிக்கின்றது சிறுகதையில்‌, 
சிறுகதைத்‌ தொகுதி நூலில்‌ அமைந்த கதைகளுக்கும்‌ இதழ்களில்‌ 
வெளியிடப்படும்‌ கதைகளுக்குமிடையே தர வேறுபாட்டினை ஒரு முறை 
படித்தால்‌ உணர்ந்து கொள்ளலாம்‌. 


இன்று சிறுகதை, கதைப்பின்னலுக்கு அழுத்தங்கொடுக்கும்‌ 
பண்பை இழந்து, பாத்திரங்களின்‌ உளவியலில்‌ மூழ்கும்‌ இயல்பினைக்‌ 
காணலாம்‌. சமூகப்‌ பிரச்சனைகளில்‌ கண்ணோட்டம்‌ செலுத்தும்‌ 
ஜெயகாந்தன்‌, தி. ஜானகிராமன்‌ போன்ற சிறுகதை ஆசிரியர்கள்‌ 
தமிழ்ச்‌ சிறுகதைகளுக்கு உரமும்‌, வலிவும்‌ ஊட்டுகின்றனர்‌, 
விஞ்ஞான வளர்ச்சியும்‌ அதன்‌ விளைவாக அறிவு வளர்ச்சியும்‌ மிகுந்த 
காரணத்தால்‌, சிறு கதைக்கள த்தின்‌ பரப்பும்‌ வளர்வதைக்‌ காண்கிறோம்‌, 
கதைக்‌ கருப்பொருளின்‌ (the) அகலம்‌ இன்று விரிவடைந்துள்ள து. 
எத்தனை வகையான கதைப்பொருள்களைச்‌ சந்திக்கிறோம்‌ ! 


வட்டாரக்கதைகள்‌ ராஜநாராயணன்‌ போன்றோரால்‌ பின்னப்படு 
கின்றன. புதுமைப்பித்தன்‌ தொடங்கிய வழியைப்‌ பின்பற்றிக்‌ கரிசல்‌ 
காட்டு மணங்கமழும்‌ சிறுகதைப்‌ படைப்புகளை ஈமக்கு அளிக்கின்றார்‌. 
ராஜநாராயணன்‌. மொழிநடை, கொச்சைச்‌ சொற்களையும்‌ வட்டார 
வழக்குகளையும்‌ தாங்கி வருவது இக்காலத்தில்‌ சிறுகதைகளின்‌ சிறப்‌ 
பான பண்பாகும்‌. உரையாடலைக்‌ கொச்சையாகப்‌ பயன்படுத்துவதால்‌ 
நடப்பியல்‌ பண்பு (681150) உருவாகிறது என்பது இந்நடையைப்‌ 
பயன்படுத்தும்‌ ஆசிரியர்கள்‌ கொள்கையாகும்‌. மேலும்‌ ஒரே 
நிகழ்ச்சியை மையமாக வைத்து (811081100) வருணனை வாயிலாகச்‌ 
சிறுகதைக்குரிய களச்சூழ்கிலை (atmosphere) அமைக்கும்‌ முயற்சியினை 
வண்ணதாசன்‌ போன்ற எழுத்தாளர்‌ படைப்புகளிற்‌ காணலாம்‌. 


வியப்பு முடிவு ($யாறா156 600102), ஆர்வரிலை ஊட்டுதல்‌ (Suspense) 
போன்ற உத்திகள்‌ மேனாட்டில்‌ ஓ ஹென்றி, மாப்பசான்‌, சோமர்செட்‌ 
மாம்‌ போன்றவர்களால்‌ சிறுகதையின்‌ தொடக்ககாலத்தில்‌ கையாளப்‌ 
பட்டன. சிறுகதைகளுககு இவை இன்றியமையாப்‌ பண்புகளெனக்‌ 
கருதப்பட்ட காலம்‌ அன்று நிலவியது. ஆனால்‌, செக்கோவ்‌ போன்ற 
ஆசிரியர்கள்‌, இப்பண்புகளின்றியும்‌ தரமான சிறுகதைகள்‌ படைக்க 
இயலுமென நிறுவினர்‌. உளவியல்‌ நோக்கோடு தரமான கதைகள்‌ 
எழுதும்‌ எழுத்தாளர்கள்‌ இன்று செக்கோவின்‌ வாரிசாகவே விளங்கு 
கின்றனர்‌. *கதை எழுதப்‌ பயன்படா” என்று ஒதுக்கிவைக்கப்பட்ட 
கருப்பொருளெல்லாம்‌ இளந்தலைமுறையினர்‌ கையில்‌ வண்ணம்பெற்றுத்‌ 


12 தமிழாய்வு—12 


திகழ்கின்றன, இக்கால ஆசிரியர்கள்‌ பெரும்பாலோரும்‌ புறநிலையில்‌ 
நின்றே (௦ஸjective) கதை எழுதுகின்றனர்‌, 


புதுமைப்பித்தன்‌ மரபில்‌ தோன்றிய இன்றைய எழுத்தாளர்க 
ளாகிய ஜெயகாந்தன்‌ போன்றோர்‌ தங்கள்‌ கதைகளில்‌ நடுத்தரக்‌ 
குடும்பத்தினர்‌, கீழ்மட்டத்தினர்‌ இவரையே கதைத்‌ தலைவர்களாக 
அமைத்துக்காட்டுவது வரவேற்கத்‌ தக்கதாகும்‌. எளிய மக்களைக்‌ 
கதைத்‌ தலைவர்களாக, காவியத்‌ தலைவர்களின்‌ எதீர்‌ நாயகர்களாக 
(anti-heroes) அமைக்கும்‌ மரபு வளர்ந்து வருகிறது. மேலும்‌, 
1 நியூ-வேவ்‌ ?? என்ற போர்வையில்‌ காதலுணர்வை விரசப்படுத்தி, 
இளம்‌ உள்ளங்களுக்குக்‌ கிளுகிளுப்பேற்றிக்காட்டும்‌ சிறுகதைகளும்‌ 
இன்று பவனி வருகின்றன. 


புதிய எழுத்தாளர்‌ பலர்‌ இன்று உருவாகி வருகின்றனர்‌. மனித 
னுடைய அடிப்படை உணர்வுகளும்‌, நிறைவேறா ஆசைகளும்‌, ஆயிர 
மாயிரம்‌ பிரச்சனைகளும்‌ கருப்பொருளாக அமைந்து இன்றைய எழுத்‌ 
தாளர்‌ கையில்‌ ஓவியமாகத்‌ தீட்டப்பெறுகின்றன. சிறுகதை 
இலக்கிய வடிவம்‌ என்றும்‌ நிலைத்து நிற்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


அ ல்க்கிய 2 மரபு 


ச ிழண்ணல்‌? டாக்டர்‌ இராம. பெரியகருப்பன்‌ 
தமிழியல்‌ துறைத்‌ தலைவர்‌ மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ 


தமிழில்‌ இலக்கிய மரபு “(புலனெறி வழக்கு” எனப்படும்‌. ஈச்சினார்ச்‌ 
இனியர்‌ இதத்குப்‌ “புலவராற்று வழக்கம்‌? எனப்‌ பொருள்‌ கூறுவர்‌. 
புலவர்கள்‌ தம்‌ புலமையால்‌ உருவாக்கும்‌ இலக்கயெத்தில்‌ சையாளும்‌ நெறி 
முறை வழக்கையே இத சுட்டுகிறது. தமிழர்களின்‌ இம்மரபு ஏனைய 
இரேச்க உரோமானிய, பாரசீக, வடமொழி மரபுகளைப்போல மிகத்‌ 
தொன்மையானத, ௮ மட்டுமன்றி விரிவானதும்‌ விளச்சமானதும்‌ 
அழமானதும்‌ நுட்பமானதும்‌ அகும்‌, 


இலக்கிய மரபு வாழ்க்கை மரபைப்‌ பின்பற்றுகிறது; வாழ்க்கை மாபு 
இயற்கை மரபைப்‌ பின்பற்றுகிறது. இயற்கை மரபும்‌ வாழ்‌.ச்கை மரபும்‌ 
இலக்கியமரபிற்‌ பதிந்திறாத்தலையும்‌ அவ்விரண்டும்‌ இலக்கிய மரபைவிட்டுப்‌ 
பிரிககவொண்ணாவா று இணைர்திருத் தலையும்‌ தமிழிற்போலப்‌ பிற இலக்கி 
யங்களில்‌ அத்துணைத்‌ அல்லியமாகவும்‌ செவ்வையாகவும்‌ காணுதலரிது. 
இது மிக விரிவாக ஆராய்தற்குரிய தாயினும்‌ சுறாங்யெ அளவிலேனும்‌ 
தொட்டுக்‌ காணுதல்‌ தமிழிலக்யெம்‌ எங்குச்‌ கால்கொண்டு, எவ்வரறு வேர்‌ 
ப வ்ளர்ச்துள.த' என்பதைச்‌ காட்டும்‌, 


இயற்கை மரபு 

: இன்று திரும்பத்‌. திரும்ப வருவதையே நாம்‌ மரபு என்றோம்‌. மரபு 
மாறுவதில்லை; அழிவதில்லை, இயற்கைதான்‌ இத்தகைய மாபைத்‌ தோற்று 
விக்றெது; கற்பிக்கிறது; வாழ்விலும்‌ இலக்யெத்திலும்‌ கலைகளிலும்‌ தொடர 
வைக்கிறது. 


ஃ்‌. - பருவங்களும்‌ பொழுதுகளும்‌ மாறிமாறி வர்‌ துகொண்டே இருக்‌ 
இன்றன. நிலத்தின்‌ மாறுபாட்டிற்கு ஏற்ப விளைவு மாறுகிறது, லெ 
பயிரினங்கள்‌ வேறு நிலத்தில்‌ பயிராவதில்லை, நிலமும்‌ காலமும்‌ சேர்ந்து 
இயற்கை மரபைப்‌ படைக்கன்றன. 


நிலத்திற்‌ டெர்தமை கால்காட்டும்‌ காட்டும்‌ 
குலத்திற்‌ பிறர்தார்வாய்ச்‌ சொல்‌. (959) 


“நிலத்தின்‌ இயல்பை அதன்கண்‌: முளைத்த முளை காட்டும்‌; அது 
போலச்‌ குலத்தின்‌ இயல்பை அதன்கட்‌ பிறர்‌ தார்வாயிற்சொம்‌ காட்டும்‌?” 
என இதைப்‌ பரிமேலழகர்‌ விளக்குவார்‌, நிலமரபும்‌ குலமாபும்‌ பற்றிய 
தோர்‌ உண்மை இங்கு ஒப்புமைப்ப்டுத்தப்படுறெது. இயற்சை மரபு வழிப்‌ 
பட்டது என்பதைச்‌ சங்கத்‌ இணைப்பாடல்கள்‌ மெய்ப்பிச்சின்‌.றன, பருவங்கள்‌, 


14 தமிழரய்வு- 19 


பொழுதுசள்‌ இரும்பத்‌ இரும்ப வருகின்றன, ஒரே மாதிரியான விளைவைத்‌ 
தோழற்துவிக்ன்றன. அற்ரெம்‌ என்ற முன்பனிக்‌ காலத்தில்‌ உளுர்து 
சாய்க்கும்‌, கொன்றை கார்‌ காலத்தில்‌ பொன்போலப்‌ பூத்துச்‌ குலுங்கும்‌, 
மாம்பூ இளவேனிற்‌ காலத்தில்‌ அரும்புவிடும்‌. வேம்பு வேனிலில்‌ பூத்து 
மணம்‌ பரப்பும்‌. முதுவேணிவில்‌ சடலலைபோலப்‌ பூக்களை எங்கும்‌ பரச்சச்‌ 
செய்து, முருங்கை தழைக்கும்‌, 


கார்காலத்தில்‌ மயில்‌ ௮கவி ஆடும்‌. வேனிற்‌ காலத்தில்‌ குயில்‌ மகிழ்‌ 
வோடு கூவித்‌ இரியும்‌. மாலைப்பொழுது வரும்போது, பிச்சிப்போது 
மலராக விரிந்து: மணம்‌ வீசும்‌, இதுபோல்‌: இயற்கை மாறாமல்‌ திரும்பத்‌ 
திரும்ப வருவதே மரபு எனலாம்‌. எது திரும்ப வருெதோ, அதை மரபு 
எனலே மரபு. ௮ னமாயின்‌ சங்சப்‌ பாடல்களில்‌ வரும்‌ இயற்கை மரபுகள்‌ 
ஈன்கு மனங்கொள்ளசத்தச்சன. இவ்வியற்கை மரபை உணர்ந்த சங்கப்‌ 
புலவர்கள்‌ தாம்‌ படைத்த இலக்யெத்திலும்‌ மரபைப்‌ பின்பற்றியதில்‌ 
வியப்பில்லை. 


“கோங்கம்‌ குவிமுகை அவிழ, ஈங்கை 
ஈல்தளிர்‌ ஈயவர நுடங்கும்‌ 
முற்மு வேனில்‌?” (சம்‌. 86) 


இதில்‌ இளவேனிற்‌ காலத்தில்‌ கோங்கு மொட்டு அவிழ்ர்‌ து மலரும்‌ 
என்பதும்‌ சங்கை தளிர்விட்டுத்‌ தழைக்கும்‌ என்பதும்‌ ஈச்ரெரால்‌ கூறப்படு 
இன்றன,  “£ பனிப்புதல்‌ ஈங்கை அங்குழை வருட ?” (ஈற்‌, 912) என்‌ அற்‌ 
சரக்‌ காலத்தில்‌ ஈங்கை தளிர்த்து கழார்க்ரேன்‌ எயிற்றியனாரால்‌ கூறப்‌ 
படுறெது. பனிக்காலத்தில்‌ தளிர்த்து, இனவேனிவில்‌ அடங்கும்‌ என்பது 
அதன்‌ வளர்ச்சியைக்‌ காட்டுறது. « 


கூதிர்ச்‌ காலத்தில்‌ ( பெடை புணர்‌ அன்றிவின்‌ உயிங்கு குரல்‌” 
கேட்கும்‌ என்பது, நெப்பாகப்‌ பலவிடத்தும்‌ எடுத்து மொழியப்படுறது 
(சத்‌. 124, 152, 218). 


அனைவரும்‌ அதிச்த ஓர்‌ எடுத்துச்சாட்டினைப்‌ பார்ப்போம்‌, குயில்‌ 
கூவும்‌ காலம்‌ இளவேனில்‌ அகும்‌, 


“ அரும்பத வேனில்‌,,.அகர்‌ குயில்‌ அசவும்‌? (௮௧. 97) 
*செம்சண்‌ இருக்குயில்‌ ஈயவரச்‌ கூ௨ம்‌ 
இன்னிள வேனில்‌? (௮௪, 229) 
எனவரும்‌ இடங்சள்‌ பலவாகும்‌, மயில்‌ மகிழ்வோடு அவெது, சார்‌ 


காலத்திலாகும்‌. 


£ இளமழை சுழ்ச்த மடமயில்‌ ? (௮௪, 198) 
* இனமயில்‌ அசவும்‌ சார்சொள்‌ வியன்புனத்து? (௮௪, 894). 


இலச்சய மர்பு 1. 


இவ்வாறு மரபு மாறாத இவற்றை, அப்படியே எடுத்தாள்வது சக்சப்‌ 
பாட்டு ரெறியாகும்‌. 


சபிலர்‌ இயற்கையில்‌ ஒர்‌ ஆடல்ரங்கு அமைக்கிறார்‌, 


ஆடு அமைக்‌ குயின்ற அவிர்துளை மருங்கின்‌ 
கோடை அவ்வளி குழலிசை யாக 
பாடின்‌ அருவிப்‌ பனிநீர்‌ இன்னிசை 
தோடமை குழவின்‌ துதைகுரல்‌ ஆக, 
கணக்கலை இகுக்கும்‌ கடுங்குரல்‌ அம்பொடு 
மலைப்பூ சாரல்‌ வண்டு யாழாக, 
இன்பல்‌ இமிழிசை கேட்டுக்‌ கவிசிறந்து 
மந்தி நல்லவை மருள்வன நோக்கக்‌ 
கழைவளர்‌ அடுக்கத்து இயலி ஆடும்மயில்‌ ' 
நளவுப்புகு விறலியில்‌ தோன்றும்‌ காடன்‌...” (அக. 82) 


மயில்‌ என்ற விறலி நாட்டிய அரங்கில்‌ வர்து ஆடுவதற்கு ஒரு பெரிய 
இன்னிசைக்‌ குழுவையே பின்னணியாக்கும்‌ கபிலர்‌, அதில்‌ குயிலுக்கு இடம்‌ 
தராதது ஏன்‌? குயில்போல்‌ இன்னிசை என்பதன்றோ, உலகறிந்த செய்தி, 
கூதிர்‌ அல்லது மழைக்காலத்தில்‌ குயில்‌ கூவாது ; கூவினாலும்‌ சிறப்பாக 
இராது, அதற்குரிய காலம்‌ இளவேனிற்‌ காலம்‌. இப்பாட்டு இளவேனில்‌ 
வருணனையாயின்‌ கட்டாயம்‌ குயில்‌ வர்‌திறாக்கும்‌. ஆனால்‌ இது கார்‌ மற்றும்‌ 
கூதிர்‌ வருணனையாயிற்றே; அதனால்தான்‌ குடில்‌, யாழ்‌ எதற்கும்‌ குயிலை 
அழைத்து வரவில்லை கபிலர்‌. 


இன்று நாம்‌ “குயில்‌ கூவிப்பாட மயில்‌ மழெர்‌து ஆட?” என எளி 
தாகப்‌ பாடி விடுவோம்‌. சாம்‌ இயற்கையை விட்டு வெகுதாரம்‌ போய்விட்ட 
காலம்‌ இது. ஈம்‌ முன்னைய கவிஞர்கள்‌ இம்மரபைப்‌ போற்றியதை மேலும்‌ 
காண்போம்‌. த்தலைச்சாத்தனார்‌, மணிமேகலையில்‌ ஒரு நாட்டிய அரங்கை 
அமைக்றொர்‌. அதிலும்‌ அவர்‌ குயிலைச்‌ காட்டுகிறார்‌ என்றாலும்‌, அதைப்‌ 
பின்னணி இசை பாட விடவில்லை, மயிலுக்குரிய காரும்‌ குயிலுச்குரிய இள 
வேனிலும்‌ வேறுவேறல்லவா? 


“பரிஇஅம்‌ செல்வன்‌ விரிகதிர்த்‌ தானைக்கு 

இருள்வளைப்‌ புண்ட மருள்படு பூம்பொழில்‌ 

குழலிசைத்‌ அம்பி கொளுத்திக்‌ காட்ட 

மழலை வண்டினம்‌ ஈல்லியாழ்‌ செய்ய 

வெயில்‌ தழைபுஅறியாக்‌, குயில்‌நுழை பொதும்பர்‌ ' 
மயிலாடரங்னெ்‌ மர்தி சாண்பனசாண்‌ !?? (மணி:117:1-0) 


18. தமிழாய்வீஃ12 


சம்பர்‌ தாம்‌ படை த்துக்காட்டும்‌ மருதநிலை ஆடரைக்கு: ஒன்திலும்‌ இே 
செதியையே பீன்பற்றுிறோர்‌. 


12 தண்டலை மயில்கள்‌ ஆடச்‌ 

தாமரை விளச்சம்‌ தாங்கக்‌ 

சொண்டல்சள்‌ முழவின்‌ ஏங்கக்‌ 
குவளைசண்‌ விழித்து நோக்கத்‌ 

தெண்டிரை எழினிகாட்டத்‌ 
தேம்பிழி மகர யாழின்‌ 

வண்டுகள்‌ இனிது பாட 
மருதம்வீற்‌ திருக்கும்‌ மாதோ! '? (1:2:4) 


குழல்‌, யாழ்‌ இசைகள்‌ வண்டிற்கு ஏற்றப்படுனன்‌ றனவே தவிரக்‌ குயிலை 
இணைச்சவில்லை. ஈம்‌ கவிஞர்கள்‌ இயற்கை மரபை எவ்வளவு ஆழமாகவும்‌ 
கூர்மையாகவும்‌ உணர்க்திரு* தனர்‌ என்பதற்கு இவை தக்க சான்றுகளாகும்‌, 


வாழ்க்கை மரபு 


சங்க இலக்கியம்‌ கற்பார்‌, முற்கூறிய இயற்கை மரபுகள்‌ போல 
வாழ்க்கை மரபுகன்‌ சிலவும்‌ நிலையாக இருப்பதைக்‌ கண்டார்கள்‌. அவையும்‌ 
எல்லோர்‌ வாழ்விலும்‌ திரும்பத்‌ இரும்ப வருவனவாகச்‌ காணப்பட்டன, 
மாலையில்‌ தலைமகன்‌ இல்லம்‌ திரும்புதல்‌, காலையில்‌ அவன்‌ புறத்துப்பிரிதல்‌, 
ஈண்பகவில்‌ வழிபிடையே வருத்தம்‌ மிகுதல்‌ போல்வன அன்றும்‌ இன்றும்‌ 
மணித வாழ்வில்‌ வைத்து ஒப்பிடற்பாலன. களவு, அலர்‌, வெளிப்பாடு, 
மணம்‌, உடன்போக்கு, ௮.றத்தொடுகிலை, பரத்தையிற்பிரிவு, பொருள்வயிற்‌ 
பிரிவு என்றெல்லாம்‌ வரும்‌ பற்பல துறைகள்‌ மனித வாழ்வில்‌ வளையம்‌ 
போல்‌ திரும்பத்‌ திரும்ப வருவன. அவற்றைத்‌ தம்‌ நுண்மாண்‌ நுழை 
புலத்தாற்‌ கண்டுபிடித்து, விரித்துப்‌ பாடிய அக்காலப்‌ புலவர்களைச்‌ ெர்த 
உளவியல்‌ வல்லு£ர்கள்‌ என்றே கூற வேண்டும்‌. ்‌ 


இன்றும்‌ மனித வாழ்வை நாம்‌ சல அறைகளாகப்‌ பகுத்து விடலாம்‌; 
கல்வி, தறுதலையாகச்‌ திரிதல்‌, திருமணம்‌, குடும்பச்சுமை, அடிமையாய்‌ 
உழைத்தல்‌, அலுவற்‌ பிரிவு, செக்குப்போல்‌ அலுவலிற்‌ சுழலுதல்‌, ஓய்வு, 
ஒழிவு என இல்வானு இன்றைய வாழ்க்கைத்‌ துறைகளும்‌ பலவாகும்‌. 
அன்ன குதிஞ்‌ச முதலிய கிலவழி வாழ்வு மரபுகள்‌ பல இருர்தன. குறிஞ்சி 
கிலத்தவர்‌ தினைவிளைத்தலாலும்‌ வேட்டையாடலாலும்‌ லெ வாழ்வு முறை 
களுக்குட்பட்டிரு$ தனர்‌. செய்தல்‌ நிலத்தவர்‌ சடல்மேத்‌ செல்வதா லும்‌ 
கானலில்‌ விளையாடுவதாலும்‌ ற்லெ வாழ்வு ரெறியுடையராக இருர் தனர்‌. 
இதுபோலவே பிற நிலத்தவரும்‌ எனலாம்‌. இவ்வாழ்க்கை மரபுகள்‌ 
பலரிடத்தும்‌ ஒரு படி. தீ தாகவே காணப்பட்டன. எனவே அதிற்‌ னெத்த 
இலக்கியத்திலும்‌ ௮ம்மரபுகள்‌. அப்படியே பதிச்‌ தன... 


இலக்கிய்‌ மரபு: 18 


இலக்கிய மரபு: 2ஞ்கொலாலல்‌  ஆபுகனு கக்க ம 


“முற்கூறிய “இயற்கை: ம்ரபையும்‌, வாழ்க்கை: மர்பையும்‌-உள்சாவாறே' 
போற்றியதால்‌ திணையிலக்கெயெமும்‌ மரபுமிக்கதாகப்பட்டது. இவை தவிர 
இப்பாடல்களும்‌ ஒரே மாதிரியான, புனைவுமுறை ஒற்ராமையுடைய மரபுகளைப்‌ 
படைத்தன. - கு.றிஞ்சிப்பாடல்கள்‌ : அனைத்தையும்‌ எடுத்துக்கொண்டு. 
நோக்கினால்‌, .அவை லெ புனைவு மரபுகளுக்குள்‌ அடல்‌விடும்‌, சளவு-- 
களவிற்‌ காட்கூடுதல்‌--கூடுத.ற்காக அரிய வழிகளையும்‌ தாண்டி. வருதல்‌-- 
தோழியுதவி--பாங்கன்‌ உதவி--௮லர்‌--௮றத்தொடுகிலை ' என ' இவ்வாறு 
வரும்‌ அகப்பாடல்‌ பொருள்கள்‌, அவற்றின்‌ கருப்பொருளான வாழ்வின்‌ 
மரபுகளே. அதுமட்மென்‌ நி, இப்பாடல்கள்‌ ஒரே மாதிரியாகப்‌ புனைந்து, 
சில இலக்கிய மரபுரெறிகளையும்‌ தோற்றுவித்தன. பொருளை வெளிப்‌ 
படுத்துவது, இயற்கைப்‌ புனைவு, உள்ளுறை அமைப்பது, உவமை கூறுவது, 
சொல்லை ஆள்வது என்தினைய... -பூலவத்திலும்‌ ஒரே மாதிரியான லெ 
முறைகள்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ சையாளப்பட்டன, இங்கனம்‌ அமைக்கப்பட்ட 
இலக்யெ மரபே, பிற்காலத்தில்‌ ஆல்‌ எனத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ தழைத்‌ 
தோங்குதற்குத்‌ தச்ச அடமரமாகச்‌ சங்க இலக்யெத்தை .நக்யெதவிற்று. 
மரபு என்பது சல கொள்கை நெறிகளை, இலக்கியச்‌ கொள்கைகளை உர 
வாக்கும்‌ நிலமாகும்‌. அதன்‌ பெருமை அறியாரே அதனை இகழ்வார்‌. 
இன்றும்‌ சங்க இலக்கியம்‌ அனைய மரபு இன்றெனினும்‌, ஓரளவேனும்‌ 
மரபைப்‌ பின்பற்றினால்தான்‌ எழுதும்‌ இலக்கியம்‌ மற்றவர்க்கு எளிதிற்‌ 
புலனாகும்‌. 


தொல்காப்பியர்‌ வேறுவேறு செய்திகளை விளக்குதற்குக்‌ கூறிய 
இடங்களாயினும்‌, மரபு பற்றிய உண்மையை அவை முழைமுகமாக ஈமக்கு 
அமுத்தமுறக்‌ கூறும்‌ நூற்பாக்கள்‌ சல்‌ உண்டு. 


எ மரபுநிலை திரிதல்‌ செய்யுட்‌ ல்லை 
மரபுவழிப்‌ பட்ட சொல்லினான ?? 
“மரபுகிலை இரியின்‌ பிறிதபி.றிதாகும்‌?? 
 வழச்கெனப்‌ படுவது உயர்்தோர்‌ மேற்றே 
நிகழ்ச்சி ௮வர்கட்‌ டாக லான ?? (1590-92) 


இவை சொன்மரபு கூறும்‌ குத்திரங்களேயாயினும்‌, மரபு என்பது 
மாதினால்‌ பொருள்‌ விளக்காது போகும்‌ என்பதும்‌ மரபு உயர்க்தவர்சளால்‌ 
செல்வாக்குள்ளவர்களால்‌ படைச்சப்படிறெது என்பதும்‌ இவற்றால்‌ 
உணர்த்தப்படுன்றன. 


பழரபுமிலை இரியா மாட்சிய வரச 
விரவும்‌ பொருளும்‌ விரவும்‌ என்ப? (991) 


18 தமிழாய்‌ 4-219 
மரபு வளர்ச்சி என்பத, முன்ன தனோடு கூடிக்‌ சலர்து பெரு9 வளர்‌ 
வதைப்‌ பொறுத்தி மரபுநிலை திரியின்‌ ௮௮ மாட்சிமையுடையதாசா.து. 


இவற்றால்‌ மரபு என்பது இயற்கை வாழ்வு ஆயெவற்திலிறார்‌ து 
இலக்கியத்திற்கு ஏறுவதென்பது ஈன்கு உணர்த்தப்பட்டது. அதனால்‌ 
தான்‌ இயல்பான வாய்மொழி இலச்சயெங்கள்‌ மரபுக்‌ சளஞ்சியங்களாச 


விளங்குஜன்‌ றன. 


4 
மலேசியத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 
ஒரு கண்ணோட்டம்‌ 


ந. சுப்பிரமணியம்‌ 
மலாயாப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


அறிமுகம்‌ 

தமிழ்‌ மொழியின்‌ தாயகமான தமிழ்‌ நாட்டிற்கும்‌ மலேசியாவிற்கும்‌ 
இடையில்‌ சென்ற ஈராயிரம்‌ ஆண்கெளாகவே பலதரப்பட்ட தொடர்புகள்‌ 
நிலவுகின்றன. விலைமதிப்பற்ற தங்கத்தைத்‌ தேடி, :: சுவர்ணபூமி ?? 
என்றழைக்கப்பட்ட தென்ழெக்காயெப்‌ பகுதிக்கு . இர்திய வணிகர்கள்‌ 
திரண்டு வர்ததைத்‌ தொடர்ச்து வர்த்தக, பண்பாட்டு உறவுகள்‌ முளைக்கத்‌ 
தொடங்கெ. மீண்டும்‌ 11ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ வீர ராசேர்திர 
சோழன்‌ தன்‌ படைகளையனுப்பிக்‌ கடாரத்தை வெற்றிகொண்டு தன்‌ 
நட்புக்குரியவனிடமே அதை மீட்டுக்கொடுத்தான்‌. போர்‌ த்துெயெர்‌ 
மலாக்காவைக்‌ கைப்பற்றும்‌ முன்னர்‌ தமிழ்‌ முசுலிம்‌ வணிகர்கள்‌ அரசவையில்‌ 
செல்வாக்குப்‌ பெற்று உயர்பதவி வ௫த்தனர்‌, மலாக்சாவின்‌ முதல்‌ பிரதம 
அமைச்சராக .ஒரு .தமிழர்‌ பணியாற்றினார்‌. 


தமிழ்‌ ஈாட்டின்‌ அரசியல்‌, வாணிக, பண்பாட்டுத்‌ தொடர்புகள்‌ 
அவ்வப்போது மலேசியாவுடன்‌ தென்பட்ட போதிலும்‌ பிரிட்டிசு ஆட்டி 
1786இல்‌ பினாங்குத்‌ திவைப்‌ பிடித்து ஆளத்தொடங்கெய பிறகுதான்‌ 
இடையறாத தமிழர்‌ குடியேற்றம்‌ தலையெடுத்தது. மேற்குழி மக்களின்‌ 
வருசை நின்னு பிரிட்டிசு அரசுக்குத்‌ தேவைப்படும்‌ காப்பி, கரும்பு, தென்னை, 
தேயிலை, ரப்பர்‌, செம்பனைத்‌ தோட்டங்களில்‌ மாடுகளாய்‌ உழைக்கும்‌ 
இழ்நிலைக்‌ தொழிலாளரின்‌ குடிதுழைவு தொடங்கியது. மலேசியாவில்‌ 
இன்று வதியும்‌ தமிழரில்‌ ஏறத்தாழ: அனைவருமே மூன்று நான்கு 
தலைமுறைக்கு முன்‌ இவ்வாறு வந்த தொழிலாளர்‌ கூட்டத்தின்‌ சர்ததி 
யினரே. ஒரு சிலர்‌ று வணிகராகவும்‌, வட்டிச்சடை முதலாளியாசவும்‌ 
அரசாங்க ஊழியராகவும்‌ வந்தனர்‌. 1952இல்‌ மலேசிய அரசாங்கம்‌ 
குடிநுழைவை நிறுத்தியதற்குப்பின்‌ புதிதாக யாரும்‌ வரவில்லை, 


1974ஆம்‌ ஆண்டின்‌ கணக்குப்படி மலேசியாவில்‌ வாழ்ந்த சுமார்‌ 93 
இலட்சம்‌ இர்தியரில்‌ 7 இலட்சம்‌ பேர்‌ தமிழர்‌ ஆவர்‌, மலையாளிகள்‌ 45 
ஆயிரம்‌ பேரும்‌, பஞ்சாபிகள்‌ 95 ஆயிரம்‌ பேரும்‌, ஆர்திரர்‌ 92 ஆயிரம்‌ பேரும்‌ 
இருர்‌. தனர்‌. இலங்கைத்‌ தமிழர்‌ 25 ஆயிரம்‌ பேரும்‌ உள்ளனர்‌, 


20 தமிழாய்வு —12 


தோட்டம்சளுச்கும்‌ ஈகராண்மைக்‌ கழகங்களுக்கும்‌ ஊழியராக வந்த 
தமிழர்கள்‌ ஆங்காங்கே தாங்கள்‌ வழிபட்டுப்‌ போற்றிய தெய்வங்களுக்குச்‌ 
றுறு ஆலயங்களை அமைக்கத்‌ தொடம்‌த்‌ தம்‌ மக்கட்கும்‌ தமிழ்‌ 
மொழியைக்‌ கற்பிக்க முனைக்‌ தனர்‌. அரசாங்கத்‌ தலையீடின்றித்‌ தன்னிச்சை 
யாகவே தோன்றிய இத்‌ * இண்ணைப்பள்ளி 73 வகுப்புக்கள்‌ குறும்புப்‌ 
பின்னோகளை அடச்‌ வைக்கும்‌ ஓரிடமாகவே விளங்னெ. 1816ஆம்‌ ஆண்டு 
வாக்லேயே பினாங்கு இலவசப்‌ பள்ளியில்‌ தமிழ்‌ வகுப்புத்‌ தொடங்யெ 
தாகத்‌ தெரிறெது. இந்து ஆலயங்களின்‌ சண்காணிப்பாளர்கள்‌, இறித்துவ 
சமயத்‌ தொண்டு நிறுவனங்கள்‌, சமூக நல அமைப்புகள்‌, தோட்ட நிர்வா 
கங்கள்‌, ஈசராண்மைக்‌ கழகங்கள்‌ போன்றவை தொடக்க காலத்தில்‌ தமிழ்ப்‌ 
பணியில்‌ இறங்ெ. பூசாரிகள்கூடத்‌ தமிழாசிரியராய்‌ இருந்துள்ளனர்‌. 


இக்திலையில்‌ 1912இல்‌ விதிக்கப்பட்ட தொழிலாளர்‌ சட்டத்திற்ணெங்கப்‌ 
பள்ளிகள்‌ பெருனெ. ஏழு வயதிற்கும்‌ பத்து வயதிற்கும்‌ இடைப்பட்ட 
பத்து மாணவர்கள்‌ ஒரு தோட்டத்திவிருர்தால்‌ அங்கு ஒரு பள்ளிக்கூடம்‌ 
கட்டாயமாகத்‌ இறச்சப்பட வேண்டும்‌ என இச்சட்டம்‌ கோரியது, 
பள்ளிகள்‌ பெருயெ நிலையில்‌ தரத்தையும்‌ பேணவேண்டிய அவசியம்‌ 
ஏற்பட்டது, 1938இல்‌ ஆரியர்‌ போ தனாமுறை தொடங்கெபோது தமிழ்‌ 


காட்டில்‌ வகுக்கப்பட்ட பாடத்‌ இட்டங்களே இங்கும்‌ பயன்பட்டன. 


மலே$யாவில்‌ இருக்கும்‌ தமிழ்ப்பள்ளிகள்‌ அனைத்தும்‌ தொடக்கநிலைப்‌ 
பள்ளிகளே. இடைகிலைப்‌ பள்ளிகளோ உயர்நிலைப்‌ பள்ளிகளே இடையா. 
கல்வி வழங்கும்‌ முழுப்பொறுப்பை அரசாங்கம்‌ ஏற்றுள்ளது. தொடக்க 
நிலைவரை அனைவருக்கும்‌ இலவசக்‌ கல்வி வழங்கப்படுகிறது. 1974இல்‌ இங்கு 
618 தமிழ்ப்பள்ளிகளில்‌ சுமார்‌ 80 ஆயிரம்‌ மாணவர்கள்‌ பயின்றனர்‌. 
இப்பள்ளிகளில்‌ 15% தோட்டங்களில்‌ உள்ளன. சுமார்‌ 8500 ஆசிரியர்கள்‌ 
இத்துறையில்‌ பணியா ந்றுன்‌ றனர்‌. இப்பள்ளிகள்‌ தரமற்றவை ; 
மாணவர்கள்‌ அதிகம்‌ தேர்வில்‌ தோல்வியுறுனெ்‌ றனர்‌ ; பெற்றோரின்‌ 
மனப்போக்கும்‌ ஊச்கர்‌ தருவதில்லை ; பெரும்பாலும்‌ ஏழை மாணவர்களே 
இஞ்குப்‌ பயில வருன்றனர்‌ ; ஆசிரியரும்‌ சடமையுணர்வுடன்‌ ஈடப்பதில்லை 
என்பனபோன்ற பல அவலக்‌ குற்றச்சாட்டுகள்‌ அன்றுதொட்டு இன்றுவரை 
வீசப்படுன்றன. பிற ஆக்லெ, ஒன, மலாய்‌ மொழிப்‌ பள்ளிகளை 
விடத்‌ தமிழ்ப்பள்ளிசனின்‌ கிலை அவலமானவை என்று கூறப்படுகிறது, 


உயர்நிலைத்‌ தமிழ்ச்சல்வியும்‌ அடிப்படை இலக்கிய அறிவும்‌ இல்லாத 
சூழ்கிலையில்‌ இலச்சயம்‌ என்னம்‌ வளர முடியும்‌ என்பதே ஒரு கேள்வி. 
இருப்பிலும்‌ மலாயாப்‌ பல்கலைச்சழகத்தில்‌ இர்திய இயல்‌ துறையும்‌ உள்ளத. 
மாணவர்கள்‌ தமிழ்‌ போதனா மொழியிலேயே இலக்கணம்‌, இலக்கியம்‌ 
ஆயெவற்றை இதில்‌ பயில முடியும்‌, 


இச்தச்‌ குழ்கிலையில்தான்‌ தற்கால மலேயெத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 
பிறச்சவேண்டியுள்ள ௮. 


மலேயெத்‌ தமிழ்‌ இலச்யெம்‌ ஒரு கண்ணோட்டம்‌ 21 
பத்திரிகைகள்‌ 


சென்ற நூற்றாண்டு தொடங்கி இங்கு வரத்தொடக்யெ தமிழரில்‌ 
ஓரளவு கல்வியறிவு பெற்றிறார்த இலர்‌ தம்‌ வாழ்ச்கைத்‌ துறையோடு சமயம்‌, 
தமிழ்மொழி ஆயெவற்றின்‌ மேம்பாட்டுக்குத்‌ தம்மால்‌ முடிர்தவரை தொண்‌ 
டாற்றினர்‌. அவர்களின்‌ முயற்சியே இலக்யெம்‌ வளர அடித்தளம்‌ 
அமைத்துச்‌ கொடுத்தது. சிலர்‌ பத்திரிகைகள்‌ நடத்தவும்‌ தயங்கவில்லை. 


1876இல்‌ இர்சாட்டின்‌ முதல்‌ தாளிகை தங்கை ரேசன்‌ சிங்கப்பூரில்‌ 
உதயமானது. மலேசியாவின்‌ முதல்‌ மலாய்‌ மொழிப்‌ பத்திரிகையைத்‌ 
தொடங்யெ ஒரு பார்சி இர்தியரே இர்தத்‌ தமிழ்‌ ஏட்டையும்‌ ஈடத்தினார்‌. 
பிறகு உலகநேசன்‌ (பினாங்கு 1887) எனும்‌ ழெமை இதமும்‌ இந்துநேசன்‌ 
(பினாங்கு 1887) எனும்‌ பிறை இதழும்‌ வெளிவர்தன., எனினும்‌ ஒரிரு 
ஆண்டுகளுக்கு மேல்‌ இவை நீடிக்கவில்லை. இதற்கு முன்னரே வித்தியா 
விசாரிணி, வாகை நேசன்‌, விஜயகேதனன்‌ போன்ற இதழ்களும்‌. இத்தகு 
அற்பாயுளில்‌ முடிர்தன: முதல்‌ உலகப்போரைத்‌ தொடர்ந்து பத்திரிகை 
படிக்கும்‌ ஆர்வம்‌ பெருயெதால்‌ சத்தியவான்‌ (பினாங்கு 1919), பாதுகாவலன்‌ 
(1919) தோன்றின. இலக்கிய, சமயப்‌ பிணக்குகளில்‌ இவையிரண்டும்‌ 
ஈடுபட்டு ஒன்றையொன்று தாக்கக்கொண்டு விரைவிலேயே ஆதரவற்று 
மடிர்தன. 1924இல்‌ தமிழ்நேசன்‌ கோலாலம்பூரில்‌ வாச ஏடாக அரும்பி 
இன்றுவரை மி.ற்காமல்‌ ஒரு காளிதழாக மாறிச்‌ சிறப்புற ஈடைபெறுகறது. 
கலியுக நண்பன்‌ (ஈப்போ 1928), தமீழன்‌ (ஈப்போ 19௦1) இரண்டும்‌ 
சுயமரியாதை இயக்கத்தின்‌ சீர்திருத்தக்‌ கருத்துச்களை எடுத்துரைத்தன. 
மது, சாராய விளம்பரத்தை ஏற்கமாட்டோம்‌ எனச்‌ கலியுக நண்பன்‌ 


கூறியிருர்‌ ததும்‌ குறிப்பிடத்தக்கது, 


1930 களில்‌ பத்திரிகைகள்‌ குவியத்‌ - தொடங்கனெ. தமீழ்ழாசு 
(சிங்கப்பூர்‌ 1985), தேச நேசன்‌ (பினாங்கு 1989), சழதர்ய ஊழியன்‌ 
(கோலாலம்பூர்‌ 1996), பாரதமித்திரன்‌ (கோலாலம்பூர்‌ 1934), தேசாபிமானி 
(பினாங்கு 1986), தமிழ்ச்செல்வன்‌ (கோலாலம்பூர்‌ 1994), திராவிடகேசரி 
(சிங்கப்பூர்‌ 1999), தமிழ்க்கொடி (மலாக்கா 1939), ஜெயமணி (சோலா 
லம்பூர்‌ 1941) போன்றவை தமிமுணர்வையும்‌ இலக்கியச்‌ சேவையையும்‌ 
பரப்பின. இராவிட இயக்கத்தின்‌ விருப்பங்களை நிறைவேற்றும்‌ போக்கில்‌ 
ஒரு பிரிவும்‌ இர்திய தேசியச்‌ சாங்கொசின்‌ எண்ணத்தைப்‌ பின்பற்றும்‌ 
பான்மையில்‌ மற்றொறு பிரிவும்‌ இங்குப்‌ பத்திரிகைத்‌ அறையைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொண்டன. / 


இரண்டாம்‌ உலகப்‌ போரின்போது மலேயா சப்பானியர்‌ ஆட்சியில்‌ 
அல்லலுற்றபோ திலும்‌ இர்தியாவின்‌ விடுதலைக்குத்‌ தென்கிழச்காசியாவில்‌ 
தளம்‌ அமைத்துக்கொண்டு பிரிட்டிசு எதிர்ப்புணர்ச்யைத்‌ திரட்டிய சுபாகு 
சர்திரபோசின்‌ தலைமையில்‌ இர்‌ இயர்‌ லெ ஏடுகளை ஈடத்தினர்‌, 1942க்கும்‌ 
1945க்கும்‌ இடையில்‌ சுதந்திர இந்தியா, சுதந்திரோதயம்‌, யுவபாரதம்‌ ஆயெ 
இதழ்கள்‌ வெளிவர்‌ தன, 


22 தமிழாய்வு_—12 


போருக்குப்பின்‌ மீண்டும்‌ அறக்லெ அரன்‌ கீழ்‌ ஜனநாயகம்‌ (சோலா 
லம்பூர்‌ 1945), சவயுகம்‌ (ச்சப்பூர்‌ 1948), ழயற்சி (ஈப்போ 1946), சேவிகா 
(பீஞம்கு 1945), நாகரிகம்‌. (ஈப்போ 1952), மலாயா நண்பன்‌ (சிங்கப்பூர்‌ 
1948), சங்கமணி (கோலாலம்பூர்‌ 1952) போன்ற பத்திரிகைகள்‌ தொழி 
லாளரின்‌ எழுச்சியையும்‌ சமூக விழிப்பையும்‌ எடுத்துரைத்தன. தமிழ்ச்சுடர்‌ 
(கோலாலம்பூர்‌ 1948), சோலை (கோலாலம்பூர்‌ 1952) ஆயெவை குறிப்‌ 
பாகக்‌ சதை இலக்ெத்திற்குத்‌ தொண்டு செய்தன, 


1957இல்‌ முன்னாள்‌ மலாயா வீடுதலை பெற்றதும்‌ நாட்டுப்‌ பற்று ஒங்க 
ஆரம்பித்தது. லை தலைமுறைகளாசச்‌ காலூன்‌ றிய தமிழரும்‌ இர்‌ தியாவின்‌ 
மீது வைத்திருந்த பாசத்தை விலகச்‌ மலாயாக்‌ குடியுரிமை பெற்று 
இர்சாட்டெக்குப்‌ பற்றுறுதி தெரிவித்து உண்மைக்‌ குடிமக்களாக வாழத்‌ 
தொடர்கினர்‌, அரசியல்‌, தொழிற்சங்கம்‌, பொருளா தாரம்‌, சமூகம்‌, கலை, 
பண்பாடு, சமயம்‌ ஆயெ எல்லாத்‌ துறைகளிலும்‌ ஒரு சேர விழிப்புணர்ச்சி 
மூண்டபோது பல எடுகள்‌ தமிழரின்‌ உள்ளக்டெச்சையைப்‌ புலப்படுத்தச்‌ 
தோன்றின. 


தமிழ்நேசன்‌, தமிழ்முரசு இரண்டும்‌ தொடர்ச்து வந்தன. மேலும்‌ 
தமீழ்மலர்‌ (கோலாலம்பூர்‌ 1904), மலைநாடு (பெட்டாவிம்‌ ஜெயா 1909), 
தேச தூதன்‌ (கோலாலம்பூர்‌ 1902) ஆயெ காளிதழ்சளும்‌, விட்டுவிட்டுச்‌ 
தோன்றி மறைந்த மலைமகள்‌ (ஈப்போ 1950), மாணவர்‌ பூங்கா (கோலா 
லம்பூர்‌ 1956), தமிம்க்தயில்‌ (ஈப்போ 1950), மலைநாடு (சுங்கை இப்புட்‌ 1959), 
நவரசம்‌ (சோலாலம்பூர்‌ 1958), அம்பு (பினாங்கு 1961), தாமரை (கோலா 
லம்பூர்‌ 1969), போன்னி (கோலாலம்பூர்‌ 1965), ழத்தமிம்‌ (கோலாலம்பூர்‌ 
1969) ஆயெ இதழ்களும்‌ இலக்யெப்‌ படியைத்‌ தணிக்க முயன்‌ றன. 


மலேசியத்‌ தமிழ்ப்பத்திரிசையுலஇல்‌ அற்றுக்கணக்கான ஏடுகள்‌ 
குறைக்த ஆயுளில்‌ மடிச்துவிட்டதைக்‌ காண மூடியும்‌. இதனால்‌ ஒரு 
நிலையான வாசகர்‌ கூட்டத்தையோ முறையான படிக்கும்‌ பழச்சச்சையோ 
அவற்றால்‌ உருவாக்ச முடியவில்லை. இதழாசிரியரும்‌ ஆர்வமொன்றையே 
முதலீட்டாக வைத்து இறங்குவதால்‌ பொருளாதாரச்‌ க்கல்‌, நிர்வாகத்‌ 
இறமைக்‌ குறைவு, விநியோச இடையுறு ஆய முக்கிய காரணங்களால்‌ 
முன்னேற முடியாது தவிச்ன்‌ றனர்‌, தவிர தமிழ்நாட்டுப்‌ பத்திரிகை 
சனின்‌ இறக்குமதியும்‌ மலேயெத்‌ தமிழ்‌ இலக்‌ உலூன்‌ விற்பனையில்‌ 
௮ன்றுதொட்டு இன்‌ அவரை போட்டியையும்‌ சர்‌ தனையில்‌ ஒரு பாதிப்பையும்‌ 
உண்டாச்சத்‌ தவறுவதில்லை, 


இன்று, உதிரி எடுகன்‌ தாச்குப்பிடிக்கா து ஒழிர்த நிலையில்‌ மிகச்‌ 
சிலவே வெளிவர்‌ தாலும்‌ அவை முறையாக, செம்மையாக ஈடைபெறுவது 
ஈல்ல அநிகுதியாகும்‌. தமிழ்‌ சேசன்‌, தமிம்‌ மலர்‌ ஆூயெ இரு இனசரிகளும்‌ 
உதயம்‌ (1972), புதிய சழதாயம்‌ (1977), ஆயெ இரு மாத இதழ்களும்‌ 
வானம்பாடி (1971) எனும்‌ வார எடும்‌, ரங்கமணி எனும்‌ வார இருமுறை 
ஏடும்‌ தவறாது வருன்றன. ்‌ 


மலேயத்‌ தமிழ்‌ இலக்யெம்‌ ஒரு கண்ணோட்டம்‌ 23 


தால்‌ விற்பனை மிக அரிதாக இருப்பதால்‌ மலேசியச்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 
இன்று இப்பத்திரிகைகளின்‌ ஆதரவையே ஈம்பி முன்னேறுகிறது. ஆண்டு 
தோறும்‌ வெளியாகும்‌ சுமார்‌ பத்துப்‌ பதினைர்‌து நூல்களும்‌ ஏற்கெனவே 
எழுத்தாளர்கள்‌ இவ்வேடுகளில்‌ எழுதியவற்றின்‌ சிறப்பாகவே இருக்கும்‌ 
என்பதால்‌ இர்த இதழ்களின்‌ இலக்கியச்‌ சேவையைச்‌ குறைவாக மதிப்பிட 
முடியா அ. 


கவிதை 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்ச்சவிதையைப்‌ போன்றே 
மலேசியச்‌ கவிதையும்‌ தனிமனித ஒழுக்கம்‌," சமயம்‌ ஆயெவற்றை 
வற்புறுத்தியது, சிங்கப்பூர்‌ சி, ௩. சதாசிவப்‌ பண்டிதர்‌ மலேெத்‌ தமிழ்ச்‌ 
சுவிதையை 1887இல்‌ தொடக்கி வைச்கிறார்‌. வண்ணை அந்தாதி, வண்ணை 
நகர்‌ ஊத்சல்‌, சிங்கை நகர்‌ அந்தாதி, சித்திர கவிகள்‌ ஆயென அவர்‌ 
புனைர்‌ தவை. 1890இல்‌ பினாங்கு முகம்மது சுல்தான்‌ மரைக்காயர்‌ பதர்னந்த 
மாலை இயற்றினார்‌. 1893இல்‌ சல்லாப வாலவணியும்‌ கா. வ, இரங்கசாமி 
தாசனின்‌ அதிவினோதக்‌ ததிரைப்‌ பந்தய லாவணியும்‌ வெளிவரச்‌ தன. 1900இல்‌ 
சீறச்சதகம்‌ இயற்றப்பட்டது. - 


இத்தொடக்க காலக்‌ கவிதைகளை ஆராய்ந்தால்‌ புலமையை வெளிப்‌ 
படுத்தும்‌ மாலைமாற்று, அட்ட நாகம்‌, சதுரங்கம்‌, நடுவெழுத்தலங்காரம்‌, 
மடக்கு விருத்தம்‌ போன்ற பாவடிவங்கள்‌ ஒரு புறமும்‌, ஊஞ்சல்‌, மாலை, 
அரட்தாதி, இலாவணி, ௪சசம்‌ போன்ற எளிய வடிவங்கள்‌ மறுபுறமும்‌ 
இருக்கக்‌ காணலாம்‌, 


சமயம்‌, பக்தி, நாட்டுப்பற்று, ஈாட்டுடப்பு ஆயெ பாடுபொருளையே 
கவிதை 1980களின்‌ சுடைவெரை கொண்டிருக்தது என்பதையே 
அடுத்தடுத்து வெளிவந்த கவிதை அல்களும்‌ உறுதிப்படுத்தின. புதிய 
எளிய, இனிய பாவடிவங்களாகச்‌ இந்து, காவடி, பாமாலை, இரத்‌ தனை 
ஆயெனவும்‌ பயன்பட்டன 


மநகவேள்‌ பஜ்சாத்தினப்‌ பாமாலை (1928), தண்ணீர்மலை சிவரண்ழக 
நாதனின்‌ பக்தி சுர கீர்த்தனை (1929), எம்‌, பி. வெராமதாசர்‌ புனைந்த 
பங்குனி உத்திரச்‌ சிந்து (1929), பினுங்த தண்ணீர்மலை மருகன்‌ ஆடூமயில்‌ 
பாடல்கள்‌ (1981), ஜாலான்‌ பார ழனியாண்டி திநுவிளையர்டல்‌ என்னும்‌ 
மருத்துவச்‌ சிந்து (1998), கோலாலம்பூர்‌ பத்துமலை சக்தி வடிவேலபேர்ரில்‌ 
காவடி அலங்கார ஆசிரிய விருத்தம்‌ (1936) ஆயெ பக்தி நூல்களும்‌, அன்றைய 
மலாயாவின்‌ நாட்டு ஈடப்பைப்‌ புலப்படுத்தும்‌ பிறங்கு ஆயர்‌ ஈத்தாம்‌ 
வேள்ளச்‌ சேத விபரீத விளக்தச்‌ சிந்து (1932), மலாயா தற்காலச்‌ சிந்து 
(1934), பினாங்த ஜெனால்‌ ஆஸ்பத்திரியில்‌ விரையா செய்த பரிதாபக்‌ 
கோலைச்‌ சிந்து (1941) ஆசய நால்களும்‌ வெளியிடப்பட்டன. 


24 தமிழாய்‌வு—12 


இச்சாலகட்டத்தில்‌ பத்திரிசைகள்‌ சங்க இலக்கிய ஈயத்தை உணர்த்தும்‌ 
கட்டுரைத்‌ தொடர்களையும்‌ பிரசரித்துக்‌ கவிதை ரசனையைத்‌ தூண்டின, 
மேலும்‌ பாரதியார்‌, பாரதிதாசன்‌ கவிதைகளையும்‌ சிறப்பாக வெளியிட்டுக்‌ 
சவிதையின்‌ மூலம்‌ காட்டுப்‌ பற்றையும்‌ சமூக விழிப்புணர்ச்சியையும்‌ 
இள திவிட்டன. 


பக்திப்பாடல்களாசக இருந்தாலும்‌ இடையிடையே காந்தியைப்‌ 
புகழ்வதும்‌ பாரத விடுதலையைப்‌ போற்றுதும்‌ வர்தேமாதர.த்தைப்‌ பாடுவது 
என்ற உணர்வையும்‌ லர்‌ சைக்கொண்டனர்‌. வெள்ளச்‌ சேதம்‌ பெருக்‌ 
கெடுத்தபோது ஆங்கில அரசின்‌ அயர்துடைக்கும்‌ ஈடவடிக்கைகளையும்‌ 
அவர்கள்‌ பாராட்டினர்‌. 


1 எச்சாலத்திலும்‌ வாழ்க இங்கிலீசு அரசாட்சியும்‌ 
ஈற்சாலம்‌ வர்ததினால்‌ 
காம்‌ பிழைத்தோமே 
நாம்‌ பிழைத்தோமே ஈல்ல 
கால மினிமேல்‌ ?” 


என்னு வெள்ளச்‌ சேதச்‌ இந்து வாழ்த்தி முடிறெது. :: பினாங்கு தண்ணீர்‌ 
மலை முருகன்‌ ஆமெயில்கள்‌ ? பின்வரும்‌ பாரதப்பற்றை விளக்குகிறது. 


“காந்தி மனத்‌ தேயொளிரும்‌ சாந்தி மயிலே! எக்‌ 
காலுமுனை நான்மறவேன்‌ வேலுமயிலே ! 
சேரந்தணிட மெங்கள்‌ தமர்‌ செப்புமயிலே_—.எங்கள்‌ 
தேசம்‌ விடுதலைபெறச்‌ செய்யுமயிலே ! 
மஞ்சுலவு மால்வரைமே லாடுமயிலே !-— கெடு 
வஞ்சகர்கள்‌ அஞ்சஈ£ட மாடுமயிலே ! 
மஞ்சைகளுச்‌ சேயிரங்கு நெஞ்சமயிலே !_ நின்‌ 


பாரத ஈாடோங்க ஈடம்‌ பண்ணுமயிலே ! ?? 


சப்பானியர்‌ மலாயாவை ஆண்டபோது (1942-1945) அவ்வாட்‌ 
விளைத்த இன்னல்களை ஒதுக்வைத்துவிட்டு இலக்யெத்திற்காக அதனைப்‌ 
பாராட்டியதும்‌ உண்டு. அர்‌. ஆர்‌. வீரய்யாவின்‌ ஜேயச்சிந்து, சே. என்‌. 
முத்துச்சாமியின்‌ மாட்சிமை தங்கிய நீப்பானியர்‌ மலாயாவில்‌ யுத்தம்‌ புரிந்து 
ஜேயம்‌ அடைந்த வேற்றி மாலை, டி. எஸ்‌, பாக்யெசாமி உடையாரின்‌ 
நீப்பானியரின்‌ வேற்றிக்‌ கரத்தனை ஆயெவற்றை இதற்கு உதாரணமாகக்‌ 
சொள்ளலாம்‌. 


1946ச்குப்‌ பிறகு தொழிற்சம்ச முன்னேற்றம்‌ விளைவித்த தொழி 
லாளர்‌ உரிமைச்‌ குரல்‌ பற்றிப்‌ பாடல்கள்‌ எழுக்தன, பத்திரிகைகளில்‌ 
இல்வெழுச்சி ௮ல்வப்போது சல கவிதைகள்‌ மூலம்‌ ஒலிக்கத்‌ தொடங்கியது. 
மோனச்சனி எழுதிய பர்ட்டாளிக்‌ தரல்‌ தொழிலாளர்‌ துயரத்தை எளிமை 
யாகவும்‌ ௮றுதாபத்துடலும்‌ எடுத்துக்காட்ட முயல்‌இறது. 


மலேசியத்‌ தமிழ்‌ இலக்யெம்‌ ஒரு கண்ணோட்டம்‌ 25 


££ இரப்பர்‌ தோட்டர்‌ தனில்‌ ஏழைப்‌ பெண்கள்‌ படும்‌ பாட்டினைச்‌ 
சொன்னாலோ இங்கு 
ஏடும்‌ அழும்‌ அதனோடு எழுதுகோல்‌ தானுமழும்‌ அம்மம்ம ! 


தாயகத்தைக்‌ காணத்‌ ரதபா செல்லவே 
செல்லாரே--பின்னர்‌ 
தாய்‌ சாட்டி. ற்சோர்‌ சாபம்‌ விட்டு மலேயா? மண்ணில்‌ 
EDD [மடி வாரே! 
இத்தனை துன்பங்கள்‌ ஏன்‌ வந்ததென்று எண்ணுவீர்‌ 
தோழர்களே---இனி 
யாகிலும்‌ பாரத மக்கள்‌ வாழவழி வகுத்திடுவீர்களே !? 


ஏழைத்‌ தொழிலாளர்‌ தாய்நாடு சென்று உற்றார்‌ உறவிரைச்‌ காண முடியாத 
ஓர்‌ அவல நிலையை இப்பாடலில்‌ ஆசிரியர்‌ சத்திரிக்றோர்‌. 


1957இல்‌ காடு விடுதலை பெற்ற பிறகே கவிதை நூல்கள்‌ எடுப்பாகவும்‌ 
பொருளாழத்தோடும்‌ வரத்‌ தொடக்னெ. நாளேடுகளின்‌ ஞாயிறு 
பச்சங்கள்‌, லெ வேளையில்‌ வாரத்திற்கு ஒரு முழுப்பக்கம்‌ என்ற அமைப்பில்‌, 
கவிதைக்கு இடம்‌ கொடுத்தன. இக்காலக்கவிதையில்‌ திராவிடர்‌ இயக்‌ 
கத்தின்‌ செல்வாக்கும்‌ பாரதியார்‌ பாரதிதாசன்‌ ஆகியோரின்‌ கவிதைப்‌ 
பாணியும்‌ இழைர்தோடின. 


தமிழ்‌ முரசு 1900 ஆகத்தில்‌ தொடங்கிய £ வெண்பாப்‌ போட்டி ?” 
கவிதை வளர்ச்சியில்‌ ஒரு இருப்பு முனையாக ௮மைந்தது, அதுவரை சிறு 
சதையில்‌ நாட்டம்‌ செலுத்திய பல இளைஞர்கள்‌ தம்‌ கவனத்தைச்‌ கவிதையின்‌ 
மீது செலுத்தினர்‌. இதன்‌ தாக்கத்தைத்‌ தமிழ்‌ முரசில்‌ தெளிவாகவே 
காணமுடிறெது. 1908இல்‌ தமிழ்‌ ரேசன்‌ ஆசிரியர்‌ பொறுப்பேற்ற முருகு 
சுப்பிரமணியன்‌ உடனே :(: நேசன்‌ கவியரங்கம்‌ ?? என்ற முழுப்பக்கத்தைக்‌ 
கவிதைக்கு ஒதுக்கிக்‌ கொடுத்ததோடு ( பாரதிதாசன்‌ கவிதைகள்‌ என்ற 
தொடரையும்‌ வரைந்தார்‌. 1903இல்‌ ரேசனில்‌ அணையாசிரியராக இருந்த 
முரு: சொ. நாச்சியப்பன்‌ * கண்ணதாசன்‌ பரம்பரை? என்ற தொடரை 
எழுதிப்‌ புகழடைர்தார்‌, சுதந்‌ மலாயாவின்‌ முன்னோடிக்‌ கவிதைத்‌ 
தொகுதியாகக்‌ கருதப்படும்‌ மலாயாவில்‌ தமீழ்க்‌ கவிதைகள்‌ (1962) 
பதினைந்தே வயதான குளுவாங்‌ இளைஞர்‌ ஹாஜா மொய்தினிலிறார்‌து 58 
வயது நிரம்பிய பீடோங்‌ ௮, முத்தையனார்‌ வரை இயற்றிய சுமார்‌ 40 
தனிக்‌ கவிதைகளைத்‌ தன்னகத்தே கொண்டு வர்தது. இதற்கு அணிக்‌ 
துரை வழங்கிய பேராசிரியர்‌ தவத்திரு தனிநாயக அடிகளார்‌ ££ அச்சப்‌ 
பண்பும்‌, சொற்சுவையும்‌, இயற்கையன்பும்‌, மொழிப்பற்றும்‌, சீர்திருத்த 
வேட்கையும்‌, தத்துவஞானமும்‌ இப்பாடல்களில்‌ அரும்பியும்‌ மலர்ந்தும்‌ 
தோன்றுகின்றன ? என்றது இன்றைக்கும்‌ மிகப்‌ பொருத்தமாகத்‌ 
இகழ்றெஅ, 


கவிதைத்‌ துறையில்‌ இன்று முன்னேறி நூல்களும்‌ வெளியிட்ட 
காரைக்கழோர்‌ (வலையோசை 1975, கணைகள்‌ 1977), ௪. வேலுசுவாமி 


24 தமிழாய்வு--12 


(கவிதைப்‌ பித்தன்‌ கவிதைகள்‌ 1968), வீ. கே, சுப்பிரமணியன்‌ (மங்கல 
மலேசியா), ம. ௪, ௮ண்ணாமலை (மகிழம்பூ), வீ: மாரியப்பன்‌ (வேள்ளி நீலவு 
1979), ஈ, பழனிவேல்‌ (கவிதை மலர்கள்‌ 1947), கரு. இருவாசு (வண்ணங்கள்‌ 
1977), சர. வேலுச்சாமி (புயல்‌), எஸ்‌. பி. செல்லையா (இன்ப மலேசியா) 
முரச நெடுமாறன்‌ (இளந்தளி4 1969), ஐ. உலசகாதன்‌ (சந்தனக்கிண்ணம்‌ 
1966), போன்றோரின்‌ சைவண்ணம்‌ இம்‌ முதல்‌ தொகுப்பில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது கு.திப்பிடத்‌,தச்ச தாகும்‌. 


காட்டு விடுதலை, காட்டுப்பெருமை, மூவின ஒற்றுமை, உழைப்பின்‌ 
மேன்மை, சல்லெண்ணத்தின்‌ இன்றியமையாமை, மலேயெவளங்களின்‌ 
பெருமை போன்றவை கவிதைக்கேயுரிய தமிழ்‌, காதல்‌, இயற்கை, குழந்தை, 
பெண்மை, £ர்‌திறுத்தம்‌ ஆயெவற்றுடன்‌ பாடுபொருளாய்‌ உலவுஏன்றன. 
தமிழரின்‌ பொருளாதாரச்‌ சீர்கேடு, குடிப்பழக்கம்‌, வறுமை, தோட்டத்‌ 
அண்டாடல்‌, போலி மனிதரின்‌ ஈடத்தை, அரயெல்‌ தலைவரின்‌ அசட்டை, 
பகட்டு மனப்பான்மை யாவும்‌ தற்போதைய கவிஞர்களை அதிகமாகவே 
பாதிக்ன்‌ றன. 


ஐ. உலசசாதனின்‌ ட சர்தனக்ண்ணம்‌' ௪: என்‌, அண்ணாதுரை, 
கா. அப்பாதுரை, கவிஞர்‌ சுரதா ஆயோரின்‌ றநெப்புப்‌ பாராட்டுக்களுடன்‌ 
வெளிவக்து மலேயெச்‌ சவிதையின்‌ தரத்துக்குக்‌ கட்டியங்‌ கூறஇறெது. 


சமூகத்தைக்‌ குத்திக்‌ இளதிச்‌ ணெடல்‌ செய்யும்‌ பாணியில்‌ கவிஞர்‌ 
களுக்கு யாரும்‌ இணையாசார்‌, அர்த ரீதியில்‌ வரும்‌ உலகராதனின்‌ சில 
வரிகள்‌ இவை. 


ட தமிழர்க்குச்‌ சிறப்பில்லை 
அமை ஒற்றுமையில்லை 
அதைமாற்ற வழியில்லை--என்றால்‌ 
மேடையுண்டு பேசுவதற்கு 
மேன்மையுண்டு தலைமைக்கு 
மாலையுண்டு கழுத்துண்டு 
மனஒராமை ஏன்வேண்டும்‌ என்பார்‌ !--தம்‌ 
தனித்தலைமை ஆசையினால்‌ சொல்வார்‌-— இவர்‌ 
தலைசாக்க வழி கேட்டால்‌ 
தலை நீச்ச வழிசாட்டியாவார்‌ 122 


உணர்ச்சியும்‌ வேசமும்‌ கொண்ட கவிஞர்‌ இவர்‌. வலிவான கருத்துக்களை 
மிடுக்காக எடுத்துச்‌ சொல்லச்‌ கூடியவர்‌. 


கவிஞர்‌ சா, பெருமாள்‌ கற்பனை மிக்சவர்‌, நூல்கள்‌ வெளியிடவில்லை 
யாயினும்‌ சையாளும்‌ சொல்‌ வல்லமை, வடிவச்‌ சிறப்பு ஆயெவற்றால்‌ ஒரு 
ஈத்சவிஞாச இவர்‌ மதிச்சப்படுசருர்‌, வானொலியில்‌ இவர்‌ இயற்றிய 
சவிதை ஈாடசற்களே இப்பெருமைக்கு அடிப்படைச்‌ காரணம்‌, 


மலேடெயத்‌. தமிழ்‌இலச்கியம்‌ ஒரு கண்ணோட்டம்‌ - al 


... £ வெண்கல வட்டிலை வீசி எறிர்சே 
. வித்தை செய்தா னோ! புவி. . 
“ எங்கும்‌ இருளற. எழுர்த கதிரோன்‌ 
எட்டி ஈடர்தா னோ!” ன்‌ 
என்ற (வெண்ணிலவை. இவர்‌ கற்பனை செய்வது புதுமையாக உள்ளது... 


:. . சவிதைப்‌. போட்டிகள்‌, . காவியய்‌ போட்டிகள்‌ இங்கு: கிறையவே 
ஈடர்னுள்ளன.  மலேடயெத்‌' தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, குமிழ்‌ இளைஞர்‌ 
'பணிமன் றம்‌, ' தமிழ்‌ ரேசன்‌. ஆயெவை : இப்போட்டிகளுக்குப்‌ .பறிசுகள்‌ 
- வழங்கியுள்ளன. A ர ்‌ ச ரப்‌ 


கடாரத்தை வெற்றி கண்ட வீரராசேர்திரன்‌ வரலாறு “அலையோசை?” 
யில்‌ கூறப்படுறெது. தேர்ந்த சொல்லாட்சியும்‌ ஆற்றொழுச்கான நடையும்‌ 
செறிவான கற்பனையும்‌ தோய்ந்த காரைதிழாரின்‌ : இக்குறுங்காவியம்‌ 
மலேஃயெச்‌ கவிதையின்‌ மணி முடியாகத்‌ இகழ்‌றெது எனலாம்‌. இக்காலத்‌ 
தமிழ்ச்‌ சமூக வாழ்க்கை, அரசியல்‌, நாட்டு ஈடப்பு ஆூயெவற்றை ஒரு காவிய 
மாகத்‌ தந்துள்ளார்‌ ஐ. எம்‌. காதிர்‌ சுல்தான்‌ தம்‌ . கலாவள்ளி காவியம்‌ 
(1977) மூலம்‌, சா. ஆ. அன்பானர்தன்‌ (நயனங்கள்‌ 1979), 9. அன்பா 
னர்தம்‌ (கிணற்றுத்தவளை), ௩. கரீம்‌ (ஒளி பிறந்தது 1970), டி. வி, ஆர்‌. 
பார்வதி (உணர்வுகள்‌ 1917), பாதாசன்‌ (பாதாசன்‌ கவிதைகள்‌), எஸ்‌. எம்‌. 
ஜைனுத்தீன்‌ (இதயத்தாமரை), ஈாச்சிகுள த்தார்‌ (சேந்துறை வேண்பா 1966, 
நாகூரார்‌ வேண்பா 1971), ஞான சூரியன்‌: 1977), இரா, பெருமாள்‌ (மாயை, 
போர்‌ ழழக்கம்‌, இன்ப மலேசியா, மலேசியப்‌ பேரோலி), இரா. பாண்டியன்‌ 
(பூங்கொடி), டி. எஸ்‌. பொன்னுசாமி (தீப்போறி) போன்றோர்‌ இத்‌ அறையில்‌ 


முயன்றுள்ளனர்‌, ்‌ 


மற்றும்‌ ரெ. இராமசாமி, பண்டிட்‌ இருஷ்ண தாசன்‌, வி. ௪. முத்தையா, 
உஷாநாயர்‌, ப. மு. அன்வர்‌, கே, எம்‌. யூசப்‌, ஆதம்‌ குமார்‌, வே. மகேர்திரன்‌, 
சா, கலியபெருமாள்‌, ஈசைச்சுவைப்பித்தன்‌, மூரு. சொ. நாச்சியப்பன்‌. 
சங்கு சண்முகம்‌, வி. இக்குவனம்‌, எஸ்‌. கே. வடிவேலு, ஐ. இளவழகு 
ஆயோர்‌ மலேசியக்‌ கவிதைப்‌ பயிர்களை வளர்த்தோரில்‌ அடங்குவர்‌. 
கூட்டுறவுக்‌ கவிதைகள்‌ (1971), அரங்கேறிய கவிதைகள்‌ (1977) முறையே 
தேசிய நிலநிஇச்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌, மலேசியச்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌ 
ஆயெவற்றின்‌ தொகுப்பு முயற்சிகள்‌. 


்‌ சவாமி இராமதாசர்‌, பனைக்குளம்‌ மு. அப்துல்‌ மஜீது, ௮. முத்தையனார்‌ 

. இதய மூவரையும்‌ இத்துறையில்‌ சிறப்பாகச்‌ குறிப்பிடுசல்‌ அவசியம்‌, 

தமிழ்ச்‌ கவிதை நூல்களை இயற்றியதுடன்‌ மாணவர்‌ பரம்பரைகளை வளர்‌ த்து 

முறையான இலக்கண, இலக்கியப்‌ பயிற்சியைச்‌ கற்றுக்‌ ' கொடுத்தவர்கள்‌ 

, இவர்கள்‌. இவர்தம்‌ மாணவரில்‌ பெரும்பான்மையோர்‌ இன்று சிதர்த 

அவிஞராய்‌ விளங்குன்‌ றனர்‌. ததி ப தங்கல்‌ 
உட த ப. 0 ற்ப வை லி ரு 9 


த்தல்‌? 


28 - தமிழாய்‌ஏ19 


அண்மைய : சாலத்தில்‌ மரபுச்‌ கவிதையோடு . புதுச்சவிதையும்‌ 
மெருகுடன்‌ வளர்‌ றது. இத்துறையில்‌ 9. சமலசாதன்‌ தொடச்சத்தில்‌ 
ஆர்வத்துடன்‌ ஈபபட்டிருக்தார்‌. பிறகு அசனி, எம்‌. ஏ. இளஞ்செல்வன்‌, 
இராஜகுமாரன்‌, கு. இருஷ்ணன்‌, ௫ அன்புச்செல்வன்‌, துசைமுனியாண்டி 
ஆயெ எண்ணத்றோர்‌, இதற்குச்‌ காட்டப்படும்‌ எதிர்ப்பையும்‌ மீறி வளர்ந்து 
வருன்றனர்‌, தமிழகப்‌ புதுக்கவிதையின்‌ உத்தி, பொருள்‌, சொஜ்றிரம்‌, 
அமைப்பு இன்னும்‌ இவர்களுக்கு ஆதாரமாய்‌ இருப்பதாகவே தெரிகிறது. 
இருட்பினும்‌ சசூசத்தின்‌ மீது காட்டும்‌ தார்மிகக்‌ கோபத்தை இவர்கள்‌ 
ஒளிவு மறைவின்‌ நிக்‌ சவிதையில்‌ வடிக்னெறனர்‌. குறியீடும்‌, உருவமும்‌, 
புராண இதிகாசப்பாத்திரங்கள்‌ மனப்போக்கும்‌, எதிர்மறையான பார்வையும்‌ 
இவற்றில்‌ அதிகம்‌ விரவுவதைப்‌ பார்க்கலாம்‌. ஓர்‌ எடுத்துக்சாட்டு. 


எங்கள்‌ டெலிவிஷன்‌ 


எங்கள்‌ டெலிவிஷன்‌ 

சாளுக்குப்‌ பதினைந்து கியிடமே 

தமிழ்‌ பேசும்‌,..... 

வாரம்‌ ஒரு சாளில்‌ 

டபூபான ? ராகத்தில்‌ 

இருபது கிமிடங்கள்‌ 

தமிழ்‌ தரிசனங்‌ கொடுக்கும்‌ 

மாதம்‌ மும்முறை 

தமிழ்சாட்டுக்‌ கூத்தடிப்பை 

எற்கன்‌ டெலிவிஷன்‌ 

பூனைக்குப்‌ போடும்‌ 

ரொட்டியாய்ப்‌ 

பிச்சிப்‌ பிச்சிப்‌ போடும்‌, 
இச்சி தனைக்குரியவர்‌ எம்‌, ஏ. இளஞ்செல்வன்‌. இவரே இன்று இச்‌ 
துறையின்‌ சாவலராசவும்‌ தன்னைக்‌ காட்டிக்கொண்டு நேெநப்புப்‌ பூக்கள்‌ 
(1979) சாலைத்‌ தனிபாசவும்‌ புள்ளிகளைப்‌ புறக்கணிக்தம்‌ புதுக்கேர்லங்கள்‌ 
(1979) தலைத்‌ தொகுப்பாகவும்‌ கொணர்ர்துள்ளார்‌. மலேசியக்‌ கவிதை 
யலில்‌ பூத்தள்ள இவ்விரண்டுதாம்‌ புதுக்கவிதை நூல்கள்‌, 


நாவல்‌ 


_ சவிதைக்கு அடுத்தபடியாக மலேசியாவின்‌ முதல்‌ தமிழ்‌ ஈாவலை 
1911இல்‌ சந்திக்கிறோம்‌. சகல கலாவல்லீயின்‌ பத்திராதிபராயிறுர்‌ த 
வெக்சடரத்தினம்‌ எழுதிய இதன்‌ முதற்‌ பாசம்‌ மட்டுமே டைத்தள்ளது. 
கரளுசாகான்‌ அல்லது காதலின்‌ மாட்சி: முதற்பாகம்‌ (ஒர்‌ அபூர்வமான 
துப்பறியும்‌ தமீம்‌ நாவல்‌) எனும்‌ தலைப்பில்‌ அவர்‌ தென்னிந்தியாவின்‌ 
ஜமீன்தார்‌ , குமெபத்தில்‌ நிகழ்ந்த ஒரு முக்கோணக்‌ காதல்‌ சதையை 
விவசிக்றோர்‌. ஒரு யானையைச்‌ கொன்று சமலாட்சியின்‌ உயிரைச்‌ 
காப்பாதிலும்‌ ககுனாசாகரன்‌ அவளை மணமுடிச்ச இயலாது தவிக்கிறான்‌. 
கமலாட்‌ லட்சுமி நாராயணனை மணம்‌ புரியும்‌ வேளையில்‌ கருணாசாகரன்‌ 


மலேரியச்‌ தமிழ்‌ இலச்சியம்‌ ஓரு சண்ணோட்டம்‌ 99 


அப்பாச்யெடன்‌ மண மேடையில்‌ தோன்றும்‌ சட்டத்தில்‌ மணகன்‌ சடப்‌ 
படுகிறான்‌. இதனுடன்‌ முதற்பாகம்‌ முடிறெது. சட்டவனைச்‌ சண்டு 
பிடிக்கும்‌ விவரம்‌ இரண்டாவது பகுதியில்‌ இடம்பெறுமென எதிர்பார்ப்பதில்‌ 
தவறில்லை. இர்நாவலாரிரியர்‌ இர்தியாவில்‌ இயற்றிய தமிழ்‌ ஈாவல்கள்‌ 
கநணுநந்தன்‌, கோதலாமணி என்ற குதிப்பும்‌ இதிலிருந்து டைக்கறெது, 
முற்றிலும்‌ இந்‌ தியப்‌ பின்னணியில்‌ அமைந்துள்ளதால்‌ இதனை ஒரு மலேயெ 
காவல்‌ என்று கருதவே இடமில்லை. 


இராண்டுச்குப்பின்‌ 1918இல்‌ ௧. சுப்பிரமணியம்‌ பாலசுந்தரம்‌ - அல்லது 
சன்மார்க்க ஜேயம்‌ என்ற நாவலைப்‌ பதிப்பித்தார்‌. இதன்‌ இரண்டாம்‌ 
பகுதி மட்டுமே இப்பொழுது இடைக்கறது. யாழ்ப்பாண இளைஞன்‌ 
பாலசுர்தரத்தை வைத்துச்‌ கதை கிகழ்றெது. 19 ஐம்‌ நூற்றாண்டின்‌ இறுதிப்‌ 
பகுதியைக்‌ களமாகக்‌ கொண்ட இது கோலாலம்பூர்‌ நகர்‌ ஒரு தலைநகரமாக 
உருவாவதையும்‌ அங்கெ அரசைப்‌ புகழ்ந்தும்‌, கல்வி, ஒழுக்சம்‌, ஒற்றுமை 
ஆயெவத்றை வற்புறுத்தியும்‌ பேசுறது, இலங்கைத்‌ தமிழரும்‌ இந்தியச்‌ 
தமிழரும்‌ ஒற்றுமையோடு வாழ வேண்டுமென ஆசிரியர்‌ அறிவுறுத்‌. தரூர்‌. 


இதற்குப்பின்‌ 1930சளிலேயே நாவல்கள்‌ சற்று அதிகம்‌ தோன்றின. 
எட்டு ஈாவல்கள்‌ வரை இச்சாலப்‌ பகுதியில்‌ வந்தன. இச்சாலம்‌ பொது 
வாகவே துப்பறியும்‌ நாவலுக்குரிய கட்டமாக இருப்பதை உணரலாம்‌. 
1932இல்‌ தமிழ்‌ ரேசனில்‌ கோ. பார்த்தசாரதி தொடர்‌ கதையாக எழுதிய 
தோட்டக்கோலை மர்மம்‌ அல்லது பத்துமலைக்‌ கள்வன்‌ விரைவிலேயே 
அலுருப்‌ பெற்றது. மலேசிய இடப்பெயர்களைக்‌ கொண்டுள்ள இதில்‌ 
இர்நாட்டு வாழ்க்கையோ பழக்க வழச்சங்களோ இல்லை. : கள்வன்‌ என்ற 
தலைப்பில்‌ இக்தியா, பர்மா, மலாயாவில்‌ வர்த சில நாவல்களில்‌ இதுவும்‌ 
ஒன்னு, பொழுதுபோக்கும்‌ விறுவிறுப்புமே' - துப்பறியும்‌ ' கதைகளில்‌ 
உயிர்நாடி, இவ்வமிசங்களுடன்‌ மலேயெப்‌ பின்னணியில்‌ சமுதாயச்‌ சிந்தனை 
களையும்‌ உள்ளடக்யெ கோரகாந்தன்‌ அல்லது தேன்‌ மலர்யா கிரியில்‌ வட 
இலங்கைத்‌ துப்பாளி 1934இல்‌ வர்த.து. மலாயாவின்‌ பொருளாதார நிலை, 
மலாய்ச்காரரின்‌ வாழ்க்கை முறை, இளைஞர்கள்‌ மதுவருர்திச்‌ சூதாடி 
விலைமாதரின்‌ வலையில்‌ வீழ்ர்து £ீரழிர்‌தது ஆயெவற்றை இதன்‌ ஆசிரியர்‌ 
மு. 9. செல்வத்துரை விளச்குகிறார்‌. இயல்பான மலாய்ச்‌ சொற்கள்‌ 
இணைர்த தமிழ்‌ சடையை இவர்‌ சையாளுவது இறெப்பு. -இதற்கு விமரிசனம்‌ 


அளித்த தமிழ்‌ ரேசன்‌ ம... இது ஆங்லெத்தில்‌. எழுதப்பெறின்‌ சிறந்த ஒறு 
சினிமாப்‌ படமாய்‌ ஈடிக்கத்தக்கதாகும்‌ என்பது நிச்சயம்‌ ? எனப்‌ பலபடப்‌ 
பாராட்டியது. ... ... ்‌ டது 


தொடர்ச்‌, இலங்கைத்‌ தமிழரிடையே தன முறையை ஒழிச்சவும்‌ 
குடிப்பழக்கத்தை அழிக்கவும்‌ பலியிடும்‌ சடங்கைத்‌ தவிர்க்கவும்‌ சுளிபுசம்‌ 
சிவானம்‌ நேசமலர்‌ அல்லது கற்றேரின்‌ கனு எனும்‌ நாவலை 1936இல்‌ படை த்‌ 
தார்‌, உயர்வகுப்பார்‌, ௮ரசியல்வாஇகள்‌ ஆூயோர்‌ பயக்கும்‌ - திமைகளை 
இவர்‌ சுட்டினார்‌, இதே ரோக்கில்‌ இலங்கைத்‌ தமிழர்‌ தம்‌ பாரம்பரிய மரபை 
வழுவாது பின்பற்றவேண்டுமென ச. டொயினில்‌ தம்‌ அழகானத்த . புஷ்பம்‌ 


50 ச TE ம்‌ SEER 6 தமிழாய்வு] E 


(3926): புதினத்தில்‌ ல்‌சேட்டச்சொன்டார்‌. த்‌ சசாதாரம்‌, “கல்வி; 'சன்னெறி, 
ஆர்லே மோசம்‌, மலாயாத்‌ தொழிலாளர்‌ துயரம்‌ யாவற்றையும்‌ தொட்டு 
எழுதும்‌ இவர்‌ யாழ்ப்பாண இளைஞர்‌ பிழைப்புத்‌ தேடி மலாயா வரக்கூடாது 
என்று அறிவுரை வழங்குகிறார்‌. 


1985இல்‌ கதிரேசம்‌ பிள்ளை புனைந்த சுயம்புநாதனும்‌ சன்னாசியாநம்‌ 
அல்லது அறிவாளி எனும்‌ காவல்‌ சன்னா அறவிக்கும்‌ புத்திக்கூர்மை 
வாய்ந்த சுயம்புகாதன்‌ எனும்‌ இளைஞனுக்கும்‌ இடையில்‌ ஈடக்கும்‌ உரையாட 
லாச அமைிறது. இடையிடையே வரும்‌ பல ளைக்கதைகள்‌ மூலம்‌ 
கல்வியின்‌ ஜெப்பு, தர்மத்தின்‌ உயர்வு, -மயப்பற்று, தேனக்‌ கொடுமை 
குடியொழிப்பு, இறவறச்‌: இறப்பு, இல்லறத்தின்‌ மாண்பு ஆகியவை 
போ இிச்சப்‌ பட$ுன்றன.  ₹ உன்னை மரந்தாலும்‌ உன்‌ அன்னையை மறவாதே 
உன்‌ அன்னையை மறக்தாலும்‌ உன்‌ ஐயனை மறவாதே” என்பது வேத 
வாக்காய்‌ உணர்த்தப்படறத. முந்தைய நாவல்களைக்‌ காட்டிலும்‌ இது 
ஒருமையிலும்‌ சட்டுக்சோப்பிலும்‌ மிகப்‌ பலவீனமாய்‌ உள்ளது. 


டி. பி. கனகராஜ்‌ 1993இல்‌ திட்டிய கண்யசீல கனகபூஷணம்‌ அல்லது 
தாய்‌ பாஷாபிமான சதிபதிக்குத்‌ தமிழ்‌ கோன்‌ வழங்கிய “புஸ்தக விமர்சனம்‌? 
மூலம்‌ அது * பொழுது போச்சு நல்ல வேடீச்சையான ஒரு கதை? எனத்‌ 
செமிறெது. கதிரேசம்‌ பிள்ளையைப்‌ போன்றே டி, பி. கனகராஜும்‌ ஒரு 
பள்ளிக்கூடத்‌ தலைமையாிரியரா தலால்‌ மாணவர்களுக்கு ஆரியர்‌ கூறும்‌ 
முறையில்‌ ஈன்னெ றிகள்‌ சுட்டப்படுன்‌ றன, ' ஒரு தம்பதியரின்‌ உரையாடல்‌ 
பாணியில்‌ அமைர்‌ தள்ள இக்காவல்‌ தமிழ்‌. நாட்டில்‌ வழங்கும்‌ பல நீதிக்‌ 
கதைகளையும்‌, செய்யுள்களையும்‌ தனிப்பாடல்களை யும்‌ த த 


மேலும்‌ இக்கால சட்டத்தில்‌ சே. எஸ்‌. பாண்டியனின்‌ மதனபூரணி 
(1991), அருணாசலம்‌ செட்டியாரின்‌ உத்தமநாதன்‌ அல்லது த்தியபுரி 
ஜமிந்தார்‌ (1998) ஆயெ சாவல்களும்‌-வச்‌. தன. இவை இன்று தால்‌ 


19590சனில்‌ மலேயெப்‌ பத்திரிகைகள்‌ பெரும்பாலும்‌ தொடர்‌ 
சலீனங்களைப்‌ பிரசுரித்‌ தன. குறிப்பாக ௮வ்வேடுகளின்‌ ஆசிரியரே இவற்றைப்‌ 
புனைவு வழச்சமாயிரு்தது. பி. வேணுகோபாலன்‌, ர்‌. ராமனாதன்‌, 


சோ. க்‌ த்‌ த்‌ நாவல்‌" “அல்தயில்‌ அழைர்த 
வர்சளே, 


= 
+. ச்‌ 


தமிழ்சாட்டில்‌ அப்பறியும்‌ சாவல்சன்‌ மலியத்‌ தொட்க்யெ ரேரமே 
மலேசியத்‌ தமிழ்‌ சாவல்கள்‌ அரும்பிய நேரமாகும்‌. ஆதலால்‌ ஆர்வத்தைத்‌ 
தூண்டும்‌ துப்பறியும்‌ கதைப்‌ -போச்சையும்‌ இரட்டைத்‌ தலைப்புக்களை யும்‌ 
பார்ச்சலாம்‌, மூழ்கு அத்தி அறிவுறு த்தவதே சாவலாூிரியரின்‌ தலையாய 
"சொச்சம்‌, . யாழ்ப்பாணத்‌ தமிழர்‌, இந்தியத்‌ தமிழர்‌ ஆயெ இரு பிரிவினர்‌ 
இவத்றைப்‌ புனைர்தனர்‌. பள்ளிக்கூட ஆரியர்‌, அரசாங்ச' ஊழியர்‌, 
யத்திரிசை எழுத்‌ தாளர்‌.போன்‌ நவரே தொடக்க காலத்தில்‌ இத்துறையில்‌ 
புகுச்தனர்‌. - பிரசமணத்‌ தமிழும்‌ இலம்சைத்‌ தமிழும்‌ இவற்றில்‌ பயின்று 


மலேரியத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ : ஒரு கண்ணோட்டம்‌ 8 


வர்தன்‌. சட்டுச்சோப்பிலும்‌ . பாத்திர : வார்ப்பிறும்‌:..- ஒருமைப்பாட்டி றும 
இவை தர்ங்குன்றிய போதிலும்‌ விடுதலைக்குப்‌ பின்‌ வர்த பல்‌ நாவல்களை 
விட இவை உயர்ர்தவையே எனத்‌ திறனாய்வாளர்‌ கருதுவதுண்டு, 


1940 களில்‌ ஈாவலைக்‌ காண முடியவில்லை. அதற்குப்‌ பிறகு 1957இல்‌ 
தான்‌ மெ. அறிவானர்தத்தின்‌ மலலிகர்‌ தட்டுப்‌ படுகிறது. ஒரு 
சமுதாயத்தை ஈன்கு அறிய உதவுவது காவல்‌. சமூகப்‌ பிரச்சனைகள்‌, 
குடும்ப: அமைப்பு, வாழ்க்கை முறை, மனப்போராட்டம்‌, பிற இன, 
சமயச்‌. சிந்தனைகள்‌ யாவும்‌ கதை வடிவம்‌ பெற நாவல்‌ ஒரு பயனுள்ள 
கருவி. நாவல்‌ புனைவது ஓர்‌ அரிய கலை, அதற்கு: நேரமும்‌ உழைப்பும்‌ 
அதிகம்‌ தேவை. அவ்வுழைப்பிற்கு எவ்விதப்‌ பயனும்‌ சடையாது. 
மலேசியாவில்‌: எந்தப்‌ படைப்புக்கும்‌ யாரும்‌ பணம்‌ கொடுப்பதில்லை, 
தனியாக நூலாகவும்‌ பதிப்பிக்க எழுத்தாளரிடம்‌ போதிய பொருள்‌ வசதி 
இல்லை. எழுதி முடித்த பிறகு ஒரு பத்திரிகை ஏற்கவில்லையென்றால்‌ அதை 
வெளியிட்‌ வேறு சாதனமே இருக்காத, இத்தகைய காரணங்களால்‌ 
காவல்‌ பிறப்பது அரிது, இருக்கும்‌ லெ ஈாவல்களும்‌ அளவில்‌ குச்‌ 
குறுசாவல்‌- போன்றே உள்ளன. இவ்விரண்டையும்‌ பிரித்தறிவதே சிரமம்‌. 
மற்றெல்லா இலக்கிய வடிங்களையும்விட வறட்சியான துறையும்‌ தரங்‌ 
குன்றிய துறையும்‌ இதுவே. பெரும்பாலும்‌ தமிழச நாவல்கள்‌ தமிழ்த்‌- 
திரைப்படங்கள்‌. ஆகியவற்றின்‌ போக்னை. இத்துறையில்‌ காணலாம்‌. 
இதுவரை நாவல்‌ என்ற பெயரில்‌ வந்துள்ள * நீளமான கதைகள்‌ ? சுமார்‌ 
இருபது இருபத்தைந்து வயதுள்ள இளைஞரின்‌ படைப்பாகவே பெரும்‌ 
பாலும்‌ இகழ்வது தரக்குறைவுக்கு ஒரு முக்யெ காரணமாகும்‌. 


. இளைஞர்களின்‌ கதைகள்‌ அடிப்படையில்‌ சாதல்‌, காமம்‌, ஆஃிய்வற்றில்‌ 
இளைப்பதுடன்‌. பொருந்தா' மணத்தின்‌ தீமையைச்‌ சுட்டிக்காட்டி வித 
'வையின்‌ மறுமணத்தை . ஆதரிக்கும்‌ பாணியில்‌ அமைர்‌ அள்ளன., மல்லிகா, 
'நீர்ச்சுழல்‌ (மா. செ. மாயதேவன்‌ & இராமையா 1953), அந்த நதியில்‌ 
இரண்டு மீன்கள்‌ (௮. சர்‌ திரசேகரன்‌ 1967) ஆய மூன்றுமே விதவைக்குப்‌ 
புனர்வாழ்வு அளிப்பதைப்‌ பேசுனெறன, அழதால்‌ உன்னைப்‌ பேறலாமே 
(ப்‌..சர்திரகார்தம்‌ 1978); பழழதிர்‌: சோலை, (சா. ஆ. செங்குட்டுவன்‌ 1976) 
நுயென காதலையும்‌ காமத்தையும்‌:. எடுத்துக்‌ கர்ட்டுகின்‌ றன. “ராணிமுத்து” 
தொடரில்‌ :, இடம்பெற்ற மலேசிய. எழுத்தாளர்‌ மா... இராமையாவின்‌ 
அதிர்விடு (மே. 1916) வழக்கறிஞர்‌ பட்டம்பெற்ற. பெண்‌ தன்‌ கணவனுக்காக 
நீதிமன்றத்தில்‌ வாதாடி, அவனை மோசடிக்‌” குற்றச்சாட்டிலிறார்‌ து. விடு 
.விப்பதைச்‌. இதிதிரிக்கெ.து.. :.. துயரப்பாதை , (கா. பெருமாள்‌ -- . 1978) 
அண்மையில்‌.-'வெளிவர்‌த' காவல்களில்‌ தனிச்றெப்பைப்‌ பெறுறெது. , 1930 
களில்‌ வாழ்ந்த தமிழ்த்‌ தோட்டத்‌ தொழிலாளர்களின்‌ அவ்தியைக்‌ -கரம்டு 
வதில்‌ இவர்‌ வெற்றி பெற்றுள்ளார்‌, ஏறத்தாழ ஒரு சமூகத்தின்‌ 
வரலாற்றையே . அடக்கிக்‌ காட்டும்‌. ஆர்வத்தை இதில்‌ , காண முடிகிறது. 
“சேம்மண்ணும்‌ நீலமலர்களும்‌ (எம்‌. குமாரன்‌ 1971) மலேசியச்‌: தமிழ்‌ 
எழுத்தாளர்‌ சங்கம்‌ ஈட்த்திய கு௮ுசாவல்‌ போட்டியில்‌ முதற்பரிசு பெற்ற 
"தாகும்‌: தோட்டத்‌ அண்டாடவின்‌ கொடுமையையும்‌ "கூட்டுறவின்‌ 
"மேன்மையையும்‌ பழைசாத்றும்‌- கோச்சத்தைச்‌ கொண்ட 'கதை : இத, 


92 ய உ இட -சமிழாய்வு...--12 
ஆசிரியரின்‌ ஆரவாரமற்ற தெளிவான சடையும்‌ இயல்பான ச்தை கிகழ்ச்‌ி 
களூம்‌ இதற்கு ஒரு தனி இடத்தைத்‌ தருகின்றன. எம்‌. ஏ. இளஞ்‌ 
செல்வனின்‌ பசித்திநுக்தம்‌ இளங்‌ கொசுக்கள்‌ (1978) தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
சனின்‌ செச்தனைக்கு அப்பாற்பட்ட மனைவி மாற்றுக்‌ களியாட்டம்‌, (wife 
5கறறiறூ) பத்தியும்‌ குதிப்பிபகிறது. ஆனால்‌ இதற்குக்‌ காரணம்‌ 
போதைப்‌ பொருள்‌ புசைப்பதன்‌ பழக்கமே என்றொர்‌ ஆசிரியர்‌. 


இவந்றைத்தவிர மலேசிய மங்கை (வி. ஜேசாப்‌ 1971), அல்லி மலர்‌ 
(௪, சச்திரன்‌ 1971), சந்தனத்திலகம்‌ (த. மு. ௮ன்னமேரி 1979), மணமர்லை 
(ப. ௪. மலைமாறன்‌ 1969), உறவேன்ன உறவோ (மா. இராமகிருஷ்ணன்‌ 
1973), புது வாழ்வு (அசை இளஞ்செழியன்‌ 1969), மத்சள்‌ கயிறு (சற, 
வேலுச்சாமி 1970), என்னதான்‌ ழடிவு (அருண்‌ அப்பாத்துரை 1976), 
மரவள்ளிக்‌ கிழங்த (சா. ௮. அன்பானக்தன்‌ 1979), தாய்க்தலமே ஒழிக 
(வாசி பாண்டியன்‌ 1964), இமாவதி (௪. மணிவண்ணன்‌ 1911), 
வண்ணத்துப்‌ பூச்சி (௫ாரைதழோர்‌ 1972), பயணம்‌ (வீ. கு. சர்திரசேகரன்‌ & 
காரைழோர்‌ 1971), இதய வர்சல்‌ வாலிபக்‌ கிழவன்‌ (இசா. பெருமாள்‌), 
ழங்கிற்பாலம்‌ (மா. இராமையா 19638), ஆயெவையும்‌ நூல்வடிவில்‌ 
இடைக்சன் றன. 


சாவலின்‌ வளர்ச்சி இன்றும்‌ பத்திரிகைகளை சம்பியே உள்ளத, 
இவ்வேடுகள்‌ பணம்‌ கொடுத்துத்‌ தமிழ்காட்டின்‌ நெர்த எழுத்தாளர்களின்‌ 
தொடர்கதைகளையே விரும்பிப்‌ பிரசுரிக்கும்‌. இவ்வகையில்‌ மலேயெ, 
ஈம்சப்பூர்‌, ஏடுகளில்‌ இதுவரை மு. வ,, வல்லிக்கண்ணன்‌, தமிழ்வாணன்‌, 
வாசன்‌, துமிலன்‌, ஜெகசிற்பியன்‌, சாக சண்முகம்‌, பட்டாபிராமன்‌, 
சாண்டில்யன்‌, ராஜம்‌ இருஷ்ணன்‌, கா. பார்த்தசாரதி, இர்திரா பார்த்த 
சாரதி, கே. ஜி. இராதாமனாளன்‌, பி. 9, கணேசன்‌, சரஞ்‌2வி, கல்பனா, 
பி, வி. ஆர்‌. அய்ச்சண்‌ போன்றோர்‌ சடர்த 25 ஆண்கெளாச இங்கு 
அதிமுகமாூ உள்ளனர்‌. 


உள்சாட்டுத்‌ தொடர்கதை எழுத்தாளரும்‌ இவ்வரிசையில்‌ மிறையவே 
எழுதியுள்ளனர்‌, கால்களை வெளியிட்டோரைத்‌ தவிர்த்து 9, ஆர்‌, 
சரூம்மராஜ்‌, 9. சோன்‌, சக்கு சண்முகம்‌, இரா, தமிழ்ச்செல்வன்‌, 
மூ. பச்ருஇின்‌) மூ. அன்புச்‌ செல்வன்‌, பூ. அருணாசலம்‌, சாமி, மூர்த்தி, 
ஐ. இளவழகு, தே. சவமணி, ஏவி. எம்‌. உறாஜா, எஸ்‌, வி. சுப்பிரமணியம்‌, 
எஸ்‌. வைரச்சண்ணு, ஆஃ இராஜகுமாரன்‌, பரணி, சணேஷ்ப்ரியா, அற்வி, 
தோ. மாணிச்சம போன்றோரும்‌ இன்னும்‌ லெறாம்‌ பல்வேறு இசழ்சளில்‌ 
சீள்சலத புனைர்தவராவர்‌, 


1969இல்‌ மலேசியத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌ சடத்திய குறராவல்‌ 
போட்டியைத்‌ தொடர்ந்து 1918இல்‌ மேலும்‌ ஒரு சாவல்‌ போட்டியை 
ஏற்பாடு செய்தது. தேயத்‌ தோட்டத்‌ தொழிலாளர்‌ சங்கத்துடன்‌ 
இணைர்து ரடத்திய இதற்குப்‌ போதிய ஆதரவு எட்டவில்லை. ஈரவல்கள்‌, 


மலேசியத்‌ தமிழ்‌ இலச்மெம்‌ ஒரு சண்ணோட்டம்‌ 38 


அனைத்தும்‌ தோட்டப்புழச்‌ குழ்நிலையையும்‌ தொழிலாளர்‌ முன்னேற்றத்‌ 
தையும்‌ பிரதிபலிச்ச வேண்டும்‌ என்பதே அடிப்படை விதியாய்‌ இருர்கத. 
விதிகளைத்‌ தளர்த்திப்‌ போட்டியை நீட்டித்தபோது டல்ட்சியப்பயணம்‌ 
எனும்‌ சதையை எழுதி ஐ. இளவழகு முதற்பரிசு பெற்றார்‌. 


1979இல்‌ தமிழ்‌ ரேசன்‌ ஒரு கு௮சாவல்‌ போட்டியை ரடத்திப்‌ 
பரிச பெற்ற படைப்புக்களைத்‌ தன்‌ ஞாயிறு இதழ்களில்‌ வெளியிட்டது. 
9. முத்துசாமியின்‌ சிறதகள்‌ முறியும்‌ மானுடக்‌ கனவுகள்‌ இதில்‌ முதல்‌ 
பரிசு பெற்றது. 


இதுவரை இத்துறையில்‌ கைவண்ணம்‌ காட்டியோர்‌ இனி, தொடா்ர்து 
தம்‌ வாழ்க்கை அனுபவங்களைக்‌ கலை ஈயத்தோடு எழுதத்‌ தொடங்கினால்‌ 
காவல்‌ அறை உரிய வளர்ச்ிப்‌ பாதையை நோக்கிச்‌ செல்லும்‌ எனலாம்‌. 


சிறுகதை 

மலேசியத்‌ தமிழிலக்யெத்தின்‌ செழுமையான துறைகளில்‌ கவிதைக்கு 
அடுத்த நிலையிலிருர்‌த சிறுகதை அண்மைய காலங்களில்‌ கவிதையையும்‌ 
மிஞ்சும்‌ அளவிற்குச்‌ செல்வாக்குடன்‌ திகழ்ந்து வருது. சிறுகதைத்‌ 
துறைக்கு இர்ஈாட்டுப்‌ பத்திரிகைகளும்‌ இலக்கிய அமைப்புக்களும்‌ கொடுத்த 
உற்சாகமே இதற்கு முக்கியச்‌ காரணமெனலாம்‌. சிறுகதை எளிய 
மூயற்சியிலும்‌ உழைப்பிலும்‌ உருவாகச்‌ கூடிய ஒரு கலைப்படைப்பு. என 
ஆரம்ப எழுத்தாளர்கள்‌ கருதுவதும்‌ மற்றொரு காரணமாகலாம்‌, 


1980இல்‌ சிங்கப்பூர்‌ வே. சன்னையா . *இனிய.கற்பிதச்‌. கதைகள்‌ ” 
என்ற விளக்கத்துடன்‌ நவரச கதா மஞ்சரி தொகுப்பைப்‌ பதிப்பித்தார்‌. 
இன்றைய நவீன ுகதைச்‌ கூறுகளை இதில்‌ - பார்க்க முடியாமற்‌ 
போனாலும்‌ கதையயிச த்திற்கு முக்யெங்‌ கொடுத்து. அறவுரை பகரும்‌ 
பாணியில்‌ சிறு புனகதைகளாக அவை அமைந்துள்ளன. இதுவே 
சிறிய புனைகதையின்‌ தாடச்சமாசவும்‌ கருசப்படுெத. 


1930களில்‌ மலேசிய இர்தியர்களின்‌ பத்திரிகைத்‌ தொண்டு அதிக 
மாகவே இருந்ததால்‌ இக்காலப்பகுதியின்‌ எல்லா ஏடுகளிலுமே சிறுகதை 
முனைப்பான இடத்தைப்‌ பிடித்துள்ளது, லெ இதழ்களில்‌ முதற்‌ 
பச்கத்தில்‌ கூட சிறுகதை வெளியாகும்‌. 


சகோதரி பாலம்மாளை ஆசிரியராகச்‌ கொண்ட சிந்தாமணி 
(கோலாலம்பூர்‌ 1990) தமிழ்ச்சதையுடன்‌ ஆங்லெக்‌ கதைகளைக்‌ கூட 
வெளியிட்டது. இக்காலப்‌ பத்‌இிரிசைகளின்‌ கொள்கைக்கு இணங்க இர்து, 
கிறித்துவ, இசுலாமியச்‌ சமயப்பற்றை வெளிப்படுத்தும்‌ கதைகள்‌ ஒரு 
புறமும்‌, இர்திய தேயெக்‌ சாங்கர்‌ குறிக்கோளை அடியொட்டிய சசைசள்‌ 
மறுபுறமும்‌, திராவிட இயச்சத்இன்‌ சுயமரியாதைச்‌ ்தனைகளைப்‌ புலப்‌ 
படுத்தும்‌ கதைகள்‌ பிறிதொரு புறமும்‌ வந்த வண்ணமிறார்தன. எ. ராச 
லிங்கம்‌ என்பவர்‌ "மலாய்‌ மொழியிலேயே ஒரு ச௮சசை வனசச்திருர் சார்‌, 


4 i 0௫ id ்‌ தமிழாய்வு-212 


“திராவிடர்‌ பெருமை, பண்டைய தமிழ்‌... இலக்கியத்தின்‌ இறப்பு, 
சாத்திசச்‌ கொள்சை, சாதி ஒழிப்பு, விதவை மறுமணம்‌ ஆயெ பாடு 
பொருட்சள்‌. .பாரதமீத்திரன்‌, சழதாய ஊழியன்‌, திராவிடகேசரி. போன்ற 
ஏடுகளில்‌ அதிகம்‌ இடம்‌ பிடித்தன. தமிழ்‌ ரேசன்‌ ஆரியர்‌. இ, ஈரரிம்ம 
ஐயங்கார்‌ இப்புதிய இலச்சிய வடிவத்தைத்‌ தாமே தம்‌ எட்டில்‌ முதன்‌ 
முதலில்‌ அறிமுசப்படுத்தியதுடன்‌ இத்து, கலைமகள்‌ போன்ற. தமிழ்நாட்‌ 
இதழ்சளில்‌ வரத சதைகளை. இஃககு..மீண்டும்‌ எடுத்தப்‌ பிரசநித்தார்‌. 

இர்திய நாட்டுப்பற்று, குடி ஒழிப்பு, கதர்‌ ஊக்குவிப்பு, ஒழுக்கத்தின்‌. உயர்வு 
ஆயெ விடயங்களை இக்கதைகள்‌ தொட்டன, அன்ன சமிழ்‌ நாட்டில்‌ புகழ்‌ 
பெற்நிறார்த கதாசிரியர்கள்‌ அனைவருமே தமிழ்‌ ரேசன்‌ மூலம்‌ இங்கு 
அதிமுசப்படுத்தப்பட்டனர்‌. இராசா ௩. தெம்பர சுப்பிரமணியன்‌, 
எம்‌. எஸ்‌. கல்யாணசுந்தரம்‌, பெ, கோ. சுந்தரராசன்‌, கு. பஃ இராச 
கோபாலன்‌, ௪௨௫), சங்கு சுப்பிரமணியன்‌, இ. வா. சகர்காதன்‌ ஆகியோரின்‌ 
கதைகள்‌ அவற்றுட்‌ லெ. தமீடிக்கோடி இதழும்‌ புலவர்‌ பரம்பரையில்‌ வந்த 
லெரின்‌ சதைகளுக்கு முக்யெத்தவக்‌ கொடுத்து தேசியக்‌ காம்‌இிரசுக்குத்‌ 
தொண்டாற்தியது. 


1940ஆம்‌ ஆண்டு வாக்சல்‌ ஒரு திவிர சோசவிசவாதியான -எஸ்‌* 
அலாரியகாதன்‌ ₹யுவபாரதன்‌ 2 என்ற புனைபெயரில்‌ பாட்டாளி வருக்‌ 
கத்தின்‌ குழுறலுக்குச்‌ சறுசதையில்‌ வடிவம்‌ கொடுத்தார்‌. முதலாளிமாரின்‌ 
கொடுமை, ரப்பர்த்‌ தோட்டத்‌ தொழிலாளரின்‌ துயரம்‌ ஆயெவற்றை 
உருச்சமாகச்‌ சித்திரிக்க முயன்றார்‌ இவர்‌. 

ப 

1994இல்‌ பாரதமித்‌இரன்‌ ஒரு சிறுகதைப்‌ போட்டியையும்‌ நடத்தியது, 
ர. பழனிவேலு :: கிராமச்சாட்9 ?? எழுதி இதில்‌ பரிசு பெற்றார்‌. 8. வீ. 
குப்புசாமி பல புனைபெயர்களில்‌ 8ர்‌ திருத்‌ சக்‌ கதை எழுதியோரறில்‌ ஒருவர்‌. 
௨. ௮௫. அருனாசலம்‌ செட்டியார்‌, வி. ௪. முத்தையா, கோ.8ீ. அண்ணாமலை 
டி, இராசம்மா, எஸ்‌. வேதம்பாள்‌ ஆயோரும்‌ இக்காலப்‌ பகுதியில்‌ கதை 
எழுதியோரே. இச்சாலம்‌ துப்பறியும்‌ சாவல்சளின்‌ செல்வாக்கிற்கு உட்‌ 
பட்டிருர்ததால்‌ சிறுகதையும்‌ அதன்‌ ஆளுசையிலிருர்‌ து விடுபட முடியாமல்‌ 
திணறியது. ஒரறாஈராவலைப்‌ போல பல விடயங்களும்‌ பல கருக்களும்‌ 
ஒரே றுசதையில்‌ வருவ அண்டு. 


மலாயா சப்பானியர்‌ ஆட்‌சச்குட்பட்டிரு்தபோது கூட இங்குத்‌ 
சமிழிலக்யெம்‌ வளர்ந்த, மலாயாத்‌ தமிழர்கள்‌ சுபாச சர்‌ இிரபோசின்‌ 
தலைமையில்‌ இந்தியச்‌ சுதர்திரக்‌ கழகம்‌, இர்தியத்‌ தேசிய இராணுவம்‌ ஆகிய 
அமைப்புச்சளில்‌ ஒன்று இரண்டு, இந்தியாவை ஆண்ட பிரிட்டிசாரை 
எதிர்த்தனர்‌. சப்பானியரின்‌ ஆசியுடனும்‌ ௮ தரவுடனும்‌ வர்த யுவபாரதம்‌, 
, சுதந்திரேர்தயம்‌, சுதந்திர இந்தியா ஆயெ ஏடுகளில்‌ கட்டுரை, சவிதையுடன்‌ 
சலகசை மிச அதிகமான இடத்தைப்‌ பீடித்திருர்‌2௮ 


இ சளிப்பூரிக ? எனுக்கதை சேதா£யின்‌ . ப அவ்ர்‌ செவி 
“மடுத்த இளேஞன்‌ இர்தியத்‌ தேசிய இராணுவத்திற்‌. சேரர்‌ இர்திய 
விடுதலைக்குப்‌ பாபெட- முன்வருவழைச்‌ ெத்திரிக்றெது,  பொதுவாச 


மலேசியத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ ஒரு கண்ணோட்டம்‌ 35 


கார்தியாரின்‌ பேச்சுக்கு மதிப்புக்‌ கொடுத்துக்‌ கல்லூரி மாணவர்கள்‌ ௪ தர்திரப்‌ 
போரில்‌ குதிப்பதையும்‌,- போலீசின்‌ தடியடியால்‌ போராட்ட வீரர்கள்‌ மாண 
மு௮வதையும்‌, சத்தியாக்கிரகம்‌, அர்நியத்‌ தணி எதிர்ப்பு, உப்புப்‌ போராட்டம்‌ 
ஆயெவற்றில்‌ தொண்டர்கள்‌ ஈடுபடுவதையும்‌, குடி. ஒழிப்பை. எதிர்ப்‌ 
பதையும்‌ இக்கதைகள்‌ பேசுன்றன. உண்மையில்‌ பார்த்தால்‌ தமிழகத்தின்‌ 
ஒரு பகுதியாகவே மலாயா இருப்பதைப்‌ போன்ற ஓர்‌ உணர்வு இக்கதை 
களில்‌ சென்படுகறது. 


வரலாற்றில்‌ இடம்‌ பெற்ற இர்தியப்‌ போராட்ட வீரர்களான சின்ன 
மருத, சான்சிராணி ஆூயோரின்‌ புகழையும்‌ ' இவை பரப்பி, வந்தே 
மாதரத்திற்கு வணக்கமும்‌ மரியாதையும்‌ செலுத்துின்றன. தமிழ்‌ 
நாட்டிலிரும்து பத்திரிகைகள்‌ வர முடியாமலிருந்த இப்போர்க்காலத்தில்‌ 
இக்கதைகள்‌ இலக்கியத்தை வளர்த்தன என்றால்‌ மிகையாகா ௮. 


போர்‌ முடிர்த பின்னரே சிறுகதையின்‌ நுட்பங்களை அறியும்‌ போக்கு 
வளர்நிறது.. ஏ. எம்‌, எம்‌. இப்ராகிம்‌ கடைச்சிப்பந்திகளின்‌ கண்ணீர்‌ : 
ழதற்‌ பாகம்‌ (1946) என்ற ஐர்து சதைகளின்‌ தொகுப்பை வெளியிட்டு 
அவ்வூழியர்கள்‌ படும்‌ துன்பத்தைப்‌ பலரின்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு 
வந்தார்‌. இரந்த ஆண்டில்‌ வெளிவந்த தமிழ்‌ முரசு ஆண்டு மலரும்‌ லே 
கதைகளுக்கு இடமளித்தது. சப்பானியர்‌ காலத்தில்‌ பட்ட இன்னல்‌ 
களையும்‌ ஆட்சியின்‌ கொடுமைகளையும்‌ அம்பலப்படுத்தும்‌ மறக்க மடியாது 
முதலிய நான்த கதைகள்‌ (1947) பின்னர்‌ அறுபூதிக்கடியனால்‌ வெளியிடப்‌ 


பட்டத. 


்‌ இ.ச சண்முகம்‌ ஆசிரியப்‌ பொறுப்பேற்றிறாற்த தமிழ்ச்சுடர்‌, சோலை 
இரண்டும்‌ சறெகதைகளுக்கு முக்யெத்‌ அவங்‌ கொடுத்துச்‌ தமிழகத்தின்‌ சக்தி 
பாணியில்‌ அக்கதைகள்‌ பற்றிய சிறு விமரிசனக்‌ குறிப்பையும்‌ பிரசுரித்தன. 
ஆனந்த விகடன்‌, கல்கி, கலைமகள்‌, விடுதலை, ஜனசக்தி, ஆயெவற்றில்‌. 
வந்த படைப்புக்களில்‌ திளைத்த உள்நாட்டு எழுத்தாளர்களுக்குச்‌ கதையின்‌ 
இலக்கணத்தை எடுத்துக்காட்டிச்‌ சிற்த கதைகளை அவர்களாலும்‌ படைச்ச 
முடியும்‌ என்ற நம்பிக்கையை ஊட்டச்‌ லெ முயற்சிகள்‌ ஈடர்தன, இத்தகைய 
முயற்சிகளில்‌ ஒன்றுதான்‌ சுப, சாராயணன்‌, பைரோஜி நாராயணன்‌ 
இருவரும்‌ சேர்ர்து 1950/51இல்‌ தமிழ்‌ ரேசனில்‌ ஈடத்திய (கதை வகுப்பு”. 


பத்திரிகைக்கு வரும்‌ எழுத்துப்‌ படிகளை ஆராய்ந்து இறனாய்வு 
செய்வதே இவ்வகுப்பின்‌ முக்கிய நோக்சம்‌. சரளமான பேச்சு “ஈடையில்‌ 
இக்குறிப்புக்களைச்‌ சொன்னதன்‌ மூலம்‌ கதை வகுப்பு, பேரார்வத்தை 
எழுப்பியது. புதிதாக எழுதத்‌ தொடங்கிய பலருக்கும்‌ அவ்வப்போது 
எழுதிய பலருக்கும்‌ இது உற்சாகம்‌ கொடுத்துக்‌ கதைக்‌ கலையின்‌ கூறுகளை 
விளக்யெது. இதில்‌ பங்கெடுத்த பலர்‌ இன்னும்‌ தேர்ந்த எழுத்தாளராக 
உலவுஜன்றனர்‌, வகுப்பின்‌ முன்னேற்றத்தை அறிய விரும்பி சப. 
நாராயணன்‌ ஒருதேர்வையும்‌ ஈடத்தினார்‌. இத்தேர்வு முடிவுகளின்படி. 

4—3 


26 தமிழாய்வு-12 


கலர்து கொண்டோர்‌ மேதை, (தேர்ந்த, “நறெர்த?? ல்ல”, 
“ஆர்வ, எழுத்தாளர்கள்‌ என ஐவகைப்‌ பிரிவில்‌ வகுச்சப்பட்டனர்‌. 
இம்முடிவுகள்‌ தினமணி ஏட்டிலும்‌ வெளியாயின என்பது குறிப்பிடத்தக்கது. 


1950சனில்‌ தமிழ்‌ முரசு தொடர்ந்து லெ சிறுகதைப்‌ போட்டிகளை 
சடத்தியது. இவ்வேட்டின்‌ ஆரிரியர்‌ கோ, சாரங்கபாணி திராவிடர்‌ 
இயக்கத்தில்‌ பற்றுக்சொண்டதால்‌ பிராமணத்துவ எதிர்ப்பும்‌ ஈாத்திகப்‌ 
பிரச்சாரமும்‌ தமிழரின்‌ மேன்மையும்‌ கொண்ட கை தகளுக்கே முதலிடம்‌ 
கொடுத்தார்‌. மேலும்‌ மொழித்‌ தூய்மையில்‌ காட்டம்‌ செலுத்தி (அம்மாயி 
தமிழ்‌? என்ற பிராமண நடையைத்‌ தவிர்த்தார்‌. தமிழ்‌ முரசம்‌ தன்‌ 
பங்கிற்கு * ரசனை வகுப்பு” “ எழுத்தாளர்‌ பேரவை ? ஆியவற்றை நடத்திச்‌ 
தமிம்‌ எழுத்தாளர்கள்‌ மேன்மேலும்‌ முன்னேற வழிகாட்டியது. 


கு. ௮ழூரிசாமி தமிழ்‌ சேசனின்‌ ஞாயிறு பதிப்பைச்‌ கவனிக்க 1952இல்‌ 
மலாயா வக்தபின்‌ அப்பத்‌நிரிகையை இலச்சிய மணம்‌ கமமும்‌ ஒன்றாக 
மாத்றினார்‌. எழுத்தாளர்களுக்குப்‌ பயனுள்ள அறிவுரைகள்‌ வழக்க அடன்‌ 
எல்லாரும்‌ காதல்‌ கதைகளையே எழுதினார்கள்‌ என்பதைச்‌ சுட்டிச்காட்டிச்‌ 
* குடும்பச்‌ கதைகள்‌ ? என்ற பொத்‌ தலைப்பில்‌ அப்போது தேர்ச்சியுடன்‌ 
எழுதிய மா. செ. மாயதேவன்‌, பெரி. முத்தையா, 9. அன்பரசன்‌, 
செ. குணசேகர்‌, மா. இராமையா, மு. தனபாக்கியம்‌ ஆயெ அறுவரைச்‌ 
சொண்டு காதலில்லாத சிறுகதைகளை எழுத வைத்து ரேசனில்‌ தொடர்ந்து 
பிரசுரித்தார்‌. மேலும்‌ எழுத்தாளர்கள்‌ லெரை சேரில்‌ அழைத்து 1957இல்‌ 
ஒவ்வொரு மாதத்தின்‌ கடை சணிச்சிழமையில்‌ ॥ இலச்கய வட்டம்‌? 
ஈடத்திச்‌ சிறுகதைச்‌ கலையைத்‌ தெளிவுடன்‌ விவரித்தார்‌, 


1953இல்‌ ₹ தமிழ்‌ முரசு மாணவர்‌ மணிமன்‌ றம்‌ தொடங்கெயெது, இம்‌ 
மாணவர்கள்‌ தம்‌ பள்ளி வாழ்க்கை முடிவுற்றதும்‌ தமிழ்‌ இளைஞர்‌ மணி 
மன்றம்‌? அமைத்து இலக்யெப்‌ பணிக்கு முதலிடம்‌ கொடுத்து மொழி, 
பண்பாட்டுத்‌ துறைகளிலும்‌ சேவை புரிச்‌ தனர்‌.  இம்மணி மன்றத்தின்‌ 
உனப்பீனர்கள்‌ பலர்‌ தேர்ந்த சிறுகதை எழுத்தாளராக இன்று மதிப்புப்‌ 
பெற்றுள்ளனர்‌ என்பதம்‌ உண்மை, குதிப்பாக ரெ, கார்த்திசேசு, 
சை. பீர்முகம்மது, ௧, கிருஷ்ணசாமி, சா. ஆ அன்பானந்தன்‌ மு, அப்துல்‌ 
லத்திப்‌, ம. முருகையன்‌ (முல்லை), சே. எம்‌, யூசுப்‌, எம்‌, குமாரன்‌, 
ம. அன்புச்செல்வன்‌, வி. தினாட்சடி போன்றோர்‌ இங்குதான்‌ தம்‌ முதற்‌ 
பயிற்ியைப்‌ பெற்றனர்‌. 


மா. இராமையாவும்‌ மா. செ. மாயதேவனும்‌ இணைர்து ரத்த பாசம்‌ 
(1953) தொகுதியைச்‌ கொணர்ந்தனர்‌. கு. அழூறிசாமியின்‌ முயற்சியால்‌ 
செ. குணசேகர்‌ நீணைவின்‌ நீழல்‌ (1955) தொகுப்பைச்‌ சென்னையில்‌ 
பதிப்பித்தார்‌. 


இச்சிலேயில்‌  மலாயாத்‌ தமிழ்ப்பண்ணை ? 1957இல்‌ தேயெ ரீதியில்‌ ஒரு 
சிலசதைப்‌ போட்டியை சடத்திப்‌ பவுன்‌ பரிசுகளை வழங்யெது. 


மலேசியத்‌ தமிழ்‌ இலக்செம்‌ ஒரு சண்ணோட்டம்‌ 37 


சாதல்‌ கதைகளே மிகுதியாக வந்தன என்ற குற்றச்‌ சாட்டைச்‌ சிறு 
சதை எழுத்தாளர்கள்‌ அப்போது எதிர்ரோக்ணனெர்‌. காதல்‌ தவிர்த்தால்‌ 
சீர்திருத்தம்‌ அதிகமாக எழுதப்பட்டது. எனினும்‌ வறுமை, சந்தேசம்‌, 
நேர்மை, குடித்துயரம்‌, சப்பானியர்‌ கொடுமை, அங்கெ மோகம்‌, கலாச்‌ 
சார மீறல்‌, காமுனிட்டு மிரட்டல்‌, வேலை நிறுத்தம்‌, தண்டாடல்‌ போன்ற 
விடயங்களைத்‌ தொட்டும்‌ கதைகள்‌ வந்தன. சங்கமணி, மலைமகள்‌ ஆகியவை 
யும்‌ தமிழ்‌ ரேசன்‌, தமிழ்‌ முரசு ஆயெ நாளிதழ்களுடன்‌ இணைந்து கதைப்‌ 
பணிக்கு இடம்‌ நல்கன, 


நாடு 1957இல்‌ விடுதலை பெற்றுங்கூட தமிழகத்தின்‌ இலக்கியச்‌ செல்‌ 
வாக்கு விட்டபாடில்லை. பல அரசியல்‌ தலைவர்களும்‌ கலைக்குழுக்களும்‌ 
தமிழசத்திலிருர்‌து இங்கு வந்தால்‌ சிறந்த வரவேற்பைப்‌ பெறுவது இயல்பு. 
மேலும்‌ தமிழ்த்‌ திரைப்படங்களும்‌ இறக்குமதியான தால்‌ அவற்றின்‌ ஆதிக்கம்‌ 
இளைஞரிடையே சற்று ஆழமாகவே பதிர்நிருர்த து. 


சுதர்‌திர மலாயாவில்தான்‌ அதிகமான கதைத்‌ தொகுதிகள்‌ வெளி 
வரலாயின. பழைய இலக்கியப்‌ பாரம்பரியத்தை அறியாமலேயே புதுப்‌ 
புது எழுத்தாளர்கள்‌ தோன்றி மறைந்த வண்ணம்‌ இருந்தனர்‌, கோ. 
சாரஙக்கபாணியால்‌ தோற்றுவிச்சப்பட்ட * தமிழர்‌ இருநாள்‌ ? இயக்கம்‌ சாதி, 
சமய வேறுபாடின்றித்‌ தமிழர்‌ அனைவரையும்‌ ஒற்றுமைப்‌ படுத்த முயன்றது. 
வளர்ந்துவர்த திராவிடப்பற்றுக்‌ கொண்ட இளைஞர்‌ பலர்‌ இவ்வியக்கத்‌ தில்‌ 
தம்மை இணைத்துக்‌ கொண்டு இத்திருநாளை ஒட்டி ஈடர்த பல்வேறு சிறு 
கதைப்‌ போட்டிகளிலும்‌ பங்கு பெற்றுப்‌ பரிசுகள்‌ வாங்கித்‌ தம்மைச்‌ சிறந்த 
எழுத்தாளராக அறிமுகம்‌ செய்து கொண்டனர்‌, 


1959இல்‌ ௩, கரீம்‌ “புதுமைப்பித்தன்‌ பரம்பரை  எனுர்‌ தொடரை 
ரேசனில்‌ திட்டினார்‌. பல தமிழக எழுத்தாளர்களின்‌ படைப்புக்களை த்‌ 
இறனாய்வு செய்யும்‌ நோக்கில்‌ இது அமைந்தது. ௭, 9. செட்டியார்‌, இ.ஜ. ர. 
போன்றோரின்‌ கட்டுரைகளையும்‌ இங்குப்‌ படித்த எழுத்தாளர்கள்‌ மலே? 
யாவின்‌ சிறுகதை வளர்ச்சி பற்றி எழுத முற்பட்டனர்‌. மா. இராமையா, 
வி. ௪. முத்தையா, 9. வேலுசுவாமி, சை. பீர்முகம்மது, இராம. வீரசிங்கம்‌, 
சி. கமலநாதன்‌, டி. வி, அர்‌. பார்வதி ஆயோர்‌ இதில்‌ கருத்துச்‌ 
செலுத்தினர்‌. 


பல்கலைக்கழத்தில்‌ பயின்ற ரெ. கார்த்திகேசு, ஈ, கோவிர்தன்‌, ௧. 
சாசாயணசாமி, எஸ்‌. செங்காடு போன்றோரும்‌ திறனாய்வுத்‌ அறையில்‌ வழி 
காட்டத்‌ தொடங்கனர்‌, ஆனால்‌ இம்முயற்சிகள்‌ நீடிக்கவில்லை. 


1963இல்‌ மலேசியா உதயமானது, ஒரு தனி சாட்டுரிமை, சாட்ட- 
பிமானம்‌, மொழிப்பற்று, கலாச்சார வேட்கை ஆயெ யாவும்‌ ஒன்று சேர்ர்‌து 
எழுத்தில்‌ ஒர்‌ அழுத்தத்தைக்‌ குழைத்துக்‌ கொடுத்தன. கதைக்களம்‌ 
விரிவடையத்‌ தொடங்கியது. எழுத்தாளரும்‌ தம்‌ முதிர்ச்சியால்‌ டைத்த 
அதுபவத்தைச்‌ சதைகளில்‌ பாயவிட்டனர்‌. ஈாவல்‌, கட்டுரை ஆதிய பிற 
உரைரடை வடிவங்கள்‌ தழைச்ச முடியாததால்‌ எல்லாப்‌ பிரச்சனைகளும்‌ 
சிறுசதையிலேயே கூறப்பட்டன. 


38 or . -:... தமிழாய்வு_12 


1968இல்‌ வாசகர்‌ வட்டம்‌ வெளியிட்ட இலங்கை, மலேசிய, சிங்கப்பூர்ப்‌ 
படைப்புகளின்‌ ௮க்கரை இலக்கியம்‌ ஒரு நேர்மையான மலேயெப்‌ பிரதி 
பலிப்பு அல்ல என இங்குள்ள எழுத்தாளர்கள்‌ வாதிட்டனர்‌, 


1970சனில்‌ கதை சமூகப்பிரகச்ஞை என்ற விடயத்துக்கு அதிகமாக 
இடம்‌ சொடுக்கத்‌ தொடங்யெது. 1969இல்‌ நிகழ்ந்த பொது த்தேர்‌ சலையடுத்‌ த 
மூண்ட இனக்கலவரங்கள்‌ ஒவ்வொரு சமூகத்தின்‌ மதிப்புச்சளில்‌ மாற்றத்தை 
உண்டாக்க. வறுமை, வேலையில்லாத்‌ திண்டாட்டம்‌, குடியுரிமை பெற 
இயலாமை, வேலை அதமதிச்‌ சட்டு முறை, வீட்டுவசதி இல்லாமை 
போன்றவையும்‌ தோட்டப்புறங்களில்‌ நிகழும்‌ ஒழுக்கக்கேடும்‌ - பல எழுத்‌ 
தாளசைச்‌ சீண்டிவிட்டன. இலக்கியத்தின்‌ மூலம்‌ தீர்வு காணலாம்‌ என்ற 
நோக்கல்‌ அவர்சன்‌ இர்தப்‌ பிரச்சனைகளை ஆழமாகச்‌ சுட்டிச்‌ காட்டினர்‌. 
பண்பாட்டு மீறல்கள்‌ கூட ஒரு முத்போச்சான சமுதாயத்தின்‌ அடையாளச்‌ 
சின்னங்கள்‌ என்று கருதப்பட்டன. 


பழைய இதழ்களுடன்‌ உதயம்‌, புதிய சழதாயம்‌, வானம்பாடி . - ஆசயெவை 
சேர்ர்தன, 


1957க்குப்‌ பிறகு சுமார்‌ 50 தொகுதிகள்‌ வர்தன. தமிழ்‌ ரேசன்‌ தன்‌ 
பொன்‌ விழாவை ஒட்டி ₹ஈ பவுன்‌ பரிசுப்‌ போட்டியைச்‌ சிறுகதை 
எழுத்தாளர்சளுக்கு ஈடத்தியது, மாதந்தோறும்‌ ெர்ததெனத்‌ தகுதி 
பெற்ற பன்னிரண்டு கதைகள்‌ பவுன்பரிசுக்‌ கதைகள்‌ என்ற தொகுப்பிலும்‌ 
ஏறின. மலேயெத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கமும்‌ மாதார்தரத்‌ இறனாய்வுக்‌ 
கூட்டம்‌ ஈடத்தி மாதம்‌ ஒரு கதையைத்‌ தேர்ந்தெடுத்துப்‌ பரிசு கொடுத்த 
இடன்‌ பதினான்கு கதைகளைத்‌ தொகுத்துப்‌ பரிசு எனுர்‌ தலைப்பில்‌ 
வெளியிட்ட. 


ஆண்பெண்‌ உறவு முறையைத்‌ அணிச்சலுடனும்‌ இறம்படவும்‌ 
சித்திரிக்கும்‌ அரு. ௪. வானம்‌ தன்‌, சூழ்நிலையின்‌ வலுவில்‌ ஒரு கனமான 
மனித உணர்வைச்‌ சித்திரிக்கும்‌ 2. முத்துசாமி, சமூகக்‌ கேடுகளைப்‌ புரட்டி 
எடுக்கும்‌ எம்‌, ௭. இளஞ்செல்வன்‌, மென்மையான சொற்களில்‌ கருத்துக்களை 
வலுவாக்கிக்‌ காட்டும்‌ பாவை யோர்‌ இக்காலகட்டத்தில்‌ சிறுகதையை 
வளப்படுத்தியுள்ளனர்‌, 


மலேசியாவின்‌ சிறந்த எழுத்தாளர்‌ பலரையும்‌ இத்துறையில்‌ தான்‌ 
சட்திச்ச வேண்டும்‌, 


காதவி 1964, இருண்ட உலகம்‌ 


ச்‌ஃ 


மலே$யத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ ஒரு கண்ணோட்டம்‌ 39 


செல்வன்‌ (தேநப்புழதி 1977, ழச்சந்தி மலர்கள்‌ 1978), ஈறுக்குத்‌ தெறித்‌ 
தாற்போன்ற பாணியில்‌ கவிதைத்‌ தொனி இழைர்தோடச்‌ சமூகத்தின்‌ 
இளம்‌ தலைமுறை எழுச்சியைச்‌ காட்டும்‌ சாமி, மூர்‌ த்தி (நேர்கோடுகள்‌ 1975) 
குடும்பத்தில்‌ எழும்‌ பிரச்சனைகளுக்கு உருவங்‌ கொடுத்துப்‌ பாசவுணர்ச்சியை 
வலியுறுத்தும்‌ ம. முருகையன்‌ (ழநகையன்‌ கதைகள்‌ 1974), குமெபங்களில்‌, 
சமுதாயத்தில்‌ உள்ள பிரச்சனைகளுக்கு மனப்போராட்டத்தை ஏற்படுத்திக்‌ 
காட்டும்‌ எல்‌, முத்து (விரதங்கள்‌ 1978), பெண்களின்‌ பல்வேறு மன 
வெழுச்சிகளை மாறிவரும்‌ சமுதாயத்திற்கேற்பப்‌ புதுமையுடன்‌ சிந்திக்கும்‌ 
பாக்கியம்‌ முத்து (முரண்பாடுகள்‌ 1979), மற்றும்‌ மு. அன்புச்‌ செல்வன்‌ 
(தவத்தின்‌ வலிமை 1971), எம்‌. குமாரன்‌ (சீனக்கிழவன்‌ 1970), சா. a. 
அன்பானந்தன்‌ (காலத்தின்‌ விளக்கு 1979), காரைஒழோர்‌ (ந்வமலர்கள்‌ 1978) 
ஆசயோரை முன்வரிசையில்‌ உள்ள எழுத்தாளர்களாக மதிப்பிட இயலும்‌. 


மலேூயச்‌ சிறுகதை எழுத்தாளரான 8, முத்துசாமி (இலக்கியச்‌ 
சிர்‌ தனையின்‌ மதிப்பீட்டுத்‌ திட்டத்தில்‌ ஒருமுறை அனைத்துத்‌ தமிழ்க்‌ கதை 
களிலும்‌ சிறர் ச சிறுகதையைப்‌ (“(இரைகள்‌??, தழதம்‌) படைத்ததற்கான 
பாராட்டையும்‌ பெற்றார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 
நாடகம்‌ 

போருக்கு முர்தைய மலேியத்‌ தமிழ்‌ சாடச வளர்ச்சியில்‌ இரு 
மூக்யெப்‌ போக்குகள்‌ சென்படன்றன. முதலாவதாகத்‌ தமிழ்‌ சாட்டி 
விருக்து வர்த புகழ்பெற்ற நாடகச்‌ குழுவினர்‌ இங்கு மிக நல்ல வரவேற்புடன்‌ 
மாதக்‌ கணக்கில்‌ நூற்றுக்கணக்கான நாடகங்களை ஈடத்திக்‌ கலைத்‌ தொண்டி 
புரிச்தனர்‌. அடுத்த, இவற்றால்‌ தூண்டப்பட்டு உற்சாகமுற்ற உள்ளூர்ச்‌ 
காரர்களும்‌ தாமாகவே நாடகங்களை ஈடிக்கத்‌ தொடங்கினர்‌. 


கோலாலம்பூர்‌ சங்கீத ௮பிவிநத்தி சபை முடிகொண்டான்‌ ௭. குமார 
சாமி பிள்ளையை ஆசிரியராகச்‌ கொண்டு 8 பாதுகா பட்டாபிஷேகம்‌ ?? 
சாட்கத்தை 1927இல்‌ அரங்கேற்றி இர்ஈாட்டில்‌ ஒரு நிறுவனத்தால்‌ முதன்‌ 
முதலாக நடத்தப்பட்ட ஈாடகம்‌ என்ற பெருமையையும்‌ தட்டிச்‌ சென்றது, 
1928இல்‌ இச்சபை “இலங்கா தகனம்‌? ஈாடகத்தை ஈடித்தபோது ஆஞ்சரேய 
வேடர்தரித்த குமாரசாமி பிள்ளை இர்‌தியாவில்‌ அப்போது இவ்வேடத்தில்‌ 
புகழ்பெற்றிருர்‌ த குப்புசாத்திரிகளுக்கு கிகராய்த்‌ இிகழ்ர்ததாகவும்‌ கூறப்‌ 
படுற, 1932இல்‌ ஆறுமுக நாவலரின்‌ * அவனாவதி யையும்‌, 1938இல்‌ 
* உருக்குமாங்க த/னையும்‌ அவர்கள்‌ நடித்தனர்‌. ஈாடகங்களை ஈடத்தியதுடன்‌ 
வேறுபல நாடகக்‌ குழுக்களின்‌ முன்னேற்றத்திற்கும்‌ சபை உதவி புரிச்கது. 
ஆசிய தொழிலற்றவர்‌ நிதிக்காகக்‌ இரை நாடக வித்தியாதரர்‌ ஈடத்திய 
* கோவலன்‌ ? நாடசத்திற்குச்‌ சங்கத அபிவிருத்தி சபை தன்‌ பிரதியைக்‌ 
கொடுத்தது. மேலும்‌ சிரம்பான்‌ பால சங்தே சடையார்‌, செர்தூல்‌ வாவிப 
சங்கத்தார்‌, தனவைசிய இளைஞர்‌ சங்கத்தார்‌, ஈப்போ இலங்கைத்‌ தமிழர்‌ 
சங்கத்தார்‌ ஆயோரின்‌ வேண்டுகோளுக்கேற்ப அவர்கள்‌ ஈடித்த காடகம்‌ 
களுக்கும்‌ சபை உதவியது. தொடர்ர்‌அ 1996இல்‌ சுவாமி ஆத்மாராம்‌ எழுதிய 
“அப்பர்‌ ?, 1988இல்‌ “பஞ்சபாண்டவர்‌ கெளரவம்‌ ? ஆயெ சாடகங்களையும்‌ 
சபை அரங்கேற்றியது, 


40 I தமிழாய்‌வு—12 


கோலாலம்பூரில்‌ புகழ்பெற்று விளக்கிய குழுக்களில்‌ மலாயன்‌ சுதண 
விலாச சமாசம்‌ தலைமையானது. இதன்‌ முக்யெ ஈடிகராக கோலூள்ளான்‌ 
9. எஸ்‌, விசவசாத ஐயர்‌ திகழ்ந்தார்‌, சிங்கப்பூர்‌ இராமகருட்டிணா மடத்தின்‌ 
நிதிக்கு 1982இல்‌ £ இரண்டு ஈண்பர்கள்‌ ? எனும்‌ நாடகத்தையும்‌ பின்னர்‌ 
1937இல்‌ பொன்‌ விலங்குகள்‌ எனும்‌ ஈாடகத்தையும்‌ இவர்கள்‌ கோலா 
லம்பூரில்‌ அரங்கேற்றினர்‌. ஈசாடசத்தின்‌ உண்மையான வளர்ச்சிக்கும்‌ இந்த 
சமாசம்‌ பாடுபட்டது. தன்‌ இரண்டாம்‌ ஆண்டு நிறைவை ஒட்டி, 
சோலாலம்பூரின்‌ சுற்றுவட்டாரத்தில்‌ இயங்கெ பத்து நாடக சபைகளைக்‌ 
கூட்டி ஒரு மாநாட்டையும்‌ ஈடத்திச்‌ லெ முன்னேற்ற வழிவகைகளை இது 
ஆராய்ர்தது. பெரும்பாலும்‌ அரசாத்க ஊழியர்களும்‌ ஈடுத்தர வறாக்கத்‌ 
இனரும்‌ சமாசத்தில்‌ அங்கம்‌ வத்தனர்‌, இம்மாநாட்டில்‌ தமிழ்‌ நேசன்‌ 
ஆசிரியர்‌ இ. ஈரசிம்ம ஐயங்கார்‌ “£ நாடகமும்‌ காடச மேடையும்‌ ?? எனும்‌ 
பொருளில்‌ சொற்பொழிவாற்றினார்‌. மாநாடு செய்த பன்னிரண்டு 
தீர்மானங்களில்‌ (தேர்ந்த ஈடிகரைக்‌ கொண்டு சினிமா எடுத்து ஜனங்கள்‌ 
மதிப்பைப்‌ பெறலாம்‌? என்பதும்‌ ஒன்று. 


மற்றொறு புகழ்பெற்ற குழு சிலாங்கூர்‌ இஷ்டமித்திர வித்தியாதுரர்‌ 
நடனசபா ஆகும்‌, எஸ்‌. ராஜரத்தினம்‌, சே. செல்லையா இருவரும்‌ பயிற்சி 
கொடுத்துப்‌ பல காடகங்களை மேடை ஏற்றினர்‌. வடுவூர்‌ துரைசாமி 
ஐயங்காரின்‌ காவலைத்‌ தழுவி ஈராஜேக்‌தர-. மோகனா!” நாடகத்தை 
இவர்சள்‌ 1937இல்‌ வெற்றிகரமாக ஈடி.த் தனர்‌. 


பொழுதுபோக்கு அடிப்படையில்‌ ஈகர்ப்புற இளைஞர்களிடையே இக்‌ 
குழுக்கள்‌ இயல்‌ வர்தன. இதே காலத்தில்‌ பினாங்கில்‌ தமிழ்ப்பள்ளிகளைச்‌ 
சார்ந்த மாணவர்களை வைத்து அவற்றின்‌ தலைமையாசிரியர்கள்‌ லெ 
சாடகற்களை முறையாக இயக்கி அரங்கேற்றம்‌ செய்த துண்டு. பினாங்கு 
சரசுவதி தமிழ்ப்பாடசாலை மாணவர்கள்‌ 1933இல்‌ ஈடித்த : பங்கஜபூஷணி 
அல்லத பச்தியால்‌ உயர்வு பெற்ற பெண்ணரசி” மதுரை ஓரிஜினல்‌ பாய்ஸ்‌ 
சம்பெனியாருச்கு நிகரானது என வருணிச்சப்பட்டது, இதே ஆண்டில்‌ 
பினாங்கு இர்தியர்‌ சங்கத்‌ தமிழ்ப்பள்ளிச்கூட மாணவ மாணவியர்‌ “ ஸ்ரீமதி 
தர்மபாரதி ? சாடகத்தை ஈடித்தனர்‌, 1934இல்‌ பினாங்கு செச்தமிழ்க்‌ 
சலாசாலை மாணவர்கள்‌ “கனகவல்லி” 4 தனவணிசக சத்திய மூர்த்தி? 
சாடசங்களை ௧. கு, மாணிச்ச முதலியாரின்‌ பயிற்சியில்‌ அரங்கேற்றினர்‌, 


கோலாலம்பூர்‌ தனவைசிய இனைதர்‌ சபா 1992இல்‌ : சகுர்தலா ” வைத்‌ 
தைப்பில்இல்‌ நிகழ்த்தினர்‌. 1933இல்‌ சிரம்பான்‌ தனவணிக பால நடன சபா 
சுபத்திரா சலியாண?த்தைப்‌ பிஞய்‌ல்‌ ஈடத்தினர்‌, செட்டியார்‌ 
சமூகத்தில்‌ முதன்‌ முறையாகத்‌ தம்‌ மனைவியருடன்‌ மலாயாப்‌ பயணம்‌ 
மேற்சொண்டிருர்த சொக்கலிங்கம்‌ செட்டியார்‌ தம்பதிகளும்‌, தண்ணீர்மலை 
செட்டியார்‌ தம்பதிகளும்‌ இர்சாடத்தைக்‌ கண்டுகளித்தனர்‌. 


ூர்தருத்த காடகசக்‌ குழுச்சனாம்‌ போருக்கு முன்பு இயங்னெ. சமூக 
ரீதி சாடசல்கலை மூவார்‌ ஆதி இராவிடர்‌ சங்கம்‌ தன்‌ நந்தனார்‌ நாடகக்தழ 
மூலம்‌ 1992இல்‌ ஈடத்தியது, இவர்சள்‌ ஈடத்திய ஈாடசங்களில்‌ “ ஞான 


மலேசியத்‌ தமிழ்‌ இலச்யெம்‌ ஒரு கண்ணோட்டம்‌ 41 


செளர்தரியும்‌ அடங்கும்‌, எனினும்‌ சிங்கப்பூர்‌ தமிழர்‌ சீர்திருத்த சங்கம்‌, 
சேந்தூல்‌ இந்தியர்‌ சுயமரியாதைச்‌ சங்கம்‌ ஆயெ இரண்டும்‌ இத்துறையில்‌ 
முன்னணி வடத்தன, 1936ஆம்‌ ஆண்டு தொடங்க செ. இ. ௪. சங்கம்‌ 
“பாரதி அல்லது பால்ய விதவையின்‌ பரிதாப நிலை? 6 கமலநாதன்‌ 
அல்லது விதவை மறுமணம்‌” * கார்திமதி அல்லது கலப்பு மணம்‌ ? “பங்கஜம்‌ 
அல்லது பார்ப்பனக்‌ கொடுமை? ஆ௫ூயெவற்மை ஈடத்திப்‌ பாராட்டுப்பெற்றது, 
பாரதமித்திரன்‌, சமுதாய ஊழியன்‌ ஆயெ எடுகளின்‌ ஆரிரியராக இருர்த 
ஆர்‌, இராமனாதனும்‌ இவ்விதழ்களில்‌ தணையாரிரியராகப்‌ பணியாற்றிய 
சி. வீ. குப்புசாமியும்‌ இர்சாடகங்களைப்‌ புனைர்‌து அரங்கேற்றுவ தில்‌ பெரும்‌ 
பங்கு வடத்தனர்‌, தமிழர்‌ சீர்திருத்தச்‌ சங்கம்‌ 1986இல்‌ பாரதிதாசனின்‌ 
“இரணியன்‌ அல்ல. இணையற்ற வீரனை ஈடத்தியபின்‌ 1937இல்‌ ஈ,பழனிவேலு 
உருவாக்கயே “கெளரி சங்கர்‌ அல்லது இழமணச்‌ கொடுமையை நிகழ்த்தினர்‌. 
சங்கர்‌, கெளரி இருவரும்‌ சீர்திருத்தச்‌ சங்கத்திற்குச்‌ சென்று மணமுடித்துக்‌ 
கொள்வதாகவும்‌ இம்மணத்தை ஈாடகமேடையில்‌ கோ. சாரங்கபாணியே 
நடத்துவதாகவும்‌ சாட்சிகள்‌ அமைக்கப்பட்டிருர்தன. 


1928இல்‌ மலாயாவுக்கு வர்த மதுரை பாலசண்ழகானந்த நாடக சபாவே 
சுற்றுப்பயணம்‌ மேற்கொண்ட குழுக்களில்‌ முதலாவ து குழு எனத்‌ தெரி 
ெது. ஏழு மாதங்கள்‌ வரை இக்குழு தங்கியது. இதில்‌ கடிகராயிருர்‌ த 
எம்‌. கே. ராதா பின்னர்‌ திரைப்படக்‌ கதாகாயகனாக உயர்ந்தார்‌, இச்‌ 
சபாவைச்‌ தொடர்ந்து 1992இல்‌ கே, டி, அரங்கசாமி சாயுடுவின்‌ கிர்வாகத்தில்‌ 
மிகவும்‌ செல்வாக்குடன்‌ விளங்யெ ஸ்ரீ கணேசானந்த டிராமாடிக்‌ ட்நப்‌ 
வருகை புரிர்தது, இக்குழு இங்குப்‌ பெரும்‌ வரவேற்பைப்‌ பெற்று மீண்டும்‌ 
மீண்டும்‌ 1987, 1939, 1945, 1947 ஆயெ ஆண்டுகளில்‌ மலாயா வர்தது. 
“பஞ்சாப்‌ மெயில்‌ அல்லது பச்சாச்‌ கள்ளன்‌ “பவளக்கொடி? 2 குலேப 
காவலி? ( சக்குபாய்‌? (ஞான செளர்தரி? “சகுந்தலா? ௨ அம்பிசாபதி 7 
* இழந்த காதல்‌ ? அசோக்‌ குமார்‌ ? போன்ற நாடங்களை இவர்கள்‌ ஈடித்துச்‌ 
சாட்டினர்‌. 1947இல்‌ இக்குழு வர்தபோது ( சினிமா ஸ்டார்‌? ஓ, வி, 
ஆறுமுகமும்‌ டி. அர்‌. சார ,தாம்பாளும்‌ முக்ய ஈடிகாசள்‌. 


டி. வி. ஞானலட்சுமியம்மாளைச்‌ குழு உரிமையாளராகவும்‌ முக்கிய 
ஈடிகையாகவும்‌ கொண்டிருர்த ஸ்ரீலகஷீமி கானசபா “மனோகரா? ஈ ஸ்ரீ 
மர்தினி? நாடகங்களையும்‌, சுஜனாஜ்சித பாய்ஸ்‌ நாடகக்‌ கம்பெனி : பிரமலா 
ராணி அல்லது கற்புமங்கையின்‌ சரித்திரம்‌? * தங்கப்‌ பாம்பு அல்லது சதய 
சுச்தரி? ஆயெவற்றையும்‌ 1985இல்‌ இங்கு மேடையேத்தினர்‌. 


1937இல்‌ சென்னை வித்யாதுர நாடக கோஷ்டியும்‌ 1938இல்‌ மதுரை 
ஸ்ரீகிருஷ்ண வினேதகான சபாவும்‌ தம்‌ கலைத்‌திறமையைக்‌ சாட்ட வர்தனர்‌. 
சென்னைச்‌ குழு சிங்கப்பூர்‌, மலாக்கா, சரம்பான்‌, கோலாலம்பூர்‌, கிள்ளான்‌, 
தைப்பிம்‌, பினாங்கு ஆய பல ஊர்களிலும்‌ விரிவான சுற்றுப்பயணம்‌ 
செய்தது, கான சபாவில்‌ “ சனிமா ராணி ட்ரியோ டேயன்னா பிளேட்‌! 
மிஸ்‌, டி. எம்‌. சா.ரதாம்பாளும்‌ சி, வி. வி, பர்துலுவும்‌ கூட்டத்தை 
ஈர்‌. த்தனர்‌, 1940இல்‌ மாயவரம்‌ சி, வி, வேலப்பா கோஷ்டியினர்‌ வர்து பல 


42 தமிழாய்‌வு—12 


சாடசம்சள்‌ ஈடித்ததுடன்‌ தனபர்து ஆண்ட்ரூசு ஞாபசார்த்த நிதிக்கு 
“வனமோஹிணி£யை ஈடித்து மிதி திட்டீயும்‌ கொடுத்தனர்‌: மலாயா 
விலுள்ள ஒவ்வோர்‌ இர்தியமும்‌ இதற்குக்‌ கணிசமான நிதியை வழங்க 
வேண்டுமென மகாத்மா கார்தியே தம்‌ கைப்படக்‌ கடிதம்‌ எழுதி ஒரு 
வேண்டுகோள்‌ விடுத்தார்‌. 

போர்‌ முடிர்த பிறகு கூட இந்திய ஈாடகக்‌ குழுக்கள்‌ பல இங்கு 
வருவதைத்‌ தம்‌ திட்டத்தின்‌ ஒரு பகுதியாகக்‌ கொண்டிருர்‌ தன. 


1940இல்‌ சிங்கப்பூர்‌ இந்திய இளைஞர்‌ கழகம்‌ £ கதர்‌ பக்தி? எனும்‌ 
சாடகத்தை முப்பது பாடல்களுடன்‌ அரங்கேற்றியது. இத்தனை பாடல்கள்‌ 
தேவையற்றவை என்று ஒரு விமரிசகர்‌ அப்போது கருத்துரைத்தார்‌. 
மலாக்கா தனவைசிய டைகர்‌ நாடக சபை 1941இல்‌ “இர்திரா பீ. மூலம்‌ 
பெண்‌ கல்வியின்‌ அவயெத்தை வற்புறுத்தியது. 


சப்பானியர்‌ ஆட்சியின்‌ போது இர்திய காட்டுப்பற்றையும்‌ பிரிட்டிசு 
எதிர்ப்பையும்‌ விளக்கும்‌ வண்ணம்‌ இர்திய விடுதலையைக்‌ கருவாய்ச்‌ 
சொண்ட (வீர வனிதா? சோலாலம்பூரில்‌ பதினான்கு முறை மேடை 
ஏற்றம்‌ கண்டது. தெம்பரவேல்‌ சதை எழுத எஸ்‌. பழனிவேல்‌ பிள்ளை 
இதை இயக்ஜனார்‌. பாலசேனு பிரிவு ஈடித்த இதனை நேதாஜி இரு முறை 
கண்டு களித்தார்‌. அவருடைய விருப்பத்திற்ணெங்க இது சிங்கப்பூரிலும்‌ 
ஈடர்தது. 1942இல்‌ சிங்கப்பூர்‌ ஸ்ரீ சித்தி வினுயகானந்த நாடக சபா * ஞான 
செளக்தரி” “பஞ்சாப்‌ மெயில்‌? சாடசங்களை நிகழ்த்தினர்‌. த. நா. 
இராமையா, மு. வெ. செல்லன்‌ ஆகியோர்‌ இச்சபாவின்‌ பொறுப்பாளர்கள்‌. 
1949இல்‌ வித்தியார்த்தி நாடக சபை ஈ. பழனிவேலுவின்‌ * கெளரி சங்கர்‌ ? 
ராடகத்தைச்‌ சிங்கப்பூரில்‌ ஈடத்‌ தினர்‌. . 


இர்தி பிரசார சபா நிதிக்சாகக்‌ கோலாலம்பூர்‌ இந்தியர்‌ அமேச்சியர்ஸ்‌ 
டிராமாடிக்‌ பார்ட்டி காதல்‌, சோசம்‌, சதி, தேசத்‌ தொண்டு கிறைந்த 
்‌ இழர்த காதல்‌ * நாடகத்தை 1940இல்‌ ஈடத்தினர்‌. 1947இல்‌ சிலாங்கூர்‌ 
மநத்துவ சங்கப்‌ பீரச்சார இலாகா நாடகக்தழ மலாயா மருத்துவர்‌ மத்திய 
சங்கக்‌ சல்வி நிதிக்காக, பாரதிதாசனின்‌, “ஈல்ல தீர்ப்பு? நாடகத்தை 
ஈடித்தனர்‌. 


சர்திருத்த சாடசக்‌ குழுச்சளேத்‌ தவிர மற்ற அனைவருமே தமிழ்நாட்டு 
மேடைகளில்‌ புகழ்‌ பெற்திரு£த காடசங்களையே இங்கு ஈடிப்பதைப்‌ பழக்ச 
மாய்ச்‌ கொண்டீருர்தனர்‌, 1950ச்குப்‌ பிறகுதான்‌ இச்நிலை மாதியது. 
இராவிட முன்னேற்றக்‌ கழகத்‌ தலைவர்களின்‌ காடகங்கள்‌ இங்குத்‌ தலை 
யெடுக்சத்‌ தொடக்னெ. ௪. என்‌. அண்ணாதுரை (காதல்‌ ஜோதி, 
சர்‌இரோதயம்‌, கபோதிபுரச்சாதல்‌), மூ, சருனாநிதி (மர்‌ ரி குமாரி, தூக்கு 
மேடை, ஈச்சக்கோப்பை, ஒரே முத்தம்‌, மணி மகுடம்‌), ௭. வீ. பி, ஆசைத்‌ 
தம்பி (சசர்த கராம்பு), எஸ்‌, எஸ்‌, தென்னரசு (தலைசகரம்‌), விருதை 
ச. இராமசாமி (எங்குமே எதிர்ப்பு), பாரதிதாசன்‌ (எதிர்பாராத முத்தம்‌), 
9. பி. சிற்றரசு (போர்வாள்‌) ஆயோரின்‌ படைப்புச்சள்‌ இங்கு ஆர்வமிக்க 
இளைஞர்களால்‌ தயாரிச்சப்பட்டன. புரானா, இதிகாச நாடகங்கள்‌ 
பேரளவுக்குக்‌ குறைந்து விட்டன. 


மலேசியத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ ஒரு கண்ணோட்டம்‌ 48 


1955இல்‌ ஈடர்த ( வெண்ணிலா ” ராடகம்‌ ஈாத்திகப்‌ பிரச்சாரம்‌, இர்து 
மதச்‌ ணெடல்‌ போன்ற விரும்பத்தகாத அமிசங்களைப்‌ புகுத்துவதாகத்‌ 
தமிழ்‌ நேசன்‌ சண்டித்தது, ஜபார்‌, கலைவாணன்‌ அழி. அருள்தாசன்‌ 
ஆயோர்‌ இதில்‌ ஈபெட்டிருர்தனர்‌, அரசாங்கத்‌ தகவலதிசாரி வி, டி, 
பிச்சைபிள்ளை இதற்குத்‌ தலைமை வகித்தது சரியன்று என்றும்‌ கூறப்பட்டது. 
இச்சாடகத்தின்‌ மூலம்‌ ஊச்சம்‌ பெற்ற அழி, அருள்‌. சாசன்‌ மலாயாக்‌ 
கூட்டாசுத்‌ தமீழர்‌ கலைமன்றம்‌ எனும்‌ அமைப்பின்‌ வழி பல நாடகங்களைப்‌ 
பெரும்‌ பொருட்செலவில்‌ புதுமையான காட்சி அமைப்புகளின்‌ மூலம்‌ 
டத்தினார்‌, “யார்‌ குற்றவாளி? (1960) । மின்னொளி * (1962) : நினைவுச்‌ 
சின்னம்‌! (1968), ( வாடாமலர்‌ ? (1964) : உயிரோவியம்‌ (1965) ஒரே 
குரல்‌? (1966), * கடாரம்‌? (1972), : முல்லைத்தேர்‌ ? (1978) ஆயெவை 
ஆழி. அருள்தாசனின்‌ சாடகங்கள்‌, காட்கெளை அதிக செலவில்‌ அமைத்துத்‌ 
தயாரித்த “ கடாரம்‌ ? நாடகத்தை அவர்‌ சென்னையிலும்‌ இி.மு,க, தலைவர்கள்‌ 
முன்னிலையில்‌ அரங்கேற்றினார்‌. கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து 
ஒரு கட்டுக்கோப்பான குழுவாக நாடகங்களை ஈடத்தி, எல்லா நாடகள்‌ 
களுக்கும்‌ தாமே கதை, வசனம்‌, பாடல்‌ எழுதிப்‌ பயிற்சி கொடுத்துச்‌ லெ 
வற்றுக்கு இசையும்‌ அமைத்து ஒரு பல்கலைச்‌ செல்வராகத்‌ திகழ்ந்தார்‌ அழி. 
மலேசியாவின்‌ எல்லாக்‌ குழுக்களையும்‌ போன்றே அதவும்‌ ஒரு பொழுது 
போக்கு ரீதியில்‌ அமைந்த நாடக மன்றமே, அசேர்கன்‌ நர்டகக்கடி 
1950களின்‌ முற்பகுதியில்‌ ₹9, ஐ. டி. இன்ஸ்பெக்டர்‌ ? - இதய தாபம்‌? 
“மரணம்‌? ட சிரிக்காதே? ஆயெ ஈாடசங்களை நிகழ்த்தியது. வி, ஐ. ஜோசப்‌ 
அதில்‌ நன்கு அறிமுகமானார்‌, 


1956இல்‌ நிகழ்ச்‌ த திரைப்பட ஈடிகர்‌ கே. ஆர்‌. இராமசாமி நாடகக்கழவின்‌ 
சுற்றுப்‌ பயணம்‌ இங்கு ஒரு இருப்பத்தையும்‌ மறுமலர்ச்சியையும்‌ நாடகத்‌- 
அறையில்‌ ஏற்படுத்தியது. திரைப்படச்‌ செல்வாக்கு நாடகத்தைப்‌ பாதித்த 
வேளையில்‌ நாடகம்‌ எவ்வாறு அதற்கு ஈடு கொடுத்துத்‌ தன்‌ தனித்‌ 
தன்மையையும்‌ முன்னேற்றத்தையும்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள முடியும்‌ 
என்பதற்கு இது சான்றாகத்‌ இகழ்ர்தத. இக்குமுவைத்‌ தொடர்ர்து 
1957இல்‌ வர்த டி, கே, எஸ்‌. சகோதரர்கள்‌ குழ இங்குப்‌ பெற்ற வரவேற்புக்கு 
ஈடிணையே இடையாது. ' இவர்களால்‌ உர்தப்பெற்ற பலர்‌ உள்ளூரில்‌ 
சாடகத்துறையை முடுக்கவிட்டனர்‌. குறிப்பாகச்‌ கோலாலம்பூர்‌ ஈஸ்டர்ன்‌ 
பைன்‌ ஆர்ட்ஸ்‌ சொசைட்டி டி. கே. எஸ்‌, குழுவிடமிருர்‌து கவிஞர்‌ எஸ்‌. 
டி, சுந்தரத்தின்‌ “கவியின்‌ கனவு” மற்றும்‌ “எது வாழ்வு' ஆயெ இரு 
சாடகங்களைப்‌ பெற்றுப்‌ பல ஊர்களிலும்‌ நடித்துக்‌ காட்டிப்‌ பாராட்டுப்‌ 
பெற்றனர்‌, 9. கோன்‌, பைரோஜி ஈாராயணன்‌ போன்றோர்‌ இவற்றில்‌ 
முக்கிய வேடம்‌ பூண்டிருர்சனர்‌. 


1957இல்‌ கோலாலம்பூர்‌ கலைப்பண்ணை டாக்டர்‌ மு. வ. வின்‌ “ அல்வி? 
ராடகத்தையும்‌, தமீழ்க்கலைமன்றம்‌ மூ. சருணாகிதியின்‌ மந்திரி குமாரியை 
* சூழ்ச்சியின்‌ முடிவு ? (1952) எனும்‌ பெயரிலும்‌, கோவி, மணிசேகானின்‌ 
இத்தரஞ்சனி? (1956) நாடகத்தையும்‌ சிறப்பாக ஈடத்தினர்‌. வண்ணக்‌ 
துமரி நாடக மன்றம்‌ 1957இல்‌ * வண்ணக்குமரி ? என்ற வரலாற்று ஈாடக 
மொன்றை வழங்னர்‌, தமீழ்‌ எங்கள்‌ உயிர்‌ நதி நாடக மன்றம்‌ ஈப்போவில்‌ 


4—4 


44 ,தமிழாய்வு--12 


மணிமாறன்‌ எழுதிய £ இலட்சியச்‌ சுடர்‌? (1955), ப: தாசன்‌ எழுதிய 
“ஒரே ஆசை”? (1956) இரு நாடகங்களையும்‌ ஈடத்தி நிதி திரட்டினர்‌. 
1959இல்‌ கம்போங்‌ சிமி தமிழ்ப்பள்ளி கிதிக்கு ம. செ. முத்துமாதன்‌, 
வீஜயாள்‌ ஈடித்த எஸ்‌. எஸ்‌. தென்னரசுவின்‌ (தலோகரம்‌' மேடை ஏறியது. 
கலைவாணர்‌ என்‌, எஸ்‌. கே. கலை மன்றம்‌ இதே ஆண்டில்‌ : திருந்திய 
தமிழன்‌ ? எனும்‌ நாடகத்தையும்‌ ஈப்போவில்‌ ஈடி.த்தது. 


1960சனில்‌ மேடை சாடச வளர்ச்சி இன்னும்‌ ஆழமாக அமைந்தது. 
இதுகாறும்‌ இடம்பெற்றுவக்த ஏராளமான பாடல்கள்‌, நாட்டியங்கள்‌ 
ஆயெவை தவிர்ச்சப்பட்டுச்‌ கதையின்‌ சட்டுச்கோப்பிலும்‌ நடிப்பிலும்‌ அதிக 
சவனஞ்‌ செலுத்தப்பட்டது, முபன்‌ புரொடக்ஷன்ஸ்‌ என்ற குழு * இதயச்‌ 
குதளி? (1965) : இசத்தப்பேய்‌* (1966) ஆயெவற்றை நடத்தி ஒரு 
விழிப்புணர்ச்சியை உண்டாக்கியது. மு பக்ருதின்‌ கதை வசனம்‌ எழுதி 
இவற்றை இயக்ஜனொர்‌. மனரோய்‌ ஒன்றை அடிப்படையாக வைத்து ஒரே 
காட்யெமைப்பில்‌ £ இதயக்குறளி? உருவாக, பயங்கரத்தைத்‌ தோற்றுவிக்கும்‌ 
“இரத்தப்பேய்‌ ? சென்னையிலும்‌ ஈடிக்கப்பட்டுப்‌ பின்னர்‌ த்‌ திரைப்படமாகவும்‌ 
உருப்பெற்றது. டி. எல்‌. ராமலிங்கம்‌, சுசீலா, சுபாஷிணி, வொஜிராஜா, 
வெபாச்செயம்‌ ஆயோர்‌ இதில்‌ ஈடித்திறாம்தனர்‌. 


கோலாலம்பூர்‌ வளநம்‌ கலைஞர்கள்‌ என்ற குழுவினர்‌ சப்பாணியர்‌ 
ஆட்சியின்‌ அவலத்தை விவரிக்கும்‌ * 1941” என்ற நாடகத்தை ஒரே சாட்சி 
அமைப்பில்‌ 1964இல்‌ அரங்கேற்றித்‌ தொடர்ச்து பலமுறை ஈடத்தினர்‌.- 
இக்குழுவின்‌ தொடக்ககாலத்‌ தலைவர்‌ எஸ்‌. சாமிவேலு இன்று மலேசிய 
இச்தியர்‌ ' கால்ரன்‌ தலைவராகவும்‌ அரசாங்க அமைச்சராகவும்‌ உயர்ர்‌ 
துள்ளார்‌,  இர்சாடகத்தில்‌ ஈடித்த வி, கோவிந்தராசுவும்‌ அண்மையில்‌ 
நாடாளுமன்‌ ஐ உறுப்பினராக ஓர்‌ இடைத்தேர்‌ தலில்‌ வெற்றிபெற்றார்‌. 


வ, ௨, சி, விளையாட்டுக்‌ தழவும்‌ கலைத்துறையில்‌ பல நிகழ்சிகளை 
ஈடத்தியதுடன்‌ “ மலர்ச்த வாழ்வு” * சூழ்ச்சி? நினைவுச்‌ சன்னம்‌” ஆயெ 
காடசங்களை ஈடத்திச்‌ லெ திறமையான நடிகர்களை அறிமுகப்படுத்தியது. 
டி. பி. இல்சம்‌ சாடசச்குழு 1960இல்‌ ஈப்போ ஐக்கியக்‌ கலைக்கழகம்‌ என்ற 
புதுப்‌ பெயரில்‌ £ தியாகிகள்‌” £௭௮ காகரிகம்‌? எண்ணிப்பார்‌? “யார்‌ 
குற்றம்‌? * அணைந்த விளக்கு? * உன்னையே நீ நம்பு ' (மன்னிப்பே இல்லையா” 
“இதுதான்‌ உலகம்‌” *மலர்ச்த காதல்‌? 6 இருந்தி விட்டேன்‌” * மரணம்‌ 
௮ழைச்றெது ? ஆயெ சாடசங்களை ஈடத்தியது. சீர்திருத்தத்‌ துடன்‌ 
தமிழரின்‌ முன்னேற்றத்திற்கு இடையூறாக விளங்கும்‌ குடிப்பழக்கம்‌, வறுமை, 
தோட்டத்‌ தண்டாடல்‌, ஈாசரிச மோகம்‌ போன்ற விடயங்களையும்‌ இக்சால 
சாடசங்கள்‌ சத்திரித்தன. 


சாட்த்சொண்டு, மொழிப்பற்று, சிக்சனம்‌, கூட்டுறவு ஆயெவற்தின்‌ 
மேன்மையை விளச்கும்‌ கோலகிள்ளான்‌ திநக்தறள்‌ மன்றத்தின்‌ “வழிகாட்டி”. ' 
(1907), சகோதரா பாசத்தைப்‌ புலப்படுத்தும்‌ ஈப்போ சிவாஜி நாட்க 
மன்றத்‌இன்‌ ( உயர்ச்த உள்ளம்‌ * (1966), சொம்பனின்‌ கதை வசனத்தைச்‌ , 
சொண்ட . கோலாலம்பூர்‌ பாரதியார்‌ கலை _ மன்றத்தின்‌ * தனிமரம்‌ 


?மலேஏயத்‌ தமிழ்‌ இலச்யெம்‌ ஒரு சண்ணோட்டம்‌ 45 


ஆகியவையும்‌ சிறப்பாக ஈடிக்கப்பட்டன, சங்சாராயர்‌ தாமே எழுதி ஈடிக்த 
மலாயன்‌ தமிழர்‌ சங்கத்தின்‌ * மாயா”வில்‌ ' (1968) 9. கோன்‌, சா, a. 
அன்பானர்தன்‌, கண்ண, பரஞ்சோதி ஆகியோர்‌ ஈடித்தனர்‌. கங்கா 
பிறகு எதிர்கட்சியின்‌ சார்பில்‌ ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும்‌ தேர்‌ 
தெடுச்சப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மற்றோர்‌ எதிர்க்கட்‌ சட்டமன்ற 
உறுப்பினரான பிலிக்சு ௮ர்தோணி ஈப்பேர்‌ நாடக மன்றம்‌ மூலம்‌ தாமே 
கதை வசனம்‌ எழுதி “வாழப்பிறர்‌ தவர்கள்‌” (1972) ஈாடகத்தையும்‌ தேன்றல்‌ 
நாடக மன்றம்‌ மூலம்‌ ₹ அவள்‌ வாழ்வு ? (1959) நாடகத்தையும்‌ இயக்கி 
நடித்தார்‌. துன்பங்கள்‌ உறங்குவதில்லை? என்ற நாவலை வண்ணச்‌ 
திரைப்படமாக எடுக்கத்‌ தொடங்க அதை முற்றுப்படுத்த முடியாத 
நிலையிலும்‌ இப்போது இவர்‌ உள்ளார்‌. த்‌ 


1970களில்‌ சிறப்பான உத்திகள்‌ மூலம்‌ ஈாடகக்கலையை வளர்ச்ச 
முயல்வதைக்‌ காண்கிறோம்‌. ரவி புரோடக்ஷன்ஸ்‌ ரெ. சண்முகம்‌ கதை 
வசனம்‌ எழுதி அசன்‌ கணி, சந்திரா சண்முகம்‌ ஈடித்த தெய்வமகள்‌ ? 
(1973) சாடகத்தை முதற்‌ படைப்பாக அரங்கேற்றி உற்சாகம்‌ அடைர்‌ 
தீதைத்‌ தொடர்ந்து விஜயன்‌, கல்பனா நடித்த * இருட்டிலேஆவி ' 
(1974), தேவை ஒரு கதாகாயஇ? (1976) ஆயெவற்றை ஈடத்‌இனர்‌. விஜய்‌ 
ஆர்ட்ஸ்‌ எனும்‌ குழு £ இணைந்த கரங்கள்‌? (1973), “ராதைகச்கேற்ற 
கண்ணனோ” (1975) ஆயெவற்றை அரங்கேற்றியது, சிங்கப்பூர்‌ தன 
லட்சுமி இவற்றில்‌ ஈாயயொகத்‌ திறம்பட ஈடித்தார்‌. 


மலாயாப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்பேரவை மாணவர்களைக்கொண்டு 
ஒரு இன்ஸ்பெக்டர்‌ வந்தார்‌ ? (1975) நாடகத்தை ஒரு காட்சியமைப்பில்‌ 
மேடையில்‌ ஈடத்திப்‌ புதுமைச்‌ சச்‌ தனையைப்‌ புகுத்தியது. கோலகிள்ளான்‌ 
விண்வெளிக்‌ கலைமன்றத்தின்‌ £ கண்ணும்‌ இமையும்‌ ? (1978), காவியக்‌ 
கண்கள்‌ ? (1974) இரண்டும்‌ ஈல்ல படைப்புகளே, இவற்றில்‌ ஈடித்த எஸ்‌. 
ராமலிங்கம்‌ செம்பானில்‌ “வாழ்க்கைச்‌ சுழல்‌” (1976) ஈாடக சீதையும்‌ இயக்கி 
ஈடித்ததஅடன்‌ சென்னையில்‌ ( தேவைகள்‌ ? என்ற தமிழ்த்‌ திரைப்படத்தையும்‌ 
தயாரித்துப்‌ படங்களில்‌ ஈடித்தும்‌ வருஇறார்‌. 


பிரேம்‌ கமால்‌ இயக்யெ எம்‌. எ. மலேசியன்‌ ஆர்ட்ஸ்‌ நிறுவனத்தின்‌ 
* ஆலமரம்‌? (1975), அறிவகம்‌ கலைக்தழவின்‌ . * ஐர்‌தடியில்‌ ஒர்‌ உலகம்‌ 7 
(1974), ழசிபா. கலை நிறுவனத்தின்‌ * மனக்கடல்‌ ? (1971), அநள்யோக 
ஆசிரமத்தின்‌ ன ௮சவாழ்வு ? (1967) போன்‌ றவையும்‌ சிறப்பாக அரங்கேற்றம்‌ 
கண்டன, இவற்றில்‌  மனக்கடல்‌ ?: சல்‌இயின்‌ மூலக்கதையான * தூக்குத்‌ 
தண்டனையைத்‌ தழுவி ஒரு நீதிபதியின்‌ போராட்டத்தை விளக்கியது. 
ரெ. சண்முகம்‌ சதை உரையாடல்‌ எழுதி இதனைப்‌ பயிற்றுவித்தார்‌. 


பிரச்சார சாடகங்களும்‌ அவ்வப்போது வருவதுண்டு. தேசிய நலநிதிக்‌ 
கூட்டுறவுச்‌ சங்கக்‌ கலைக்தழவின்‌ (எது வாழ்வு ” (1962), சங்கமணி கலா 


46 தமிழாய்வு—12 


மன்றத்தின்‌ “பாட்டாளி மகன்‌ (1960) போன்றவை இவற்றிலடங்கும்‌. 
அரசாங்கத்‌ தசவல்‌ இலாச்சாவும்‌ பயங்கரவாதத்‌ தொல்லை, சதிராசம்‌, 
ஊடுருவல்‌ யெ சமூக விரோதச்‌ செயல்களைச்‌ இத்திரிக்கும்‌” [பகர்‌ 
வாழ்வு? * இரு சகோதரர்கள்‌ ? * ஊடுருவல்‌? “உத்தமி? * மலர்ர்த வாழ்வு” 
ஆயெ சாடசங்களை 1958 முதல்‌ 1959 வரை ஈாடெங்கும்‌ ஈடத்தினர்‌ ; 
929 காட்கெள்‌ மிகழ்ச்தன, இவற்றைச்‌ சுமார்‌ ஏழு லட்சம்‌ பேர்‌ 
பார்த்தனர்‌, இக்சாடசச்‌ குழுத்‌ தலைவராக ௮. தருமதுரை பணீயாற்தினார்‌. 


1954இல்‌ கு. ௮ழூரிசாமி திருச்செந்தூர்‌ சகோதரிகளைக்‌ கொண்டு 
“வல்லீ பரதம்‌? * முக்கூடற்பள்ளு ? ஆய நாட்டிய இசை நாடகங்களை ச்‌ 
தயாரித்து வழங்னொர்‌. கோபால்‌ ஷெட்டி, வெதாஸ்‌ வத்சலா குழுவினர்‌ 
இத்தகைய நாட்டிய நாடகங்களைப்‌ பரவலாக நடத்தினர்‌. 


இன்றும்‌ நாடகத்துறை பொழுதுபோக்கு ௮மிசமாகவே விளங்குகிறது. 
தொழில்‌ முறையில்‌ ஒரு குழுகூட இயங்குவதில்லை, தோட்டப்புறங்களில்‌ 
முன்பு செல்வாச்குடன்‌ இகழ்ந்த காடகங்கள்‌ திரைப்படத்தின்‌ நுழைவால்‌ 
தம்‌ மதிப்பை இழச்துவிட்டன. காடகங்களுக்கு மாறாகத்‌ திறாவிழாக்‌ 
கொண்டாட்டங்களின்‌ ஒரு பகுதியாகத்‌ தமிழ்ப்‌ படங்கள்‌ சாட்டப்‌ 
.படுன்றன. சமூகச்‌ சீர்திருத்த மனப்பான்மை புராண; இதிகாச 
சாடகங்களை ஒழித்துவிட்டது எனலாம்‌. நாடகங்கள்‌ ஆர்வமிக்க இளைஞரால்‌ 
கடத்தப்பட்டாலும்‌ வசதிகள்‌ கொண்ட மேடைகள்‌ இடைப்பதும்‌ அரிது. 
மலேசிய வானொலியில்‌ ஒலிபரப்பாகும்‌ சமூக, வரலாற்று, இலக்கிய, 
நகைச்சுவை, சமயச்‌ சார்பு கொண்ட நாடகங்கள்‌ பெரிதும்‌ வரவேற்கப்‌ 
படுனெறன, மலே்யேத்‌ தொலைக்காட்சியில்‌ முன்பு தமிழ்‌ நாடகங்கள்‌ 
ஒளியேநின. எஸ்‌, ஆர்‌, எம்‌. பழனியப்பனின்‌ உடன்‌ பிறப்பு? (1967) 
ஒரு தரமான சாடசமாகத்‌ திகழ்ர்தது. 


தமிழகத்திவிருர்‌ த அண்மையில்‌ வருசை புரிர்த மனோகர்‌ தியேட்டர்ஸ்‌, 
உடையப்பா நாடகக்தழ ஆயெவற்றில்‌ மனோகர்‌ குழுவினர்‌ மிகுந்த வர 
வேற்பைப்‌ பெற்றுத்‌ திரும்பினர்‌, 


சாடசங்சள்‌ நிறைய எழுதி ஈடிச்சப்பட்டாலும்‌ அவை நூலுருவம்‌ 
பெறுவது அரிது. மலேசியத்தமிழ்‌ சாடச வரலாற்றில்‌ ஒரு லெவே 
அச்சேறியுள்ளன. ஆர்‌. இராமனாதன்‌ (சார்திமநி அல்லது கலப்பு மணம்‌: 
ஓர்‌ சீர்திருத்த சாடசம்‌) 1934இல்‌ வர்தது, 1950களுக்குப்‌ பிறகே வேறு 
சல தால்கள்‌ தென்படுன்றன. வா, பாண்டியன்‌ (உரிமைப்‌ போர்‌), 
மா. கு. மாணிச்சம்‌ (கடமை வீரன்‌), ஜி. ௪. இளங்கோவன்‌ (இளங்கோவின்‌ 
சரதலி), ம. செ, மணிமாறன்‌ (இலட்சியச்‌ சுடர்‌), பைரோஜி சாராயணன்‌ 
(மாலதி), மூ, பக்றாதின்‌ (இசத்தப்பேய்‌), சா. ஆ. ௮ன்பானச்தன்‌ பு 
ஆயோரே இன்று முன்னோடிகளாகத்‌ இசழ்சன்‌ றனர்‌. 


மலேியத்‌ தமிழ்‌ இலச்யெம்‌ ஒரு கண்ணோட்டம்‌ 47 


9. கோன்‌, அழி. அருள்தாசன்‌, ரெ. சண்முகம்‌, மெ, ௮.றிவானர்தன்‌, 
விஜயசிங்கம்‌, ரவிசங்கர்‌, பிரேம்‌ கமால்‌, எம்‌, ராமலிங்கம்‌, சா. ஆ. 
அன்பானர்தன்‌, பைரோஜி நாராயணன்‌, பிவிக்சு அர்தோணி ஆூய விரல்‌ 
விட்டு எண்ணக்கூடிய லெரே இத்துறையில்‌ சற்று முன்னேற்றம்‌ 
கண்டுள்ளனர்‌. 


சிங்கப்பூரைச்‌ சேர்ச்‌ த இளைஞன்‌ தரல்‌ நாடக மன்றம்‌ (பகலும்‌ இரவும்‌) 
1966), பதத்தறிவு நாடகக்தழ (உடைந்த வளையல்‌ 1966), இந்தியக்‌ கலைஞர்‌ 
சங்கம்‌ (மர்மச்‌ கை 1972) எஸ்‌. எஸ்‌, சர்மா தழவினர்‌ (மர்ம மாளிகை 
1909) ஆகயோரும்‌ மலேயெப்‌ பயணம்‌ மேற்கொண்டு வெற்றியுடன்‌ 
இரும்பியுள்ளனர்‌. 


முடிவுரை 

இர்நாட்டுத்‌ தமிழிலக்கியம்‌ பத்திரிகைகளையே ஈம்பி வாழ வேண்டிய 
சுழ்நிலை இன்றும்‌ நிலவுறெது, இத்தகைய பத்திரிகைப்‌ படைப்புக்குப்‌ 
பணம்‌ இடைப்பது இல்லை. மேலும்‌ தமிழ்நாட்டு இதழ்கள்‌ இன்றும்‌ ஒரளவு 
செல்வாக்குடன்‌ திகழ்‌்ன்றன. எழுத்தாளரின்‌ சிந்தனைப்‌ போக்டிற்கு 
அவை உரமாய்த்‌ இகழ்வதையும்‌ குறிப்பிட வேண்டும்‌. இர்ராட்டுத்‌ 
தமிழிலக்யெம்‌ வளர்ர்‌துவிட்டதா இல்லையா என்ற தருச்கமும்‌ அவ்வப்‌ 
போது ஈடைபெறுநறெது, மூற்றுக்கணக்கான எழுத்தாளர்களின்‌ படைப்‌ 
புக்கள்‌ காலுறாப்‌ பெறும்போதுதான்‌ மலேசியத்‌ தமிழிலக்கெத்தின்‌ 
வளர்ச்சியைத்‌ தெளிவாகச்‌ கணிக்க முடியும்‌. 


48 ஆ. ள்‌ தமிழாய்வு 12 
குறிப்புகள்‌ 


மா. இராமையா. மலேசியத்‌ தமிழ்‌ - இலக்கிய வரலாறு, சேலம்‌; புரட்சிப்‌ 
பண்ணை, 1978. 


2. வீ, குப்புசாமி, “£ மலேயெத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ ””, தில்லித்‌ தமிழ்ச்சங்கம்‌ 
வெள்ளி விழா மலர்‌ 1971, புதுடில்லி 19771, பக்கம்‌ 151-157. 

இரா. தண்டாயுதம்‌, '£ மலேசியத்‌ தமிழ்க்கவிதை 7”, அல்ஜாக்கிர்‌, 'இனையாங்‌ 
குடி டாக்டர்‌ ஜாச்சர்‌ உசேன்‌ கல்லூரி மலர்‌ 1974. பக்கம்‌ 8-18. - 


இரா, தண்டாயுதம்‌. “ பாலசுந்தரம்‌ அல்லது சன்மார்க்கம்‌ ஜெயம்‌: ஓர்‌ 
ஆய்வு ” தமீம்‌ ஒளி, தொகுதி 10, 1972/73, மலாயாப்‌ பல்லைக்கழகத்‌ 
தமிழ்ப்‌ பேரவை, பச்சம்‌ 1-8. - ன்‌ 


இசா. தண்டாயுதம்‌. “£மலேயெத்‌ தமிழ்‌ மறுமலர்ச்சி இலக்யெம்‌”! தமிழ்‌ 
நேசன்‌, 7 & 14 மே 1910. 


ச. பாலபாஸ்கரன்‌. (“கதை வகுப்பு : ஓர்‌ ஆராய்ச்சி 2, வானம்பர்டி, 2 ஜுன்‌ 


26 ஜுலை 1919. 


அ. மூருசையன்‌, “மலாயாவில்‌. தமிழ்ச்‌ சிறுகதை?” : 1962 மலாயா 
எழத்தாளர்‌ மாநாட்டு ௮றிக்கை, சம்சப்பூர்‌; தேசிய மொழிப்பண்பாட்டுக்‌ 
சழசம்‌, 1962, பக்கம்‌ 19-87. 


ச. லோகராயி. ॥ மலேயெ முதல்‌ தமிழ்‌ நாவல்கள்‌ ?? தமீழ்‌ ஒளி, தொகுதி 
9, 1971/71, மலாயாப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ பேரவை, பக்கம்‌ 11-24. 


ச, ஈ, வீரப்பன்‌. (£ மலேரெயெச்‌ சிறுகதை ””, தில்லித்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ வேள்ளி 
விழா மலர்‌ 1971, புதுடில்லி 1971, பச்சம்‌ 158-164. 


R. DHANDAYUDHAM. “‘ The Development of Tamil Short Story 
in Malaysia”, Tamil Oil, Vol. 10, 1972/73, University of 
Malaya’s Tamil Language Society, pp. 45-52. 


Vv. N. RAMACHANDRAN. “Some Aspects of a Malaysian Tamil 
Novel’, Tamil Oil, Vol. 7, 1968 /69, University of Malaya’s 
Tamil Language Society, pp. 72-79. 


த. 

தமிழில்‌ அகராதிக்கலையின்‌ 
வளர்ச்சி வரலாறு 

மூ. சண்முகம்‌ பிள்ளை 


மதரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ 


பொருளடக்கம்‌ 


அகராதிக்‌ கூறுகளைக்‌ கொண்டது தொல்காப்பியம்‌--பொருள்‌ 
விளக்கும்‌ கருவியே சொல்‌--வழக்குச்சொற்கள்‌ -வடசொ ற்கள்‌-- 
சொன்மை தெரிதலும்‌ பொருண்மை தெரிதலும்‌-—சொற்பொருள்‌ 
விளக்கும்‌ மரபு-உலக வழக்கு செய்யுள்‌ வழக்கு நோக்குதல்‌ 
காலப்போக்கில்‌ நேரும்‌ வளர்ச்சி-தொல்காப்பியத்தில்‌ அகரவ்ரிசை-- 
இலக்கிய வழக்கில்‌ அகரவரிசை--சொற்பொருள்‌ விளக்கும்‌ நூலுக்கு 
வழிகாட்டி தொல்காப்பிய உரியியல்‌--நிகண்டுப்‌ பொருளமைப்பிற்கு 
வழிகாட்டிய நூலும்‌ தொல்காட்பியமே--ஒருசொல்‌ பல்பொருள்‌ 
தொகைப்பெயர்‌ அமைப்பும்‌ தொல்காப்பிய மும்‌--நிகண்டின்‌ தோற்றத்‌ 
திற்கு வழிகாட்டிய இலக்கியங்கள்‌--வடமொழி நிகண்டுகள்‌--திவாகர 
நிகண்டின்‌ தோற்றமும்‌ அமைப்பும்‌--நிகண்டுப்‌ பாவகைகள்‌-- நிகண்டு 
வளர்ச்சி--ஒருசொல்‌ பல்பொருள்‌ பகுதியின்‌ வளர்ச்சி-உரை நூல்‌. 
களின்‌ ஆதாரம்‌--உரைநடையில்‌ அகராதியின்‌ தோற்றம்‌--சதுரகு 
ராதியே முதல்‌! அகராதி--சொற்பொருள்களையும்‌ அகராதியாகத்‌ தரும்‌ 
முறை--வினைச்சொற்களை இனம்‌ பிரித்தல்‌--அகர வரிசை அமைப்பு-- 
சதுரகராதி அச்சிடப்பெற்ற வரலாறு--அமெரிக்க மிஷன்‌ அதிகாரி 
களும்‌ அகராதியும்‌--மானிப்பாய்‌ அகராதியின்‌ அமைப்பு--றா. கதிரை 
வேற்பிள்ளையின்‌ அகராதி--நா. கதிரைவேற்பிள்ளை அகராதி 
விரிவுபெறுதல்‌-இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழகராதி--ஜ.5பிலி தமிழ்‌ 
அகராதி பெப்ரீஷியஸ்‌அகரா தி தரங்கம்பாடி அகராதி தமிழ்‌ லத்தீன்‌ 
அகராதி முதலிய இருமொழி அகராதிகள்‌ ராட்லர்‌ அகராதி 
உவின்சுலோ அகராதி--கதிரைவேற்பிள்ளையின்‌ தமிழ்ச்‌ சொல்லக 
ராதி--தமிழ்ச்‌ சொல்லகராதியின்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌ - சிறப்புப்பெயர்‌ 
அகராதியும்‌ பிறவும்‌--1, சிறப்புப்பெயர்‌ அகராதி 2, அபிதான 
சிந்தாமணி 9, இலக்கியச்‌ சொல்லகராதி--அகராதி பற்றிய புதுக்‌ 
கொள்கைகள்‌- முற்பட்ட அகராதிகளில்‌ உள்ள குறைபாடுகள்‌ 
தமிழ்‌ லெக்சிகன்‌--அகராதிப்‌ பணி மேலும்‌ வளர வேண்டும்‌ தமிழ்‌ 
லெக்சிகனுக்குப்‌ : பின்னர்‌ உள்ள வளர்ச்சி நிலை--அகராதிக்‌ குழு 
நிரந்தரமாசு அமைதல்‌ வேண்டும்‌, 


50 சமிழாய்வு--12 
அகராதிக்‌ கூறுகளைக்‌ கொண்ட து தொல்காப்பியம்‌ 


சொற்பொருள்‌ விளக்கத்திற்குத்‌ துணை செய்வன இலக்கண நூல்‌ 
களும்‌ அகராதீகளுமாகும்‌. தமிழில்‌ தோன்றிய பழந்தமிழ்‌ இலக்கண 
நூலாகிய தொல்காப்பியம்‌ மொழியிலக்கணமாகவும்‌ சொற்பொருள்‌ 
விளக்கும்‌ அகராதிக்‌ கூறுகளைக்‌ கொண்டதாயும்‌ அமைந்துள்ள து. 
ஆகவே இந்நூலை அகராதிக்கலைக்கு முதல்‌ மூல நூல்‌--வழிகாட்டி 
நூல்‌ என்று கொள்ளலாம்‌. 


தொல்காப்பியத்தின்‌ எழுத்து, சொல்‌ அதிகாரப்‌ பகுதிகள்‌ மொழி 
யிலக்கணம்‌ வகுத்துரைப்பவை,. பொருளதிகாரமோ இலக்கியப்‌ பொருள்‌ 
மரபுகளைப்‌ போற்றியுரைப்பது. பொருளுக்கு அங்கமாக உவமை, 
மெய்ப்பாடு என்பவற்றையும்‌ செய்யுளிலக்கண த்தையும்‌ இவ்வதிகாரம்‌ 
உள்ளடக்கியுள்ளது. இதில்‌ வரும்‌ மரபியல்‌ பொருள்மரபு, நூல்மரபு 
முதலியவற்றைத்‌ தெரிவிக்கிற து. 


இந்நூல்‌ முழுமையிலும்‌ சொற்பொருள்‌ விளக்கக்‌ கூறுகள்‌ 
பொதிந்துள்ளன. அகராதிகள்‌ சொற்பொருள்‌ விளக்கம்‌ செய்வது 
போல இலக்கணக்‌ குறியீடுகளுக்குப்‌ பொருள்‌ விளக்கம்‌ தருகிறது, 
அங்கங்கே சிற்சில பெயர்ச்சொல்‌ வினைச்சொல்‌ மரபுகளை விளக்கிய 
தோடு இவர்‌ அமைந்துள்ள உரியியல்‌ முழுமையும்‌ வெளிப்படப்‌ 
பொருள்‌ உணர இயலாத 120 உரிச்சொற்களின்‌ பொருளை விளக்குவ 
தாகும்‌. சொற்பொருள்‌ விளக்கமாக இவர்தரும்‌ பகுதிகள்‌ இக்கால 
அகராதி போன்றனவே. ஆதலால்‌, தொல்காப்பியம்‌ அகராதிக்கலை 
வளர்வதற்கு முதல்‌ வழிகாட்டியாய்‌ இலங்குகிறது என்பது தெளிவு, 


பொருள்‌ விளக்கும்‌ கருவியே சொல்‌ 


சொற்களின்‌ பொது இயல்பினை விளக்குமிடத்து, 
“எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ குறித்தனவே ” 
(தொல்‌. சொல்‌, 155) 


எனப்‌ பொருள்களை விளக்கும்‌ கருவியே சொல்‌ என்பதனைப்‌ பெற 
வைத்துள்ளார்‌, எல்லாச்‌ சொற்களுமே பெயர்‌-வினை என்னும்‌ இரு 
பெரும்‌ பகுப்பினுள்‌ அடங்கும்‌. இடைச்சொல்‌, உரிச்சொல்‌ என்ப 
வற்றைத்‌ தனித்தனி சொற்போலக்கொண்டு கூறினும்‌ அவை பெயர்‌ 
வினைகளைச்‌ சார்ந்து நின்று அவற்றிற்கு விளக்கம்‌ தருவனவே, இவை 
தனியாக நின்று பொருள்‌ உணர்த்தும்‌ ஆற்றலுடை.யன அல்ல. 


தமிழில்‌ அகரா திக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு ௦1 


* சொல்லெனப்‌ படுவ பெயரே வினையென்று 
ஆயிரண்டு என்ப அறிந்திசி னோரே? 


' இடைச்சொற்‌ கிளவியும்‌ உரிச்சொற்‌ கிளவியும்‌ 
அவற்று வழி மருங்கில்‌ தோன்றும்‌ என்ப? 

(தொல்‌, சொல்‌, 158, 159) 
எனவரும்‌ நூற்பாக்களால்‌ சொற்கள்‌ பெயர்‌-வினை என இருபெருங்‌ 
கூறாய்‌ அமைந்து விளக்குதல்‌ வெளிப்படுத்தப்பட்டுள்ளன, 
வழக்குச்‌ சொற்கள்‌ 

பெயர்‌ வினைச்‌ சொற்களுள்ளும்‌ உலக வழக்குச்‌ சொல்லால்‌ 


எளிதில்‌ பொருள்‌ விளக்கமாகும்‌ சொற்கள்‌ இயற்சொல்‌ எனப்படும்‌. 
இவையெல்லாம்‌ ஒருசொல்‌ ஒருபொருள்‌ சுட்டுவனவாம்‌. 


மற்றொரு வகை, பொருளுணர்‌ தற்கு அரியவாய்க்‌ கற்று 
வல்லோர்க்கு மட்டும்‌ விளங்குவனவாய்‌ வருவது. இது திரிசொல்‌ 
எனப்படும்‌, இவ்வகைச்சொற்கள்‌ இயற்சொல்‌ வடிவில்‌ மாறுபட்டு 
உறுப்புக்கூறு மாறியும்‌ முழுவதும்‌ மாற்றம்‌ பெற்றும்‌ அமைவதுண்டு, 


* திரிசொல்லது திரிவாவது உறுப்புத்‌ திரிதலும்‌ 
முழுவதும்‌ திரிதலும்‌ என இருவகைத்து. கிள்ளை, 
மஞ்ஞை என்பன உறுப்புத்‌ திரிந்தன. விலங்கல்‌, 
விண்டு என்பன முழுவதும்‌ திரிந்தன, 
முழுவதும்‌ திரிந்தவற்றைக்‌ கட்டிய 
வழக்கு என்பாருமுளர்‌, அவை கட்டிய சொல்லாமாயிற்‌ 
செய்யுள்‌ வழக்கமாறில்லை; அதனான்‌ அவையும்‌ 
திரிவெனல்‌ வேண்டும்‌ என்பது ?, 
(தொல்‌. சொல்‌. 399, சேனாவரையருரை ) 


அதோடு இத்தகு திரிசொற்கள்‌ ஒருபொருளைக்‌ குறித்து வழங்கும்‌ 
பல சொற்களையுடையனவாயும்‌ பலபொருள்‌ தரும்‌ ஒரு சொல்லாகவும்‌ 
இருக்கும்‌, இவற்றை இலக்கியச்‌ சொ ற்கள்‌ என்று குறிப்பிடலாம்‌. 


இவ்விருவகைச்‌ சொற்களும்‌ ஆன்றோர்‌ செய்யுட்களில்‌ இடம்‌ 

பெறும்‌, இவையேயன்றி வடமொழி வழியாக வந்து வழங்கும்‌ வட 

சொற்களும்‌, செந்தமிழ்‌ வழங்காப்‌ பகுதிகளிலிருந்து வந்து சேரும்‌ 

திசைச்சொற்களும்‌ செய்யுட்களில்‌ இடம்‌ பெறுவது உண்டு தொல்‌ 

காப்பியர்‌ காலத்திலேயே பிறமொழிக்‌ கலப்புத்‌ தமிழில்‌ வந்துள்ளது 
என்பதனை, 
51 


52 தமிழாய்வு-—12 


* இயற்சொல்‌ திரிசொல்‌ திசைச்சொல்‌ வடசொல்லென்று 
அனைத்தே செய்யுள்‌ ஈட்டச்‌ சொல்லே” 
(தொல்‌. சொல்‌, 397) 


என்னும்‌ நூற்பாவின்வழி வரையறுத்துக்‌ கூறுகிறார்‌. 


வடசொற்கள்‌ 


வடசொற்கள்‌ இருமொழிக்கும்‌ பொதுவான எழுத்துக்‌& 
ளுடையனவாய்‌ வருதலேயன்‌ றி, வடமொழிக்கே உரியவான சிறப்பு 
எழுத்துக்கள்‌ தமிழோசைக்குத்‌ தக மாறுபட்டு வழங்கியமையையும்‌ 
அவர்‌ சுட்டியுள்ளார்‌. இம்மாறுபட்ட வழக்குப்‌ பயிற்சியை முறைப்‌ 
படுத்தித்‌ தொல்காப்‌.அியருக்குப்‌ பல நூற்றாண்டுகளுக்குப்‌ பின்வந்த 
பவணந்தி முனிவர்‌ வடமொழியாக்கத்தை வரையறுத்துணர்த்துகிறார்‌ : 
இங்ஙனமாகத்‌ தமிழோடு திசை-வடசொற்கள்‌ காலந்தோறும்‌ வந்து 
சேர்ந்து பின்னாளில்‌ பெருக்கமடைந்தன. இங்ஙனமாகவே மூலச்‌ 
சொற்கள்‌ பெயர்‌, வினை என்னும்‌ பாகுபாட்டுடன்‌ திசை வடசொற்‌ 
களாயும்‌ அமைந்து வருதல்‌ கணிக்கத்தகும்‌. 


சொன்மை தெரிதலும்‌ பொருண்மை தெரிதலும்‌ 


சொற்கள்‌ ஒவ்வொன்றும்‌ இன்னவகையைச்‌ சார்ந்த சொல்‌ என்று 
இனம்‌ பிரித்து உணர உதவுவதோடு அது எப்பொருளை உணர்த்து 
கிறது என்பதனையும்‌ வெளிப்படுத்துகிறது. சொற்களுள்‌ சிலவற்றின்‌ 
பொருள்‌ வெளிப்படையாக நன்கு புலப்படும்‌. சில சொற்கள்‌ அவை 
பயின்றுவரும்‌ குறிப்பால்‌ பொருள்‌ உணரத்தக்கதாக இருக்கும்‌, 
சொல்லின்‌ இத்தகைய இயல்புகளை, 


பொருண்மை தெரிதலும்‌ சொன்மை தெரிதலும்‌ 
சொல்லி னாகு மென்மனார்‌ புலவர்‌ ? 
*தெரிபு வேறு நிலையிலும்‌ குறிப்பிற்‌ றோன்றலும்‌ 
இருபாற்‌ றென்ப பொருண்மை நிலையே? 
(தொல்‌. சொல்‌. 156-157) 
எனவரும்‌ தொல்காப்பிய நூற்பாக்கள்‌ தெளிவுபடுத்‌ துகின்‌ றன. 


இந்நூற்பாக்களுக்குத்‌ தரும்‌ விளக்கம்‌ பொருண்மை தெரிதல்‌, 


தமிழில்‌ அகரா திச்கலையின்‌ வளர்ச்‌ வரலாறு 53 


சொன்மைதெரிதல்‌, என்னும்‌ கருத்தை ஈன்கு விளக்குவதாயுள்ள து. 
அவர்தம்‌ விளக்கவுரை வருமாறு : 


“ சொல்லினாற்‌ குறிக்கப்பட்ட பொருளின்‌ தன்மை 
ஆராய்தலும்‌ சொல்லின்‌ தன்மை ஆராய்தலும்‌ 
சொல்தன்னாலேயாகும்‌, நிலம்‌ என்பது பொருளின்‌ 
தன்மை ஆராய்வார்க்கு மண்ணினா னியன்றதோர்‌ 
பூதம்‌ என்றாயிற்று, சொல்லின்‌ தன்மை ஆராய்‌- 
வார்க்குப்‌ பெயர்ச்சொல்லாயிற்று, அதனால்‌ இரு 
பகுதிய சொல்‌ நிலைமை என்றவாறு. 

“பொருண்மை நிலையாவது இச்சொற்குப்‌ பொருள்‌ 
இதுவென உணரப்‌ பலபொருளினும்‌ தெரிந்து வேறாகி 
நிற்றலும்‌, சொல்லப்படு பொருளன்‌ றிச்‌ சொல்லுவான்‌ 
குறிப்பினாற்‌ பிறிது பொருள்பட நிற்றலும்‌ என இரு 
பகுதியை உடைத்து என்று சொல்லுவர்‌. 

“ வெளிப்படுநிலை குறிப்புநிலை எனச்‌ சொற்பொருள்‌ 
உணர்த்துமாறு இருவகை என்றமையால்‌, இதுவும்‌ 
சொல்லாராய்ச்சியாம்‌. அஃது எற்றாற்‌ பெறுதும்‌ 
எனின்‌ யாதானுமொரு சொல்லையும்‌ பெயர்ச்சொல்‌, 
வினைச்சொல்‌, இடைச்சொல்‌, உரிச்சொல்‌ எனக்‌ 
குறிப்பிடுங்கால்‌ அதன்‌ பொருண்மை உணர வேண்டுதலின்‌ 
பொருண்மை நிலையும்‌ சொல்லிலக்கணம்‌ என்பது 
உய்த்துணர வைத்தார்‌ ”. 


இவற்றால்‌ சொல்லிலக்கணம்‌ என்பது சொற்பொருள்‌ இலக்கணமும்‌ 
உடனுணர்த்துவதாம்‌ என்பது தெரியவரும்‌. 


சொற்பொருள்‌ விளக்கும்‌ மரபு 
சொற்களுக்குப்‌ பொருள்‌ விளக்கம்‌ செய்யும்‌ மரபினையும்‌ தொல்‌ 
காப்பியர்‌ உரியியலில்‌ விளக்கியுள்ளார்‌. ஒரு சொல்லுக்கு விளக்கமாக 
மற்றொரு சொல்லால்‌ உணர்த்துதல்‌ வேண்டும்‌. பொருளுணர்த்து 
தற்குத்‌ தரப்பட்ட சொல்லுக்கும்‌ பொருள்‌ யாது என்று ஒருவன்‌ 
கேட்பானானால்‌, அவ்வினா எல்லையின்‌ ஜிப்‌ பரந்து செல்லும்‌. பொருள்‌ 
விளக்கம்‌ தருவார்‌ கேட்போர்‌ தகுதி அறிந்து அவர்க்குப்‌ புரியும்‌ 
சொற்களால்‌ பொருளை விளக்குதல்‌ வேண்டும்‌. ஒரு சொல்லை விளக்க 
வெளிப்படையான தொடர்களை உரைத்தும்‌ இயைபுடைய பொருளைக்‌ 
காட்டியும்‌ ஒருவன்‌ விளக்கம்‌ பெறவில்லை என்றால்‌ அவனைத்‌ தெளி 
விக்க இயலாது என்கிறார்‌ தொல்காப்பியர்‌. 
*பொருட்குப்‌ பொருள்தெரின்‌ அது வரம்பு இன்றே? 
*பொருட்குத்‌ திரிபில்லை உணர்த்த வல்லின்‌ ? 
“உணர்ச்சி வாயில்‌ உணர்வோர்‌ வலித்தே” 
(தொல்‌. சொல்‌. 391-998) 


54 ்‌ தமிழாய்வு_12 


எனவரும்‌ : . நூற்பாக்களினால்‌ சொற்பொருள்‌ விளக்கம்‌ எவ்வாறு 
அமைதல்‌ வேண்டும்‌ என்பது தெளிவுபடுத்தப்படுகின்‌ றது. 


உலக வழக்கு--செய்யுள்‌ வழக்கு நோக்குதல்‌ 


ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌ உலக வழக்கு-செய்யுள்‌ வழக்கு 
என்னும்‌ இரண்டினையும்‌ நன்கு ஆராய்ந்து, அவற்றின்‌ அடிப்படையில்‌ 
தம்‌ பேரிலக்கண நூலை இயற்றியுள்ளார்‌. 


* தமிழ்கூறு நல்லுலகத்து 

வழக்கும்‌ செய்யுளும்‌ ஆயிரு முதலின்‌ 

எழுத்தும்‌ சொல்லும்‌ பொருளும்‌ நாடிச்‌ 

செந்தமிழ்‌ இயற்கை சிவணிய நிலத்தொடு 

முந்து நூல்கண்டு முறைப்பட எண்ணிப்‌ 

புலந்தொகுத்தோன்‌ ? 
எனப்‌ பனம்பாரனார்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ அவர்நூல்‌ யாத்த பாங்கினை 
எடுத்துரைக்கின்றது. நூலுள்‌ பல இடங்களில்‌ இது வழக்காறு, 
இது செய்யுளாறு என இனம்‌ பிரித்தும்‌ காட்டிச்செல்லுகிறார்‌. 

“கிளந்த வல்ல செய்யுளுள்‌ திரிஈவும்‌ 

வழங்கியல்‌ மருங்கில்‌ மருவொடு திரிநவும்‌ ? 

(தொல்‌. எழுத்து, 489) 


எனவும்‌, 

“செய்யுள்‌ மருங்கினும்‌ வழங்கியல்‌ மருங்கினும்‌ 

மெய்பெறக்‌ கிளந்த கிளவி எல்லாம்‌? (சொல்‌, சொல்‌. 463) 
எனவும்‌, 

* வழக்கா றல்ல செய்யுளாறே ? (தொல்‌. சொல்‌. 18) 


எனவும்‌ இருவகை வழக்கினையும்‌ இணைத்துப்‌ பேசும்‌ இடங்களும்‌ 
அவர்தம்‌ நூலகத்து உண்டு. மேலும்‌, £ஒட்டுதற்கொழுகிய வழக்கு ? 
(தொல்‌. எழுத்து, 12), * உழக்கென்‌ கிளவி வழக்கத்தான ? (தொல்‌. 
எழுத்து. 457), “செய்யுள்‌ கண்ணிய தொடர்மொழி? (தொல்‌, எழுத்து 
219), * தொன்றியல்‌ மருங்கின்‌ செய்யுளுள்‌ உரித்தே? (தொல்‌. எழுத்து. 
916), * செய்யுட்‌ டொடர்வயின்‌ மெய்பெற நிலையும்‌? (தொல்‌. எழுத்து 
481) எனத்‌ தனித்தனி இருவகை வழக்கையும்‌ எடுத்துரைக்கும்‌ 
"இடங்களும்‌ பலவாகும்‌. 


“செய்யுள்‌ மொழி? (தொல்‌. பொருள்‌. செய்யு. 234) என்பதனையும்‌, 
எல்லாருக்கும்‌ தெரிந்த மொழியாகிய ' சேரிமொழி? (தொல்‌. பொருள்‌. 
செய்யு. 299) என்பதனையும்‌ நூல்‌ வழக்கில்‌ கண்டு கூறுகிறார்‌. 

* வழங்கியல்‌ மருங்கில்‌ மருவொடு திரிறவும்‌ ? 
(தொல்‌. எழுத்து. 483) 


தமிழில்‌ அகரா திச்சலையின்‌ வளர்ச்சி வரலாறு த்‌ 


“ மருவின்‌ தொகுதி மயங்கியல்‌ மொழியும்‌ 
உரியவை யுளவே புணர்நிலைச்சுட்டே ? (தொல்‌, எழுத்து. 111) 


அன்னவை எல்லாம்‌ மருவின்‌ பாத்திய 
புணரியல்‌ நிலையிடை உணரத்‌ தோன்றா ? 
(தொல்‌. எழுத்து, 482) 


என்று இவ்வாறு வழக்கில்‌ உருமாறி வழங்கும்‌ மரூஉ மொழிகளையும்‌ 
தொல்காப்பியர்‌ தழுவிக்‌ கொண்டுள்ளார்‌. ஆகவே, இருவகை வழக்குச்‌ 
சொற்களும்‌ எடுத்துக்கொள்ளத்தக்கன என்பது விளங்கும்‌. 


காலப்போக்கில்‌ நேரும்‌ வளர்ச்சி 

மேலும்‌, மொழியில்‌ சொல்லும்‌ பொருளும்‌ காலந்தோறும்‌ 
வளர்ந்து கொண்டு செல்வது இயல்பாகும்‌ என்னும்‌ உண்மையையும்‌ 
எடுத்துக்கூறிக்‌ கால கதியில்‌ தோன்றும்‌ புதுச்‌ சொற்களும்‌ நீக்கப்‌ 
படாமல்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌ என்றும்‌ தொல்காப்பியர்‌ 
அறிவுறுத்தியுள்ளார்‌. 


“கடிசொல்‌ இல்லைக்‌ காலத்துப்‌ படினே ' (தொல்‌. சொல்‌. 452) 
என வரும்‌ நூற்பா மொழிவளர்ச்சியின்‌ நிலையறிந்து உரைக்கப்‌ பெற்ற 
தாகும்‌. இக்கருத்துப்‌ பற்றியே அவர்‌ நூலுள்‌ பல இடங்களில்‌ புற 
நடைச்‌ சூத்திரங்களை அமைத்து மேலும்‌ மாறிவரும்‌ புது வழக்கு 
களையும்‌ தழுவுவதற்கு வழிகாட்டியுள்ளார்‌. ஆதலால்‌, ஆசிரியர்‌ 
தொல்காப்பியர்‌ தமக்குமுன்‌ மொழி வளர்ந்து வந்துள்ள தன்மையை 
நன்கு நோக்கித்‌ தம்‌ கால உலக வழக்குச்‌ செய்யுள்‌ வழக்குகளையும்‌ 
நோக்கி அவற்றின்‌ இயல்புகளை விளக்கியதோடு காலஞ்‌ செல்லச்‌ 
செல்ல அவை மாறுபடுதல்‌ இயல்பாகும்‌ என்னும்‌ உண்மையையும்‌ 
சுட்டியுள்ளார்‌. ஆகவே, 'அகராதியமைப்பில்‌ சொற்பொருள்‌ வரையறை 
அவ்வக்கால வழக்கிற்கு இயைய அமைதல்‌ வேண்டும்‌ என்பதும்‌ 
பெறப்படுகிறது. 

மொழியின்‌ வளர்ச்சியில்‌ புதுப்புதுச்‌ சொற்களும்‌ பொருள்களும்‌ 
தோன்றுவதோடு பழைய வழக்காய்‌ வந்த சிற்சில சொற்பொருள்கள்‌ 
இறந்துபடுதலும்‌ இயல்பாகும்‌. இவ்வியல்பினை, 


£ பழையன கழிதலும்‌ புதியன புகுதலும்‌ 
வழுவல கால வகையி னானே : (நன்‌, 462) 


என்று பவணந்தி முனிவர்‌ விளக்கமுறத்‌ தெளிவுபடுத்தியுள்ளார்‌. 


தொல்காப்பியத்தில்‌ அகர வரிசை 

அ? என்பது சாரியை சேர்த்து * அகரம்‌? என வழங்கப்படும்‌. 
அகரம்‌ தமிழ்‌ எழுத்துக்களுள்‌ முதல்‌ எழுத்து. இந்த எழுத்து முதலாக 
எழுத்து வரிசை முறை அமைப்பைக்‌ குறிக்க அகராதி? என்பர்‌. 


56 தமிழாய்வு-12 
தமிழ்‌ எழுத்துக்களின்‌ வரிசையைத்‌ தொல்காப்பியர்‌ தொடக்க 
நூற்பாவிலேயே, 


“எழுத்தெனப்‌ படுவ 

அகர முதல்‌ 

னகர விறுவாய்‌ முப்பஃதென்ப 

சார்ந்துவரல்‌ மரபின்‌ மூன்‌ றலங்‌ கடையே” (தொல்‌. எழுத்‌. 1) 


எனத்‌ தொகையிட்டு வரையறை செய்கின்றார்‌. பின்னர்‌, இம்‌ 
முப்பதனையும்‌ வகைப்படுத்துவாராய்‌, 


*ஒளகார இறுவாய்ப்‌ 

பன்னீ ரெழுத்தும்‌ உயிர்‌ என மொழிப £ 
*னகார இறுவாய்ப்‌ 

பதினெண்‌ ணெழுத்தும்‌ மெய்‌்என மொழிப? 


(தொல்‌. எழுத்‌. 8, 9) 


என விளக்கம்‌ தருமிடத்தும்‌ அவற்றின்‌ வரிசை முறையைக்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌. இவற்றுள்‌ மெய்‌ ஒரு சொல்லுக்கு முதலில்‌ வருதல்‌ இல்லை. 
உயிருடன்‌ சேர்ந்து முதலிலே வரும்‌. அப்படி வருமிடத்தும்‌ எல்லா 
உயிர்மெய்யும்‌ மொழி முதலில்‌ வருதல்‌ இல்லை. அது போலவே மெய்‌ 
சொல்லுக்கு இறுதியில்‌ வருமாயினும்‌ எல்லா மெய்யும்‌ ஈறாய்‌ நிற்ப 
தில்லை. இம்மொழிமுதல்‌ மொழியிறுதி எழுத்துக்களையும்‌ மொழிமரபில்‌ 
வரையறுத்துள்ளார்‌. இவற்றை, 


“மூன்று தலையிட்ட முப்பதிற்‌ றெழுத்தின்‌ 

இரண்டு தலையிட்ட முதலா கிருபஃதும்‌ 

அறுநான்‌ கீறொடு நெறிநின்‌ றியலும்‌ 

எல்லா மொழிக்கும்‌ இறுதியும்‌ முதலும்‌ 

மெய்யே உயிரென்‌ றாயீ ரியல” (தொல்‌, எழுத்‌. 101) 


என்னும்‌ நூற்பாவில்‌ புணரியலின்‌ தொடக்கத்திலே எண்‌ வரையறை 
யிட்டுக்‌ கூறுகின்றார்‌. மொழிமுதலில்‌ வரும்‌ எழுத்தமைதி, மொழி 
யீற்றில்‌ வரும்‌ எழுத்தமைதி ஆகியவை சொற்களின்‌ இயல்புகளை 
எடுத்துக்காட்டும்‌. 


உயிர்‌ மயங்கியலில்‌ அகர முதல்‌ ஒளகாரம்‌ ஈறாக வரும்‌ சாற்‌ 
களோடு பிற சொற்கள்‌ வந்து சேரும்‌ புணரியல்‌ நிலையை விளக்கு 
மிடத்து அகர வரிசை முறையில்‌ அமைக்கப்பட்டிருத்தல்‌ காணலாம்‌. 
புள்ளி மயங்கியலில்‌ ஈற்றெழுத்து வரிசை முறையும்‌ அவ்வாறே 
உள்ளது ஆதலால்‌, சொற்களை அகர வரிசையாக உரைப்பது 
மரபாயிருக்தது என்பது விளங்கும்‌. 


தமிழில்‌ அகராதிக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 5T 
இலக்கிய வழக்கில்‌ அகர வரிசை 
இலக்கிய மரபிலும்‌ அகர வரிசை போற்றப்‌ பெற்று வந்துள்ள து, 


“அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 
பகவன்‌ முதற்றே உலகு? 


என வரும்‌ வள்ளுவரின்‌ முதற்குறள்‌, எழுத்துக்கள்‌ அகரம்‌ முதலாய்‌ 
அமைந்து விரிதலைச்‌ சுட்டியுள்ள து, 


திருநாவுக்கரசர்‌ அருளிய தேவாரத்‌ திருமுறைகளில்‌ ஐந்தாம்‌ திரு 
முறையாகிய திருக்குறுந்தொகையில்‌ ஒரு பகுதி அகர வரிசையில்‌ 
அமைந்த பாடல்களைக்‌ கொண்டு விளங்குகிறது. சித்தத்தொகைத்‌ 
திருக்குறுந்தொகை என்னும்‌ இப்பகுதி (திருமுறை 5, பதிகம்‌ 211)யில்‌ 
வரும்‌ 80 பாடல்களும்‌ அகரம்‌ முதல்‌ னகரம்‌ வரை எழுத்து வரிசை 
முறையாக அமைந்துள்ளது, மொழி முதலில்‌ வாரா எழுத்துக்களும்‌ 
எதுகையாய்‌ அமைய முதலில்‌ உயிர்‌ சேர்த்துச்‌ சொல்முறை கொள்ளப்‌ 
பட்டுள்ளது. ல,வ, ற என்னும்‌ மூன்றெழுத்திற்குமுரிய பாடல்கள்‌ 
இல்லை. எழுத்து வரிசையமைப்பை நோக்குங்கால்‌ அவற்றிற்கும்‌ 
முன்பு பாடல்கள்‌ இருந்து பின்னாளில்‌ மறைந்துபட்டிருக்குமோ 
என்னும்‌ ஐயத்தைத்‌ தோற்றுவிக்கும்‌ வகையில்‌ இப்பதிகம்‌ அகரவரிசை 
முறையில்‌ உள்ளது. 


இவ்வகையமைப்பை ஒட்டியே ஒளவையார்‌ இயற்றிய ஓரடி நீதி 
நூல்களாகிய ஆத்திதடி , கொன்றைவேந்தன்‌ ஆகியவையும்‌ உள்ளன, 
இவற்றால்‌ அகர வரிசையில்‌ அமைத்துப்‌ பொருள்‌ விளக்கும்முறை 
வழக்கிலிருந்தமை புலனாம்‌ எழுத்து வரிசை முறையில்‌ பாடல்களை 
அமைத்துப்‌ பாடும்‌ பிரபந்த வகை “வருக்கக்‌ கோவை ” என்று வழங்கப்‌ 
படுதலும்‌ நோக்கத்‌ தக்கது. எனவே, அகரவரிசையில்‌ சொற்களை 
அமைக்கின்ற மரபுமுறை புலனாகிறது. 


சொற்பொருள்‌ விளக்க நூலுக்கு அகரவரிசை முறையை முதலில்‌ 
கொண்டவர்‌ சிதம்பரம்‌ இரேவணசித்தர்‌ ஆவர்‌. இவர்‌ செய்த நிகண்டு, 
அகராதி நிகண்டு (கி.பி. 1594) எனப்‌ பெயர்‌ பெறுகிறது. அகர 
வரிசையில்‌ சொற்களை அமைத்துப்‌ பொருள்‌ விளக்கும்‌ முறைக்கு 
முன்னோடி வழிகாட்டிய முதல்வர்‌ இவரே. இவர்‌ முதல்‌ எழுத்தளவில்‌ 
அகராதிமுனற கொண்டார்‌. பின்னாளில்‌ தோன்றிய பொதிகை 
நிகண்டுடையார்‌ முதலிரு எழுத்தளவில்‌ அகராதீ மேற்கொண்டுள்ளார்‌, 
அகராதி மோனைக்ககராதி எதுகை? என்னும்‌ நிகண்டு நூல்‌ இப்‌ 
பொழுது நாம்‌ கருதும்‌ அகராதி முறைமையை விளக்குகிறது. * அகராதி? 
என்னும்‌ சொல்லை நூற்பெயராக முதன்முதலில்‌ அமைத்‌ தவர்‌ 
வீரமாமுனிவரே யாவர்‌, 


58 தமிழாய்வு—12 
சொற்பொருள்‌ உரைக்கும்‌ நூலுக்கு வழிகாட்டி. 
தொல்காப்பிய உரியியல்‌ 


தொல்காப்பிய உவமவியலை அடியொற்றி அணியிலக்கணத்துறை 
தோன்‌ றியது. செய்யுளியலைப்‌ பின்பற்றி யாப்பியல்‌ நூல்கள்‌ வளர்ந்தன. 
அகப்பொருள்‌, புறப்பொருள்‌ பற்றிய இயல்கள்‌ பின்னாளில்‌ அகப்‌ 
பொருள்‌ இலக்கணமும்‌ புறப்பொருள்‌ இலக்கணமும்‌ தனித்தனியாக வளர்‌ 
வதற்கு அடிநிலையாயுள்ளன. இங்ஙனமே தொல்காப்பிய உரியியலே 
சொற்பொருள்‌ உரைக்கும்‌ நூல்கள்‌ தோன்றுவதற்குக்‌ காரணமாய்‌ 
அமைந்துள்ளது. இதனாலேயே சொற்பொருள்‌ உரைக்கும்‌ நூல்கள்‌ 
“உரிச்சொல்‌” என்றும்‌, * உரிச்சொற்பனுவல்‌ £ என்றும்‌ தொடக்க நாளில்‌ 
பெயர்‌ பெற்றன. பின்னர்‌ அவற்றிற்கு வடமொழி வழக்காய்‌ வந்த 
£நிகண்டு” என்னும்‌ பெயரே பெருவழக்காய்‌ நிலைபெற்றுவிட்ட து. 


நிகண்டு பொருளமைப்பிற்கு வழிகாட்டிய நூலும்‌ 
தொல்காப்பியமே 


நிகண்டுகளின்‌ பொருட்பிரிவுக்கு வழிகாட்டிய நூலும்‌ தொல்‌ 
காப்பியமேயாம்‌. தெய்வப்பெயர்முதலாக வரும்‌ நிகண்டுகளின்‌ தொகுதி 
யமைப்பு, 
₹ தெய்வம்‌ உணாவே மாமரம்‌ புட்பறை 
செய்தி யாழின்‌ பகுதியொடு தொகைஇ 
அவ்வகை பிறவும்‌ கருவென மொழிப ” 

(தொல்‌, பொருள்‌. அகத்‌, 18) 
என வரும்‌ பொருள்‌ விளக்கச்‌ ஜூத்திரத்தினைப்‌ பின்பற்றியதாகும்‌, 
முதற்பொருளாக ஐந்திணை நிலமும்‌ பொழுதும்‌ எடுத்துரைத்தலோடு 
(தொல்‌. பொருள்‌. அகத்‌. 4-17) அவ்வத்திணைக்குரிய மக்கட்‌ பெயரையும்‌ 
(தொல்‌. பொருள்‌. அகத்‌ 20-24) ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. உயர்திணைப்பொருளாக மக்களைச்‌ சுட்டும்‌ பெயரும்‌ 
தெய்வத்தைச்‌ சுட்டும்‌ பெயரும்‌ கொள்ளப்பட்டுள்ளன (தொல்‌. சொல்‌. 
கிளவி, 1-4). 

* உயர்திணை என்மனார்‌ மக்கட்‌ சுட்டே 
அஃறிணை என்மனார்‌ அவரல பிறவே 
ஆயிரு திணையின்‌ இசைக்குமன சொல்லே” 

(தொல்‌. சொல்‌, கிளவி. 1) 
எனச்‌ சொற்களை இருதிணை பற்றிப்‌ பிரித்துக்‌ காட்டுகின்றார்‌. 
இவற்றுள்‌ உயர்திணைப்‌ பொருளவாய மக்கள்‌, தெய்வங்களுள்‌ 
தெய்வத்தின்‌ உயர்வு கருதி நிகண்டாசியர்கள்‌ தெய்வப்‌ பெயர்த்‌ 
தொகுதி மக்கட்‌ பெயர்‌ த்‌தொகுதி என முதற்கண்‌ கொள்வாராயினர்‌. 


அடுத்து அஃறிணைப்‌ பொருளவாகிய விலங்கு மரம்‌ முதலியன 
கொள்ளப்பட்டுள்ளன. விலங்கும்‌ மரமும்‌ உயிர்ப்‌ பொருளவாதலின்‌ 
இவற்றின்‌ சிறப்ப கோக்கி முதலிடம்‌ தந்தனர்‌ என்று எண்ண இட 
மாகிறது. விலங்குப்‌ பெயரில்‌ மிருகங்கள்‌, பறவைகள்‌, நீர்வாழ்வன 


,தமிழில்‌..௮.க.ரா இக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 59. 


ஊர்வன போன்ற பிராணிகள்‌ எல்லாவற்றின்‌ பெயரும்‌ தர ப்படுகின்‌ றன. 
மரப்பெயரில்‌ மரம்‌, செடி, கொடிகள்‌ முதலிய தாவர வகைகள்‌ காணப்‌ 
படும்‌. தொல்காப்பியர்‌ கருப்பொருளில்‌ மா, புள்‌, மரம்‌ எனக்‌ குறித்த 
பாகுபாடு இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன. 


இவற்றின்பின்‌ இடப்பெயர்‌ இடம்‌ பெறுகிறது. இதில்‌ உலகு, 
திசை, மலை, ஆறு, நகரம்‌ முதலியன அடங்கும்‌. கருப்பொருளுக்கு 
இடமாக இவை இருப்பினும்‌ உயிரல்பொருள்‌ என்பதனால்‌ உயிர்ப்‌ 
பொருள்‌ வகைகளை அடுத்து இடப்பெயர்கள்‌ இடம்‌ பெறுவது 
பொருத்தமாகும்‌. தொல்காப்பியர்‌ உலகு பற்றியும்‌ நிலப்‌ பாகுபாடு 
பற்றியும்‌ உரைத்த பகுதிகள்‌ இதற்கு மூலமாம்‌. 


இதன்பின்‌ வரும்‌ பல்பொருட்‌ பெயர்த்‌ தொகுதி, செயற்கை வடிவப்‌ 
பெயர்த்‌ தொகுதி இரண்டும்‌ நிலத்தில்‌ விளையும்‌ பல பொருள்களையும்‌ 
அவற்றைக்‌ கொண்டு கைவினையால்‌ செய்யப்படும்‌ செயற்கைப்‌ 
பொருள்களையும்‌ அறிவிக்கின்றன. பல்பொருட்‌ பெயர்களில்‌ பொன்‌, 
மணி, அலங்காரப்‌ பொருள்கள்‌, உ.ணவு வகைகள்‌ முதலியன இடம்‌ 
பெறுகின்றன. முந்திய தொகுதிகளில்‌ இடம்‌ பெறாத பொருள்கள்‌ 
இதில்‌ அமைகின்றன எனலாம்‌. உலோகம்‌, மரம்‌, மண்‌, தோல்‌, நூல்‌, 
முதலியவற்றால்‌ திண்மை வடிவாகச்‌ செய்யப்படும்‌ கைவினைப்‌ 
பொருள்கள்‌ எல்லாம்‌ செயற்கை வடிவப்‌ பெயர்த்தொகுதி தரும்‌. 


பண்பும்‌ செயலும்‌ பொருளினிடமாக வெளிப்படுபவை, “உயிர்‌ 
உயிரல்லதாம்‌ பொருட்குணம்‌ பண்பே? (ஈன்‌. 443) என்பவாகலின்‌, 
அவ்விருவகைப்‌ பொருள்‌ பற்றிய பெயர்களை முதற்கண்‌ அமைத்துத்‌ 
தொடர்ந்து அவற்றின்‌ பண்புப்பெயர்‌ உரைக்கும்‌ பகுதி அமைதல்‌ 
பொருத்தமாகும்‌. இவற்றிற்கு அடிப்படையாகப்‌ பண்பு பற்றி 
உரைக்கும்‌ தொல்காப்பியப்‌ பகுதிகளும்‌ வினையியலும்‌ உள்ளன. 
ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி சொல்லுதலும்‌ இசைத்தலுமாகிய 
சொற்கள்‌, பாட்டுவகை முதலியவற்றை வகுத்துரைப்பதாகும்‌. 
இதற்கும்‌ தொல்காப்பிய இலக்கணக்கூறுகள்‌ ஆதாரமாயுள்ளன. 
இவ்வாறாக நிகண்டின்‌ பொருட்‌ பாகுபாட்டிற்குத்‌ தொல்காப்பியமே 
தூண்டுதலாய்‌ அமைந்த முதல்‌ நூல்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


ஒரு சொல்‌ பலபொருள்‌, தொகைப்பெயர்‌ அமைப்பும்‌ 
தொல்காப்பியமும்‌ 


நிகண்டுகளில்‌ ஒரு பொருட்‌ பல்‌ பெயர்களைத்‌ தெய்வம்‌, மக்கள்‌ 

முதலான பொருள்‌ வகைகளில்‌ தொகுத்துத்‌ தருவதோடு ஒருசொல்‌ 

பல்பொருள்‌ சுட்டும்‌ பகுதியும்‌, பல்பொருட்‌ கூட்டமாக வரும்‌ தொகைப்‌ 

பெயரும்‌ இடம்‌ பெறுகின்றன. இவற்றிற்கும்‌ மூலாதாரமாயிருப்பது 

தொல்காப்பியமேயாம்‌, குறில்‌ ஐந்து, நெடில்‌ ஏழு, சுட்டெழுத்து 
5-3 


00 ,சமிழாய்வு-12 


மூன்று, வினாவெழுத்து மூன்று, இருதிணை, ஐம்பால்‌, முவிடம்‌ 
என்றாற்போல்‌ எண்தொகையிட்டுக்‌ காட்டும்‌ பகுதிகள்‌ பலவாகும்‌ 
இம்மரபு பல்பொருள்‌ கூட்டத்து ஒரு பெயர்த்‌ தொகுதீயாகிய தொகைப்‌ 
பெயர்‌ விளக்கத்திற்கு வழிகாட்டி நிற்கின்றது. 


உரிச்சொற்களை ஒருசொல்‌ பலபொருள்‌ சுட்டியும்‌ பலசொல்‌ ஒரு 
பொருள்‌ உணர்த்தியும்‌ வரும்‌ இயல்புடையன என வகுத்துரைக்கின்றார்‌ , 
வெளிப்படப்‌ பொருள்‌ விளங்காத 120 உரிச்சொற்களுக்குப்‌ பொருள்‌ 
விளக்கமும்‌ உரியியலில்‌ தந்துள்ளார்‌. உரிச்சொல்லுக்குத்‌ தொல்‌ 
காப்பியர்‌ கொண்ட பாகுபாட்டையே எல்லாவகைச்‌ சொற்களுக்கும்‌ 
கொண்டு நிகண்டாசிரியர்கள்‌ சொற்பொருள்களைத்‌ தொகுத்துத்‌ 
தந்துள்ளனர்‌. நிகண்டுகளுள்‌ பழமையானதும்‌ முதலில்‌ தோன்றியது 
மான திவாகர நிகண்டு தொல்காப்பியத்தைப்‌ போன்ற நூற்பா 
அமைப்பில்‌ இயற்றப்பட்டிருத்தலும்‌ நோக்கத்தகும்‌, ஆகவே, பா 
அமைதிச்கும்‌ பொருளமைதிக்கும்‌ தொல்காப்பியம்‌ வழிகாட்டியாய்‌ 
அமைந்துள்ளது என்பது தெளிவு. 


நிகண்டின்‌ தோற்றத்திற்கு வழிகாட்டிய இலக்கியங்கள்‌ 

தொல்காப்பியம்‌ திவாகரத்திற்கு முதல்வழிகாட்டியாய்‌ இருப்பது 
போலவே, முற்பட்ட இலக்கிய நூல்கள்‌, உரை நூல்கள்‌ முதலியவற்றில்‌ 
வரும்‌ சிற்சில பகுதிகளும்‌ தூண்டுகோலாயிருத்தல்‌ கூடும்‌. சங்க 
இலக்கி ங்கள்‌, சங்கம்‌ மருவிய நூல்களாகும்‌ கீழ்க்கணக்கு நூல்கள்‌, 
சிலட்பதீகாரம்‌, மணிமேகலை, பெருங்கதை போன்ற காவியங்கள்‌, 
சைவ-வைணவப்‌ பக்திப்‌ பாடல்கள்‌ போன்றவையும்‌ கருதத்தக்கன. 
உரைநூல்களுள்‌ இறையனார்‌ அகப்பொருளுரை முக்கியமாகக்‌ 
கருதத்தக்க ஒன்றாகும்‌, 


கற்றவர்‌ மெச்சும்‌ கலித்தொகையுள்‌ ஒருபகுதி சொற்பொருள்‌ 
விளக்கம்‌ தரும்‌ நீகண்டுப்‌ பகுதி போலுள்ளது. நெய்தற்கலி 16ஆம்‌ 
பாட்டில்‌ தோழி வரைவு கடாவும்‌ பாங்கில்‌ தலவனுடைய கடமைப்‌ 
பண்புகள்‌ சிலவற்றை நினைவூட்டுவாள்‌ போலப்‌ பின்வருமாறு 
பேசுகின்றாள்‌. 


* ஆற்றுதல்‌ என்பது ஒன்று அலந்தார்க்கு உதவுதல்‌ 
போற்றுதல்‌ என்பது புணர்ந்தாரைப்‌ பிரியாமை 
பண்பு எனப்படுவது பாடுஅறிந்து ஒழுகுதல்‌ 
அன்பு எனப்படுவது தன்கிளை செறாஅமை 
அறிவு எனப்படுவது பேதையார்‌ சொல்றோன்‌ றல்‌ 
செறிவு எனப்படுவது கூறியது மறாஅமை 
நிறை எனப்படுவது மறைபிறர்‌ அறியாமை 
முறை எனட்படுவது கண்ணோடா து உயிர்வெளவல்‌ 
பொறை எனப்படுவது போற்றாரைப்‌ பொறுத்தல்‌ ? 
(கலித்‌, 133. 6-14) 


தமிழில்‌ ௮கரா.இச்சலையின்‌ வளர்ச்சி வரலாறு -81 


இப்பகுதியில்‌ இரண்டிரண்டு அடிகள்‌ எதுகை முறையால்‌ ஒரு 
தனிப்பாடல்‌ போல்‌ அமைக்துள்ளமையும்‌ நோக்கத்தக்கது. 
புறகானூற்றில்‌ உயிர்களுக்கு உளதாகும்‌ எட்டு வகை எச்சமாகிய 
குறைபாடு குறித்து, 
“சிறப்பில்‌ சிதடும்‌ உறுப்பில்‌ பிண்டமும்‌ 
கூனும்‌ குறளும்‌ ஊமும்‌ செவிடும்‌ 
மாவும்‌ மருளும்‌ உளப்பட வாழ்ரர்க்கு 
எண்பே ரெச்சம்‌ என்றுஇவை எல்லாம்‌ 
பேதைமை அல்லது ஊதியம்‌இல்‌ ? (புறம்‌, 28: 1-5) 
என்று முதுகண்ணன்‌ சாத்தனார்‌ குறிப்பிடுகிறார்‌. இப்பகுதியை 
அப்படியே எடுத்துத்‌ திவாகரர்‌, 
“சிறப்பில்‌ சிதடும்‌ உறுப்பில்‌ பிண்டமும்‌ 
கூனும்‌ குறளும்‌ ஊமையும்‌ செவிடும்‌ 
முடமும்‌ உறுப்பும்‌ மருளும்‌ மக்கட்குத்‌ 
தன்சிறப்‌ பில்லா எண்பே ரெச்சம்‌? 
என்று பல்பொருட்‌ கூட்டத்தொரு பெயர்த்தொகுதியில்‌ அமைத்துக்‌ 
கொள்ளுகிறார்‌. 
இங்ஙனமே அரசியல்‌ அறுவகைப்‌ பெயர்‌ உரைக்குமிடத்து, 
£ படையும்‌ குடியும்‌ கூழும்‌ அமைச்சும்‌ 
அரணும்‌ நட்பும்‌ அரசிய லாறே 
எனத்‌ தரும்‌ திவாகரர்‌ விளக்கத்திற்கு மூலம்‌, 
“படை குடி கூழ்‌ அமைச்சு ௩ட்பரண்‌ ஆறும்‌ 
உடையான்‌ அரசருள்‌ ஏறு” (குறள்‌ 381) 
என்னும்‌ திருவள்ளுவர்‌ குறட்பாவாகும்‌ என்பது தெளிவு. 
“ முக்குற்றம்‌ காமம்‌ வெகுளி மயக்கம்‌? என்னும்‌ திவாகர நூற்பா. 
! காமம்‌ வெகுளி மயக்கம்‌ இவை மூன்றன்‌ 
நாமம்‌ கெடக்கெடும்‌ நோய்‌ ” (குறள்‌ 360) 
என்னும்‌ குறள்வழி அமைந்தது என்னலாம. 
இரு பிறப்பு உண்மையை, 
' இம்மைச்‌ செய்தது மறுமைக்‌ காமெனும்‌ ” (புறம்‌, 194 :1) 
* இம்மை மாறி மறுமை யாபினும்‌” (குறுந்‌, 49 : 3) 
என்று முன்னூல்களில்‌ வருவதனை ஒட்டியே, 


। இருமை என்பது இம்மையும்‌ மறுமையும்‌” - 
என்கிறார்‌ திவாகரர்‌. 


82 தமிழாய்வு—12 


மணிமேகலையில்‌ சமயக்‌ கணக்கர்‌ தந்திறம்‌ கேட்ட காதையில்‌ 
வரும்‌ அளவை விளக்கம்‌, இருவினை, ஐம்பூதம்‌, ஐம்பொறி, ஐம்புலன்‌ 
என்பவற்றின்‌ விளக்கங்கள்‌ நிகண்டு விளக்கத்திற்கு வழிகாட்டியவை 
எனலாம்‌. 


* பொய்யே குறளை கடுஞ்சொல்‌ பயனில்‌ 
சொல்லெனச்‌ சொல்லில்‌ தோன்றுவ நான்கும்‌ ? 


(மணி. 24: 127-128) 
என்னும்‌ மணிமேகலை அடிகளின்‌ அச்சில்‌, 


“பொய்‌ குறளை கடுஞ்சொல்‌ பயனில்சொல்‌ என 
இவ்வகை நான்கும்‌ இழிந்த சொல்லே * 
என்னும்‌ திவாகர நூற்பா அமைந்துள்ளமை காணலாம்‌. 


இவ்வாறாகப்‌ பல்பொருட்‌ கூட்டத்தொரு பெயர்த்தொகுதியாகிய 
தொகைப்‌ பெயர்‌ விளக்கப்‌ பகுதியில்‌ வரும்‌ (பல பகுதிகளுக்கான 
மூலங்களை முன்னூல்களில்‌ அங்கங்கே காணலாம்‌, 


தெய்வப்பெயர்த்‌ தொகுப்பில்‌ வரும்‌ அருகன்‌ பெயர்‌ கூறும்‌ திவாகர 
நூற்பாவிற்கு முன்னோடியாய்ச்‌ சிலப்பதிகாரத்தின்‌ நாடுகாண்‌ 
காதையில்‌ வரும்‌ பின்வரும்‌ பகுதியைக்‌ கருதலாம்‌, 


“அறிவன்‌ அறவோன்‌ அறிவுவரம்‌ பிகந்தோன்‌ 
செறிவன்‌ சினேந்திரன்‌ சித்தன்‌ பகவன்‌ 

தரும முதல்வன்‌ தலைவன்‌ தருமன்‌ 

பொருளன்‌ புனிதன்‌ புராணன்‌ புலவன்‌ 
சினவரன்‌ தேவன்‌ சிவகதி காயகன்‌ 

பரமன்‌ குணவதன்‌ பரத்தி லொளியோன்‌ 
தத்துவன்‌ சாதுவன்‌ சாரணன்‌ காரணன்‌ 
சித்தன்‌ பெரியவன்‌ செம்மல்‌ திகழொளி 
இறைவன்‌ குரவன்‌ இயல்குணன்‌ எங்கோன்‌ 
குறைவில்‌ புகழோன்‌ குணப்பெருங்‌ கோமான்‌ 
சங்கரன்‌ ஈசன்‌ சயம்பு சதுமுகன்‌ 

அங்கம்‌ பயந்தோன்‌ அருகன்‌ அருண்முனி 
பண்ணவன்‌ எண்குணன்‌ பாத்தில்‌ பழம்பொருள்‌ 
விண்ணவன்‌ வேதமுதல்வன்‌ விளங்கொளி ” 

(சிலப்‌. நாடுகாண்‌. 176-189) 


தமிழில்‌ அசரா திக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 68 


இவ்வாறே * வேட்டுவ வரியில்‌ வரும்‌ (67.71) 

“ அமரி குமரி கவுரி சமரி 

சூலி நீலி மாலவற்‌ கிளங்கிளை 

ஐயை செய்யவள்‌ வெய்யவாட்‌ டடக்கை 

பாய்கலைப்‌ பாவை பைந்தொடிப்‌ பாவை 

ஆய்கலைப்‌ பாவை அருங்கலப்‌ பாவை? 
என்னும்‌ கொற்றவைப்‌ பெயர்களின்‌ தொகுப்‌ பப்‌ போலவே நிகண்டிலும்‌ 
உள்ளது. இத்தகைய தெய்வப்‌ பெயர்த்தொகுதி போன்ற பகுதிகள்‌ 
பொருள்வகையில்‌ பெயர்களை த்‌ தொகுப்பதற்கு நிகண்டாசிரியர்களுக்கு 
வழிகாட்டியிருத்தல்‌ இயல்பே, 
வடமொழி நிகண்டுகள்‌ 

இங்ஙனமே வடமொழி நிகண்டுகளின்‌ அமைப்பும்‌ நிகண்டு 
நூல்களின்‌ தோற்றத்திற்கு வழிகாட்டியாயிருத்தல்‌ கூடும்‌, வட 
நூல்களுள்‌ வேதச்‌ சொற்களுக்குப்‌ பொருள்‌ விளக்கமாக யாஸ்கர்‌ 
இயற்றிய நிருக்தம்‌ இங்குக்‌ கருதத்தக்கதாம்‌. நிருக்தம்‌ என்றால்‌ 
வழக்கில்‌ இல்லாதது என்று பொருளாம்‌. வேதச்‌ சொற்கள்‌ எளிதில்‌ 
பொருள்‌ விளங்காமை கருதி அவற்றிற்கு யாஸ்கர்‌ பொருள்‌ விளக்கம்‌ 
தந்தார்‌. 

இவருடைய நிருத்தம்‌ நைகண்டுகம்‌, நகைகமம்‌, தைவதம்‌ என்னும்‌ 
முன்று காண்டங்கள்‌ கொண்டது. இவற்றுள்‌ நைகண்டுகம்‌ என்பது 
ஒரு பொருளுக்குரிய பல்பெயர்‌ கூறும்‌ பகுதி. றைகமம்‌ ஒரு பெயருக்‌ 
குரிய பல பொருள்களைத்‌ தருவது, தைவதம்‌ வைதிக தேவதைகளைப்‌ 
பற்றிய பெயர்ப்‌ பகுதியாகும்‌, இதில்வரும்‌ நைகண்டுகம்‌ ஒரு பொருட்‌ 
பல்பெயர்‌ உரைப்பது போலவே நிகண்டுகளிலும்‌ ஒருபொருட்‌ பல்‌ 
பெயர்ப்‌ பகுதிகள்‌ இடம்‌ பெறுகின்றன. இவர்தம்‌ அமைப்பு முறை 
யோடு தொல்காப்பியப்‌ பகுதிகள்‌ சிலவற்றை ஒப்புநோக்கினால்‌, 
சொல்லதிகார உரியியல்‌, எச்சவியல்‌, பொருளதிகார உவம இயல்‌, 
மரபியல்‌ பகுதிகளில்‌ சொற்பொருள்‌ விளக்கப்‌ பகுதிகளின்‌ தன்மை 
புலனாகும்‌. திரு மு. அருணாசலம்‌ திவாகரர்‌ பற்றிய நூலில்‌, * வட 
மொழியில்‌, யாஸ்கர்‌ செய்த பணியையே தொல்காப்பியரும்‌ செய்தார்‌ 
என்று விளக்கமுறத்‌ தெரிவித்‌ துள்ளார்கள்‌. * 

உ வடமொழியில்‌ நிருக்தம்‌ தோன்ற கேர்ந்தமொழி நிலையோடு தொல்காப்பியர்‌ 
சொற்களைக்‌ கூற நேர்ந்த நிலையையும்‌ சேர்த்துப்‌ பார்க்கும்போது அதே கருத்தை 
இங்கும்‌ சொல்லலாம்‌, தொல்காப்பியருக்கு முன்னும்‌ எல்லையற்ற பேரிலக்கியப்‌ 
பரப்புத்‌ தமிழில்‌ இருந்தது; அவர்‌ காலத்திலும்‌ இருந்தது. அந்த இலக்கியப்‌ பரப்பில்‌ 
கண்ட சொல்லாட்சிக்கும்‌ அவருடைய சமகாலத்தில்‌ கண்ட சொல்லாட்சிக்கும்‌ நிரம்ப 
வேறுபாடு இருந்தது இதை உணர்ந்த ஆசிரியர்‌ முந்திய இலக்கியத்தின்‌ அருஞ்‌ 
சொற்களைத்‌ தம்‌ காலத்தவர்‌ அறிய மாட்டார்கள்‌. ஆதலால்‌ அவர்களுக்கு உணர்த்த 
வேண்டிப்‌ பண்டை இலக்கிய அருஞ்சொற்களை யும்‌ அருமரபுகளையும்‌ தம்‌:நூலில்‌ எடுத்‌ 
தமைத்துக்கொண்டார்‌. இவை உலகியல்‌ வழக்கிழந்தன ; செய்யுள்‌ வழக்கு அவர்‌ 
காலத்தில்‌ இருந்தது. ஆதலால்‌ அச்செய்யுளை அறிய முற்பட்டவர்களுக்கு உறுதுணையாக 
அவர்‌ இங்கு இந்நூற்பகுதியைச்‌ செய்தார்‌. வடமொழியில்‌ யாஸ்கர்‌ செய்த பணியையே 
தொல்காப்பிரும்‌ செய்தார்‌. 

(திவர்கரர்‌: மு. அருணாசலம்‌, பக்‌. 21) 


64 தமிழாய்‌வு—12 


திவாகர நிகண்டின்‌ தோற்றமும்‌ அமைப்பும்‌ 

சொற்பொருள்‌ விளக்கும்‌ கருவி நூல்களாகிய நிகண்டு நூல்களுள்‌ 
முந்தியது கி. பி. 8ஆம்‌ நூற்றாண்டளவில்‌ தோன்றியது என்று கருதப்‌ 
படும்‌ திவாகரமே, இந்நிகண்டிற்குத்‌ தொல்காப்பியம்‌ முதலிய 
முன்னூல்கள்‌ வழிகாட்டியாயிருந்தன என்பது முன்பு கண்டோம்‌. 
இந்நிகண்டு தொல்காப்பியம்‌ போலவே நூற்பா யாப்பினால்‌ இயற்றப்‌ 
பட்டுள்ளது 


திவாகரம்‌ பன்னிரண்டு தொகுதிகள்‌ கொண்டது, அவையாவன : 
1. தெய்வப்பெயர்த்‌ தொகுதி, 2. மக்கட்பெயர்த்‌ தொகுதி, 3. விலங்கின்‌ 
பெயர்த்‌ தொகுதி, 4. மரப்பெயர்த்‌ தொகுதி, 5. இடப்பெயர்த்‌ தொகுதி, 
6. பல்பொருட்பெயர்த்‌ தொகுதி, 7. செயற்கை வடிவப்பெயர்த்தொகுதி, 
8. பண்பு பற்றிய பெயர்த்தொகுதி, 9. செயல்‌ பற்றிய பெயர்த்தொகுதி, 
10. ஒலி பற்றிய பெயர்த்‌ தொகுதி, 11. ஒருசொல்‌ பல்பொருட்‌ பெயர்த்‌ 
தொகுதி, 12. பல்பொருட்‌ கூட்டத்து ஒருபெயர்‌ த்‌ தொகுதி என்பனவாம்‌, 


இவற்றுள்‌ முதல்‌ பத்துத்‌ தொகுதிகளிலும்‌ ஒரு பொருளுக்குரிய 
பலபெயர்கள்‌ தரப்படுகின்றன. 11ஆம்‌ தொகுதி ஒரு சொல்லுக்குரிய 
பலபொருள்களை விளக்குகிறது. இவற்றிலுள்ள 12ஆம்‌ தொகுதி 
இருமை, முக்காலம்‌ என்றாற்போன்ற தொகைப்பெயர்‌ விளக்கமாகும்‌. 
இவ்வாறாகப்‌ பன்னிரண்டு தொகுதிகளும்‌ மூவகைப்‌ பெரும்‌ பிரிவினுள்‌ 
அடங்குகின்றன. இதற்குப்‌ பின்வந்த நிகண்டு பெரும்பாலும்‌ இதனை 
அடியொற்றியே அமைந்துள்ளன. 


நிகண்டுப்‌ பாவகைகள்‌ 


நிகண்டு நூல்கள்‌ மனனம்‌ செய்வதற்கு ஏற்ற வகையில்‌ படைக்கப்‌ 
பட்டனவாதலின்‌ அவையெல்லாம்‌ பாவகைகளில்‌ அமைந்தன. 
ஆசிரியப்பாவை ஒத்த நூற்பா அகவலால்‌ இயன்றவை திவாகரம்‌, 
பிங்கலம்‌ என்னும்‌ முதன்மை நிகண்டுகள்‌, இவை போன்று நூற்‌ 
பாவாலும்‌, மற்றும்‌ வெண்பா, கலித்துறை, ஆசிரியவிருத்தம்‌ என்னும்‌ 
பாவகைகளாலும்‌ நிகண்டுகள்‌ யாக்கப்பட்டுள்ளன, 


பின்வந்த நிகண்டுகளுள்‌ அகராதி நிகண்டு, பொருள்‌-தொகை 
நிகண்டு, கைலாச நிகண்டு, சூளாமணி, கந்த சுவாமியம்‌, பொதிகை 
நிகண்டில்‌ ஒரு பகுதி ஆகியவை நூற்பாவால்‌ இயன்‌ றவை. வெண்பா 
யாப்பில்‌ அமைந்த நிகண்டுகள்‌ உரிச்சொல்‌ நிகண்டு, நாமதீப நிகண்டு 
என்னும்‌ இரண்டுமாம்‌, கயாத்ரம்‌, பாரதீபம்‌ ஆகியவை கலித்துறைப்‌ 
பாவாலாகியவை. ஆசிரிய விருத்தத்தால்‌ அமைந்த நூல்களுள்‌ 
மண்டல புருடரின்‌ சூடாமணி நிகண்டு முதன்மையான நூல்‌ ஆகும்‌, 
விருத்தப்பா இசையமைதியுடன்‌ மனனம்‌ செய்வதற்கு ஏ.ற்றதாகலின்‌, 


தமிழில்‌ அகரா திக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 65 


இவ்வகைப்‌ பாவமைப்பில்‌ பிறந்த நிகண்டு நூல்கள்‌ பலவாகும்‌, 
ஏறத்தாழப்‌ பத்து நூல்கள்‌ விருத்த யாப்புடையனவாகத்‌ தெரிய 
வருகின்றன. * அபிதானத்‌ தனிச்செய்யுட்‌ சிந்தாமணி பல்வகை 
யாப்பும்‌ கலவையாய்‌ அமைந்ததாகும்‌, 


நிகண்டு வளர்ச்சி 

திவாகரத்தைப்‌ போலப்‌ பன்னிரண்டு தொகுதிகள்‌ கொண்டு 
அமைந்தவை உரிச்சொல்‌ நிகண்டு, பாரதி தீபம்‌, ஆசிரிய நிகண்டு 
என்பனவாம்‌. இக்நிகண்டுகளின்‌ முப்பெருங்கூறுகளுள்‌ ஒருபொருட்‌ 
பல்பெயர்‌ மட்டும்‌ கொண்டது நாமதீப நிகண்டு, மூன்றாம்‌ கூறாகிய 
பல்பொருள்‌ கூட்டத்‌ தொகைப்பெயர்‌ மட்டும்‌ விளக்குவது பொருள்‌ - 
தொகை நிகண்டு. 


ஒருசொல்‌ பல்பொருள்‌ தரும்‌ பகுதியே அகராதி போலப்‌ பயன்‌ 
படத்தக்கது, எனவே, இப்பகுதி மட்டும்‌ பல்வேறு வகையில்‌ வளர்ந்து 
பெருகியுள்ளது. மண்டல புருடர்தம்‌ சூடாமணி நிகண்டில்‌ எதுகை 
அமைப்பில்‌ சொற்களை அமைத்துப்‌ பொருள்‌ விளக்கம்‌ தருகிறார்‌. 
இதன்‌ விரிவாக அமைந்ததே வேதகிரியார்‌ சூடாமணி, அருமருந்தைய 
தேசிகரின்‌ அரும்பொருள்‌ விளக்க நிகண்டும்‌ எதுகை அமைப்பில்‌ 
சொற்பொருள்‌ விளக்குவதே. இவ்வகை ஆசிரிய விருத்த யாப்பில்‌ 
அமைந்த விரிவான பெரிய நிகண்டு நானார்த்த தீபிகையாம்‌, 


ஒரு சொல்‌_பல்பொருள்‌ பகுதியின்‌ வளர்ச்சி 
ஒருசொல்‌ஃபல்பொருள்‌ விளக்கமாய்‌ அமைந்த நிகண்டுகளின்‌ 
வளர்ச்சியில்‌ அகராதி அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர்‌ 
சிதம்பரம்‌ ரேவண சித்தர்‌. இவருடைய அகராதி நிகண்டு (கி, பி 
7594) முதல்‌ எழுத்தளவில்‌ அகரவரிசை கொண்டு அகரம்‌ முதல்‌ 
வகரம்‌. வரை மொழி முதல்‌ எழுத்துக்கள்‌ அளவில்‌ பத்து வரிசையாகக்‌ 
காணப்படுகின்றன. இவர்‌ சொற்களின்‌ பொருள்‌ கூறுமிடத்து ஒவ்‌ 
வொரு வரிசைச்‌ சொற்களிலும்‌ ஒரு பொருளுடையன, இரு பொரு 
ளுடையன, முப்பொருளுடையன எனப்‌ பகுத்துரைக்கிறார்‌. இவருடைய 
நூலைப்‌ போன்றே பின்னாளில்‌ அகர வரிசை கொண்ட நூல்‌ பொதிகை 
நிகண்டாகும்‌. இதில்‌ ஈரெழுத்தள வில்‌ அகரவரிசை காணப்படுகிறது, 


அகராதி நிகண்டு வழக்கத்திற்கு வந்தபின்‌ முந்தைய நிகண்டு 
களில்‌ ஒருசொல்‌ பல்பொருள்‌ பகு தியை அகரவரிசைப்படுத்தி அமைத்துக்‌ 
கொள்ளப்‌ பின்னையோர்‌ முனைந்தனர்‌. திவாகரத்தின்‌ பதினொன்றாம்‌ 
தொகுதியை ஆதியிற்பொருள்‌ அந்தத்‌துப்பொருள்‌ என இரு கூறு 
படுத்தி, ஒவ்வொரு பகுதியிலும்‌ அமைந்த சொற்களை அகராதிக்‌ 
TT னை வைகை கானா எனை வண னா ல - - 

உ1, ஆசிரிய நிகண்டு, 2, பல்பொரும்‌ சூளாமணி, 3, அரும்பொருள்‌ விளக்க 
நிகண்டு, 4. உசித சூடாமணி, 5. பொதிகை நிகண்டு, 6. ஒளவை நிகண்டு, 
7. நானார்த்த தீபிகை, 8, சிந்தாமணி நிகண்டு, 9. வேதகிரியார்‌ நிகண்டு, 10. விரிவு 


நிகண்டு, 


08 தமிழாய்வு—12 


கிரமத்தில்‌ கொண்டு, அதற்குத்‌ தக நூற்பாக்களை மாற்றி அமைத்தனர்‌, 
இன்னும்‌ சிலர்‌ இப்பதினொராந்தொகுதிச்‌ சூத்திரம்‌ முழுமையும்‌ சொல்‌ 
வகையில்‌ அகராதிப்படுத்தி அமைத்தனர்‌, பிங்கல நிகண்டின்‌ ஒரு 
சொல்‌ பல்பொருள்‌ தரும்‌ பத்தாம்‌ தொகுதியும்‌ அகரவரிசைப்படுத்தப்‌ 
பட்டுள்ளது, இவ்வாறாக முந்திய நூலாசிரியர்‌ அமைத்த முறையை 
மாற்றக்‌ காரணம்‌ அகராதி முறையில்‌ சொற்பொருள்‌ காணுதல்‌ எளிது 
என்பதனால்‌ ஆகும்‌. நிகண்டுகளின்‌ வளர்ச்சியில்‌ அகராதி அமைப்புப்‌ 
பெரிதும்‌ வரவேற்கப்‌ பெற்றமை விளக்கமாகும்‌. 


உரை நூல்களின்‌ ஆதாரம்‌ 


அகராதி நிகண்டு முதலிய பிற்கால நிகண்டுகளுக்கு முந்தைய 
நிகண்டுகள்‌, மற்றும்‌ பண்டைய இலக்கிய இலக்கணங்களோடு 
அவற்றின்‌ உரைகளும்‌ ஆதாரமாய்‌ அமைந்தன. இளம்பூரணர்‌, 
அடியார்க்கு நல்லார்‌, சேனாவரையர்‌, பரிமேலழகர்‌, பேராசிரியர்‌, 
நச்சினார்க்கினியர்‌ முதலியோர்களின்‌ உரைநூல்களில்‌ காணப்படும்‌ 
அருஞ்சொற்பொருள்‌ விளக்கங்கள்‌ பின்வந்தோர்க்கு ஒரு பெருங்‌ 
கருவியாயிற்று. நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தங்களுக்கான வியாக்‌ 
தியானங்கள்‌ பலவும்‌ இவ்வுரையாசிரியர்களின்‌ காலப்‌ பகுதியனவே, 
எனவே, பிந்திய நிகண்டுகள்‌ மிகுதியான சொற்பொருள்களைத்‌ 
தொகுத்துத்‌ தரதற்கு வாய்ப்பாயிற்று, வரவர நிகண்டுகளில்‌ பொருள்‌ 
களின்‌ பெயர்களும்‌ சொற்‌ பொருள்‌ களும்‌ சிறிது சிறிதாக விரிவடைந்து 
வந்துள்ளன என்பதும்‌ வரலாற்று நோக்கில்‌ அணுகும்‌ போதும்‌ 
காணுதல்‌ கூடும்‌. 


பெயர்ச்‌ சொற்களின்‌ தொகுதியாய்ப்‌ பெரும்பான்மையும்‌ அமைந்‌ 
துள்ள இக்நிகண்டுகளில்‌ வினைச்சொற்களையும்‌ பெயர்‌ வடிவிலேயே 
அமைத்து வரலாயினர்‌. இம்மரபினை ஒட்டியே உரையாசிரியர்களின்‌ 
சொற்பொருள்‌ விளக்கங்களும்‌ காணப்படுகின்றன. அடியார்க்கு 
நல்லார்‌, பரி3மலழகர்‌, ஈச்சினார்க்கினியர்‌ முதலியோர்‌ மூல பாட த்திற்கு 
ஏற்பப்‌ பொழிப்புரையாக உரையமைத்துச்‌ செல்லுகின்றனர்‌. ஆனால்‌ 
தனிப்படப்‌ பிரித்து ஏதேனும்‌ ஒரு வினைச்சொல்லை விளக்க வேண்டி 
வருமிடத்துப்‌ பெரும்பாலும்‌ அதன்‌ தொழிற்‌ பெயர்‌ வடிவினைத்‌ தந்த 
பொருள்‌ விரித்துரைக்கின்றனர்‌. சில எடுத்துக்காட்டுகள்‌ வருமாறு ; 


1. * மடங்கா விளையுள்‌ காடு கிழவோயே ” (புறம்‌, 200 : 17) 
**மடக்குதல்‌--போகமொருக்குதல்‌ ”” 

2. * உலமருவோரே ” (புறம்‌. 207: 11) 
** உலமரலும்‌ அலமரல்‌ போல்வதோர்‌ உரிச்சொல்‌ ?' 

3. ' மான்க௧ணம்‌ மரமுதல்‌ தெவிட்ட ' (குறிஞ்சிப்பாட்டு 217) 
“ தெவிட்டல்‌ அசையிடுதலுமாம்‌ '* 

4, “குழலும்‌ யாழும்‌ அமிழ்தும்‌ குழைத்த ” (சிலப்‌. மனையறம்‌ 68) 
* குழைத்தல்‌--கூட்டுதல்‌ ?” 


தமிழில்‌ ௮கரா இக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 07 


5. 5 அறைபோகு அமைச்சர்‌ * (சிலப்‌, இந்திர, 190) 
 அறைபோதல்‌--கீழறுத்தல்‌ ?? 


6. *மண்ணக மடந்தையை மயக்கொழிப்பனள்‌ போல்‌? 
(சிலப்‌, கொலைக்‌, 40) 
“ மயக்கொழித்தல்‌-— மயக்கம்‌ தீர்த்தல்‌ ” 


7. ' முன்னிற்பவை” (குறள்‌ 696) 
“ முன்னிற்றல்‌ அழியாது நிற்றல்‌ ” 


8. “மறுகின்‌ மறுகும்‌ மருண்டு * (குறள்‌ 1138) 
* மறுகுதல்‌--அலராதல்‌ ” 


மேலே காட்டிய உதாரணங்களால்‌ பண்டைய உரையாசிரியர்‌ 
களும்‌ நிகண்டு நூல்‌ மரபுப்படியே தொழிற்பெயர்‌ வடிவங்களை மேற்‌ 
கொள்ளுதல்‌ தெளிவாம்‌. 


உரைநடையில்‌ அகராதியின்‌ தோற்றம்‌ 


ஐரோப்பியர்‌ வருகைக்குப்‌ பின்னரே யாப்பு முறைச்‌ சொற்பொருள்‌ 
விளக்கமான நிகண்டுமுறையை விடுத்து உரைஈடையில்‌ அகராதிகள்‌ 
இயற்றப்பட்டன. நிகண்டுகள்‌ இருக்கவும்‌ உரைஈடையில்‌ அகராதி 
தோன்றக்‌ காரணம்‌ அவையெல்லாம்‌ செய்யுளில்‌ அமைக்கப்‌ பெற்றி 
ருத்தலேயாம்‌, செய்யுளின்‌ பொருளை விளங்கிக்‌ கொள்வது கடினம்‌ 
என்பது சொல்ல வேண்டா. விளக்கப்‌ பகுதிகளோடு பாட்டின்‌ 
அமைப்பிற்காக: அடைமொழிகள்‌ முதலிய இடை.ப்பிறவரல்களும்‌ இணை 
வதால்‌ அவற்றைப்‌ பிரித்து எதுசொல்‌, எ துபொருள்‌ என்று அறிவதும்‌ 
எளிதன்று. மேலும்‌, நிகண்டுகளில்‌ தெய்வப்பெயர்‌, மக்கட்பெயர்‌ 
முதலாகிய பல தொகுதிகளில்‌ சொற்கள்‌ பிரிந்து அமைந்து கிடக்கும்‌. 
ஒரு சொல்லுக்குரிய பொருள்‌ தெரிய வேண்டுமானால்‌ அச்சொல்‌ எந்தத்‌ 
தொகுதியைச்‌ சார்ந்தது என்று தெரியவேண்டும்‌. அதன்‌ பின்னரும்‌ 
அந்தத்‌ தொகுதி முழுமையும்‌ வாசித்தாலல்லாமல்‌ விரும்பிய சொற்‌ 
பொருளைக்‌ கண்டுபிடிக்க இயலாது. அன்றியும்‌ நிகண்டுகள்‌ மனப்‌ 
பாடம்‌ செய்வதற்கு உதவும்‌ வகையில்‌ இயற்றப்பட்டனவாகலின்‌, 
அங்ஙனம்‌ மனப்பாடம்‌ செய்வதும்‌ எல்லார்க்கும்‌ இயல்வதன்று. அகரா 
தியோ அப்படியன்று. ௮, ஆ, முதலிய நெடுங்கணக்கு வரிசையில்‌ 
அவை அமைக்கப்பட்டிருக்கும்‌. ஆகவே, நெடுங்கணக்கு எழுத்து 
வரிசை தெரிந்தால்‌ எந்தச்‌ சொல்லையும்‌ எளிதில்‌ கண்டு பொருள்‌ 
தெரிந்து கொள்ளலாம்‌, எழுதப்‌ (படிக்கத்‌ தெரிந்தவர்களுக்கு எழுத்து 
வரிசை நிச்சயம்‌ தெரிந்திருக்கும்‌, ஆதலால்‌, ௮ கராதிகளைக்‌ குழந்தைகள்‌ 
கூட எளிதில்‌ பயன்படுத்த இயலும்‌. இவ்வாறாக அகராதியின்‌ பயன்‌ 
பாட்டு எளிமை கருதி நிகண்டு முறை மாறி உரைஈடையில்‌ அகராதிகள்‌ 
பெருக ஆரம்பித்தன. 

5—3 


08 சமிழாய்வு--12 


சத ரகராதியே முதல்‌ அகராதி 

நிகண்டுசளை அடிப்படையாகக்‌ கொண்டு உரைநடையில்‌ அமைந்த 
முதல்‌ அகராதி கி.பி, 1792இல்‌ வீரமாமுனிவரால்‌ இயற்றப்பட்ட சதுர 
கராதியேயாகும்‌. இந்த அகராதி நிகண்டுப்‌ பிரிவுகளைப்‌ பெயரகராதி, 
பொருளகராதி, தொகையகராதி, தொடையகராதி என்னும்‌ நான்கு 
பிரிவுகளுக்குள்‌ அடக்கித்‌ தந்துள்ளது. இவ்வாறு நான்கு வகைப்‌ 
பட்ட அகராதிகளைக்‌ கொண்டுள்ளமையினால்‌ இதற்குச்‌ “சதுரகராதி ” 
என்று பெயர்‌ சூட்டியுள்ளார்‌. நரன்கு வகை அகராதிகளுள்‌ முதலில்‌ 
உள்ள பெயரகரா தியில்‌ ஒரு சொல்லுக்குரிய பல பொருள்கள்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. இது நிகண்டுகளில்‌ காணும்‌ ஒருசொல்‌ பல்பொருள்‌ 
தொகுதியின்‌ மறுபதிப்பாகும்‌ பொருளகராதியில்‌ ஒரு பொருளுக்குரிய 
பல பெயர்களும்‌ காணப்படும்‌, நிகண்டுகளில்‌ தெய்வப்பெயர்‌ முதலாக 
ஒலி பற்றிய பெயர்‌ ஈறாக வரும்‌ பத்துத்‌ தொகுதிகளிலும்‌ சொல்லப்பட்ட 
ஒரு பொருள்‌ பல்பெயர்களின்‌ மறுவடிவமாக இது உள்ளது. தொகை 
யகராதியீல இருசுடர்‌, முக்குணம்‌, நாற்பொருள்‌ என்பன போல நூல்‌ 
களில்‌ எண்தொகையாக வழங்கப்பட்டவற்றிற்குரிய விளக்கமாகும்‌. 
இனை நிகண்டுகளில்‌ காணும்‌ பல்பொருள்‌ கூட்டத்து ஒரு பெயர்த்‌ 
தொகுதியின்‌ உரைவடிவம்‌ என்னலாம்‌. தொடையகரா தியில்‌ செய்யுட்கு 
வேண்டும்‌ எதுகைச்‌ சொற்கள்‌ வரிசையாய்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 
எதுகைச்‌ சொற்கள்‌ குறிற்கீழெதுகை, நெடிற்கீிழதுகை என இரு 
பகுதிடவாய்‌ அமைக்கப்பட்டுள்ளன. இதில்‌ நிகண்டு பதினொன்றாம்‌ 
கொகுதியில்‌ எதுகை முறையில்‌ அமைந்த பெயர்களே இடம்‌ பெறு 
கின்றன இவ்வாறு நிகண்டுத்‌ தொகுதிகளை மாற்றி உரை ௩டையில்‌ 
அகராதியாய்‌ அமைத்துத்‌ தந்துள்ள வீரமாமுனிவரின்‌ செயல்திறம்‌ 
மிகவும்‌ பாராட்டுதற்குரியதாம்‌. 


சொற்பொருளையும்‌ அகராதியாகத்‌ தரும்‌ முறை 

இந்தச்‌ சதுரகராதி நிகண்டுச்‌ சொற்களுக்கும்‌ அக்கால வழக்குச்‌ 
சொற்களுக்கும்‌ உரை நடையில்‌ பொருள்‌ தருகிறது. சொற்களைப்‌ 
போன்றே சொற்பொருள்களையும்‌ அகராதிக்‌ கிரமத்திலேயே இவர்‌ 
கொடுததுள்ளார்‌. இதனால்‌ ஒரு சொல்லுக்குரிய எளிய முதற்பொருள்‌ 
பின்தள்ளி அமைந்துவிட நேர்ந்தது. உதாரணமாக ஆக்கம்‌ 
என்பதற்குச்‌ செல்வம்‌ என்பதே நேர்‌ பொருள்‌. இச்‌ சொல்லுக்குரிய 
பொருள்களை இலக்குமி, இன்பம்‌, எழுச்சி, கொடிப்படை, செல்வம்‌, 
படை வசுப்பு, பொன்‌ என அகராதி வரிசையில்‌ தந்ததால்‌ இலக்குமி 
என்பது முதற்பொருளாயிற்று. கொடிப்படை என்பதம்‌ படை வகுப்பு 
என்பதும்‌ அடுத்தடுத்து முறைப்பட வராமல்‌ இடம்‌ மாறி 
அமைகின்‌ றன. 


வினைச்சொற்களை இனம்‌ பிரித்தல்‌ 


இலக்கணச்‌ சொற்களுக்கு மேற்கோள்‌ ்‌ ்‌ 
்‌ 5 { ்‌ ற்கோள்‌ தந்திருப்பதோடு வினைச்‌ 
சொற்களையும்‌ இனம்‌ பிரித்துக்‌ காட்டியிருப்பது இச்சதுரகராதியின்‌ 


தமிழில்‌ அகரா திக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 69 


ஒரு தனிச்‌ சிறப்பாகும்‌. வினைச்சொற்களை நிகண்டு முறைப்படியே 
தொழிற்பெயர்‌ வடிவில்‌ இவர்‌ தந்துள்ளார்‌. ஆயினும்‌ அவற்றை 
ஏவல்‌, வினையெச்சம்‌, வியங்கோள்‌ முற்று என்றும்‌ இனம்‌ பிரித்துச்‌ 
சுட்டியுள்ளார்‌. இதுபற்றி இவர்தம்‌ அகராதி முதலில்‌ காணும்‌ குறிப்பு 
நோக்கத்‌ தக்கது. 


₹*பெயரகராதி தொடையகராதிகளில்‌ ஏவல்‌, வினை 
முற்று, வினையெச்சம்‌, வியங்கோள்‌ முற்று எனக்‌ 
காட்டியிருக்கும்‌ சிலவற்றை வழியாகக்‌ கொண்டு 
இலக்கண நூல்களில்‌ வினைச்சொற்குக்‌ கூறிய இறுதி 
நிலையுடைய ஏனைய சொற்களையும்‌ அவ்வச்‌ சொல்‌ 
லெனக்‌ கண்டு கொள்க.” 
வினைச்சொற்கள்‌ பற்றிய இப்பொதுக்‌ குறிப்பினால்‌ அகராதியில்‌ சுட்டிய 
வினை விகற்பங்களோடு ஏனைய விகற்பச்‌ சொற்களையும்‌ அறியுமாறு 
குறிப்பிட்டுள்ளமை புலனாம்‌. 


செய்யுள்‌ வகைகளில்‌ வந்த நிகண்டு மரபை மாற்றி அவற்றை 
உரைநடையில்‌ அகராதியாக்கித்‌ தந்த பெருமை வீரமாமுனிவரையே 
சாரும்‌. 


அகர வரிசை அமைப்பு 


அகர வரிசை முறையில்‌ இரண்டாவது எழுத்து உயிர்‌ மெய்யில்‌ 
ககரம்‌ முதலாகத்‌ தொடங்கி ஈற்றில்‌ மெய்யெழுத்து வருமாறு சொற்கள்‌ 
வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வகை முறையையே இவ்வகராதி 
யைத்‌ தொடர்ந்து காலக்‌ கிரமத்தில்‌ பெருகிவந்த யாழ்ப்பாணம்‌ 
மானிப்பாய்‌ அகராதியும்‌ அதனை அடியொற்றி எழுந்த பிற ஒருமொழி 
அகராதிகளும்‌ கொண்டுள்ளன. 


சதுரகராதி அச்சிடப்பெற்ற வரலாறு 

சதுரகராதி கி.பி, 1732இல்‌ இயற்றப்பட்ட போதிலும்‌, அச்சில்‌ 
வெளிவந்தது 19ஆம்‌ நூற்றாண்டு பிறந்தபின்தான்‌. தொடக்கத்தில்‌ 
இவ்வகராதி ஏடுகளில்‌ பிரதி செய்யப்பட்டுத்‌ தமிழ்நாடு முழுவதும்‌ 
பரவியது. ஆங்கிலத்தில்‌ டாக்டர்‌ ஜான்ஸன்‌ என்பார்‌ 1755இல்‌ வெளி 
யிட்ட அகராதிக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சதுரகராதி 
தோன்‌ றியது தமிழுக்குச்‌ சிறப்புத்‌ தரும்‌ நிகழ்ச்சியாகும்‌. 


சதுரகராதியின்‌ ஒரு பகுதியாகிய பொருளகராதி சென்னைப்‌ 
பட்டணம்‌ கல்விச்‌ சங்கத்துத்‌ தலைவர்‌ எல்லீஸ்‌ துரையவர்கள்‌ கட்டளைப்‌ 
படி அச்சங்கத்துத்‌ தலைமைப்‌ புலமைத்‌ திருச்சிற்றம்பலையரால்‌ 1819இல்‌ 
பதிப்பிக்கப்பட்ட து. இதன்பின்‌ ஐந்து ஆண்டுகள்‌ கழிந்து அப்பொழுது 
கல்விச்‌ சங்கத்‌ தலைமை வகித்த ரிச்சர்டு கிளார்க்குத்‌ துரைமகனார்‌ 
உத்தரவுப்படி அச்சங்கப்‌ புலவர்களாகிய தாண்டவராய முதலியா 
ராலும்‌ இராமச்சந்திர கவிராயராலும்‌ பரிசோதிக்கப்பட்டு நூல்‌ 


70 தமிழாய்‌வு12 


முழுமையும்‌ முதன்முறையாக 1824ஆம்‌ ஆண்டுதான்‌ வெளியிடப்‌ 
பட்டது. கிழக்கிந்தியக்‌ கம்பெனியாரின்‌ நிர்வாக சங்கத்திற்கு இப்‌ 
பதிட்பு உரிமையாக்கப்பட்ட து. இங்ஙனமாகவே, அரசினர்‌ ஆதரவில்‌ 
தான்‌ இவ்வகராதி வெளிவந்தது என்பது தெரியவரும்‌. 


அமெரிக்க மிஷன்‌ அதிகாரிகளும்‌ அகராதியும்‌ 

யாழ்ப்பாணத்தில்‌ அமெரிக்க மிஷன்‌ அதிகாரிகள்‌ 1833ஆம்‌ 
ஆண்டளவில்‌ அகராதிகள்‌ தொகுப்பதற்கு மிகுந்த ஊக்கம்‌ தந்தனர்‌. 
இவர்கள்‌ தமிழ்‌ அகராதி ஒன்றும்‌, தமிழ்‌-ஆங்கில அகராதி ஒன்றும்‌, 
ஆங்கில-தமிழ்‌ அகராதி ஒன்றும்‌ ஆக மூவகையான அகராதிகள்‌ 
தொகுப்பதற்கு ஆயத்தப்பணிகளை ஆற்றி வரலாயினர்‌. பெர்சிவல்‌ 
பாதிரியார்‌ துணையுடன்‌ ரெவரெண்ட்‌ நைட்‌ என்பார்‌ இவ்வகராதி 
களுக்குரிய சொற்களைத்‌ திரட்டி வந்தார்‌, 1838இல்‌ நைட்டின்‌ மரணம்‌ 
நேரவே இப்பணி நின்று போயிற்று. ஆயினும்‌ இப்பணி வீண்‌ 
போகவில்லை. யாழ்ப்பாணம்‌ சந்திரசேகர பண்டிதர்‌ அத்தொகுப்பினைப்‌ 
பயன்படுத்தித்‌ தமிழகராதி ஒன்றனை இயற்றினர்‌. 1842இல்‌ வெளிவந்த 
இந்த அகராதி3ய யாழ்ப்பாண அகர" தி என்றும்‌ மானிப்பாய்‌ அகராதி 
என்றும்‌ வழங்கப்பட்டது. 


மானிப்பாய்‌ அகராதியின்‌ அமைப்பு 


இவ்வகராதி சதுரகராதியை அடியொற்றி நான்கு பகுதியாக 
அமைந்ததேனும்‌ புதுச்சொற்கள்‌ பல சேர்க்கப்பட்டன. தமிழிலுள்ள 
எல்லாச்‌ சொற்களையும்‌ அடக்க முயன்ற அகராதிகளுள்‌ இதுவே 
முதலாவது என்பர்‌. எனினும்‌, தமிழில்‌ நூல்‌ வழக்கிலாவது உலக 
வழக்கிலாவது பயின்றுள்ளனவா என்பதனை நோக்காமல்‌ வடமொழி 
அகராதிகளிலிருந்து சொற்கள்‌ பலவற்றை அதிகமாகச்‌ சேர்த்தது 
ஒரு பெருங்குறையாகும்‌ இதுவே சதுரகராதிக்கு அடுத்தபடியாய்ப்‌ 
பயன்பட்டு வந்த ஒருமொழி அகராதி, இதுவும்‌ பெருக்கமின்றிப்‌ 
பலகாலமிருந்தது. பிற்பதிப்பாளர்களால்‌ இவ்வகராதியுள்‌ புகுந்த 
பிழைகளும்‌ பலவாகும்‌. 


நா. கதிரைவேற்‌ பிள்ளையின்‌ அகராதி 


இதனினும்‌ மேம்பட அமைந்தது யாழ்ப்பாணம்‌ நா, கதிரைவேற்‌ 
பிள்ளை வெளியிட்ட அகராதி. இதுவும்‌ சதுரகராதி யாழ்ப்பாண 
அகராதிகளை அடியொற்றி அமைந்த விரிவான அகராதியாகும்‌. இவர்‌ 
ஆறுமுக நஈாவ௨ரின்‌ மாணவ பரம்பரையைச்‌ சார்ந்தவர்‌. சைவப்‌ 
பிரசாரமும்‌ தமிழ்ப்‌ பிரசாரமும்‌ செய்து வந்தவர்‌. இவ்வகராதியின்‌ 
தனித்தன்மை குறித்து இவ்வாசிரியர்‌ குறிப்பிட்டுள்ளவை வருமாறு : 


“ இதுகாறும்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சதுரகராதி, யாழ்ப்‌ 
பாணத்து மானிப்பாயகராதி, விரிவகராதி முதலிய அகராதி 
களில்‌ அடங்றியிருக்கிற சொற்களோடு நூதனமாக அரிய 
பெரிய இலக்கிய இலக்கணங்களினின்றும்‌ எடுக்கப்பட்ட 


தமிழில்‌ அகரா திக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 71 


அநேகஞ்சொற்களை முறைப்படி. சேர்த்தும்‌, அவ்வாறு 
சேர்க்கப்பட்ட சொற்களுக்கு ஆங்காங்கு ௩ட்டத்திரப்‌ 
புள்ளிகள்‌ அமைத்தும்‌ பெயரகராதியில்‌ பெயரெச்சம்‌, வினை 
யெச்சம்‌, வினைமுற்று, ஏவல்‌ வினைமுற்று, வியங்கோள்‌ வினை 
முற்று, குறிப்பு வினைமுற்று, உரிச்சொல்‌ முதலிய வேறு 
பாடுகளை மாணவர்‌ எளிதிலுணருமாறு அடியிற்குறித்த 
குறியீடுகள்‌ அமைத்தும்‌ வெளியிடப்பட்டுள்ள து. 


பெயரெச்சம்‌ + 
வினையெச்சம்‌ $ 
வினைமுற்று ல 
ஏவல்‌ வினைமுற்று ௦ 


வியங்கோள்‌ வினைமுற்று 0॥ 
குறிப்பு வினைமுற்று ஸ்‌ 
உரிச்சொல்‌ © 


இவர்தம்‌ அகராதிக்குத்‌ * தமிழ்ப்‌ பேரகராதி? என்று பெயர்‌ சூட்டி 
யுள்ளார்‌. இதன்‌ பதிப்புரையில்‌ தமிழைக்‌ குறித்தும்‌ முன்வந்த 
அகராதிகளின்‌ தன்மை குறித்தும்‌, தாம்‌ புதிதாகச்‌ சேர்த்துள்ள சொற்‌ 
கோவை பற்றியும்‌ தெளிவுற விளக்கியுள்ளார்‌. இதிலிருந்து முந்திய 
அகராதிகளை விடவும்‌ ஆயிரக்கணக்கான சொற்கள்‌ இவருடைய 
அகராதியில்‌ இடம்‌ பெற்றுள்ளமை தெரியவ நம்‌, * 


வறம்‌ எ பலம ப ப படட பபபல படல க வவ வக தந்தாக ண ண 

* (1) 1842 வருஷத்திலே ஸ்ரீலஸீ சரவணமுத்துப்‌ புலவர்‌ அவர்கள்‌, சந்திரசேகர 
பண்டிதர்‌ அவர்கள்‌ முதலாய எம்‌ யாழ்ப்பாணக்‌ கண்ணுள்ள செந்தமிழ்‌ விரோதச்‌ 
செல்வர்கள்‌ பலர்‌ சேர்ந்து, அகரவெழுத்தை ஆகியாக வரித்துச்‌ சொற்களையெல்லாம்‌ 
சேர்த்துப்‌ பொருள்களையும்‌ காட்டி. ஓர்‌ அகராதியை முத்லில்‌ வெளிப்படுத்தினர்‌. 
அவற்றைப்‌ பிரகடனஞ்செய்ய விரும்பின பின்னோர்‌ சிலர்‌ சில வடமொழிகளையும்‌ 
சேர்த்து வெளிப்படுத்தினர்‌. இங்ஙனமே சிற்சில அகராதிகள்‌ காலந்தோறும்‌ 
வெளியிடப்பட்டன. 


அவைகளெல்லாம்‌ இயற்றமிழ்‌ இசைத்தமிழ்‌ நாடகத்தமிழ்‌ நூல்களினும்‌, வேதாந்த 
சித்தாந்த நூல்களினுமுள்ள அகப்பொருள்‌ புறப்பொருட்‌ பாகுபாடுகள்‌, குறிஞ்சி 
வெட்சி முதலிய திணைப்‌ பாகுபாடுகள்‌, வெண்பா முதலிய பாவகை, பாவினம்‌ 
அலங்கார வகை, பரத ராக தாளப்‌ பகுதி, அங்கக்‌ கிரியை, உடல வருத்தனை, அவிநயம்‌) 
நிலை, கூத்து, விகற்பம்‌, வங்கிய முதலிய கருவியிலக்கணம்‌, பண்‌, வண்ணப்பகுதி, வரிப்‌ 
பகுதி, தத்துவ, முப்பொருளிலக்கணம்‌ என்றின்னோரன்ன முக்கிய விடயங்களாகிய 
சொற்பொருட்டொகைகளைக்‌ கொள்ளரதனவா யிருத்தலையுணர்ந்த சில நண்பர்கள்‌ 
அவைகளெல்லாம்‌ அமைய ஒரு அகராதி--யொன்று தருகவென்று பன்னாளும்‌ பன்‌ 
முறையுந்‌ தூண்ட அதற்கிசைந்து-- 

பரதசேனாபதீயம்‌, இசைநுணுக்கம்‌, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, 
குண்டலகேசி, அன்‌ பினைந்திணை, கல்லாடம்‌, தொல்காப்பியம்‌, அகநானூறு, புறகாஜூறு, 
கலித்தொகை, பத்துப்பாட்டு, இலக்கண விளக்கம்‌, வீரசோழியம்‌, புராணங்கள்‌, இதி 
காசங்கள்‌, சூளாமணி, புறப்பொருள்‌ வெண்பா மாலை, சித்தாந்த சாத்திரம்‌, பிங்கலந்தை 
திவாகரம்‌ முதலிய அரிய பெரிய நூல்களின்றும்‌ சொற்களையும்‌ தொகைப்பொருள்களையும்‌ 
செந்தமிழ்‌ நாட்டு வழக்கமொழிகள்‌ பலவற்றையும்‌ சேர்த்ததன்றி, குறித்த விடயங்‌ 
களையும்‌ என்னறிவிற்‌ கெட்டியவாறு சொற்பொருட்டொகுதியவாகச்‌ சேர்த்துப்‌ 
பதிப்பித்தனன்‌. 


72 தமிழாய்வு—12 


நா. கதிரைவேற்பிள்ளை அகராதி விரிவு பெறுதல்‌ 
இவ்வகராதி3ய மூன்றாம்‌ பதிப்பில்‌ * தமிழ்மொழியகராதி என்னும்‌ 
பெயரில்‌ வெளியீடப்பட்டுள்ளது. 1911இல்‌ வந்த இந்த அகராதியை 
The Coronation Tamil Dictionary என்றும்‌ பதிப்பாசிரியர்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. இதில்‌ நா, கதிரைவேற்பிள்ளையவர்கள்‌ பதிப்பித்த 
பெயரகராதியோடு காஞ்சி நாகலிங்க முதலியார்‌ என்பார்‌ தொகுத்த 
ஆயிரக்கணக்கான சொற்களும்‌ உடன்சேர்த்து அமைக்கப்பட்டுள்ள து 
இப்பதிப்பு. முன்பதிப்பில்‌ வினைச்சொல்‌, உரிச்சொல்‌, புதுச்சொல்‌ ஆகிய 
வற்றிற்குத்‌ தரப்பட்டுள்ள குறியீடுகள்‌ முற்றும்‌ நீக்கப்பட்டுள்ளன. 


இதன்‌ பதிப்புரையில்‌ இதனை வெளியிட்ட பி வே. நமச்சிவாய 
முதலியார்‌ இதன்‌ தனிச்‌ சிறப்புக்‌ கூறுகளைப்‌ பின்வருமாறு 
விளக்கியுள்ளார்‌. 


££ திருக்கைலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை ஆதினத்துத்‌ 
திராவிடமாபாடிய கர்த்தராகிய சிவஞான யோகிகள்‌ மாணாக்‌ 
கரின்‌ மாணாக்கருள்‌ ஒருவராகிய பிரதாபம்‌--சரவணப்‌ 
பெருமாள்‌ முதலியார்‌ அவர்கள்‌ குமாரரும்‌, சித்தாந்த சரபம்‌ 
அஷ்டாவதானம்‌ பூவை கலியாண சுந்தர முதலியார்‌ அவர்கள்‌ 
மாணவகரும்‌ மகு ரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்து வித்துவானும்‌ மெய்‌ 
கண்ட சாத்திரப்‌ பிரசாரகரும்‌ ஆகிய வண்ணக்களஞ்சியம்‌ 
காஞ்சி--நாகலிங்க முதலியார்‌ அவர்கள்‌ ஆயிரக்கணக்கான 
பதங்களைத்‌ தாம்‌ பதிப்பித்துவரும்‌ மெய்கண்ட சாத்திரம்‌ 
முதலிய பற்பல ஞான நுூல்களிலிருக்து திரட்டிக்‌ கொடுக்க 
அவர்கள்‌ கட்டளையின்படி * தமிழ்மொழியகராதி ? என்னும்‌ 
பெயரால்‌ அப்பதங்களை இடையிடையே சேர்த்து முந்திய பதிப்‌ 
பின்படியே நன்றாகப்‌ பார்வையிட்டு அச்சிற்பதிப்பித்தேன்‌ ””. 


இவ்வகராதி மேலும்‌ சில பதிப்புகளைப்‌ பெற்றுள்ளது. சதுரகராதி 
வழிவந்த ஒருமொழி அகராதிகள்‌ நாளடைவில்‌ பெருக்கமடைந்து 
இத்தகு நிலையை எய்தின என்பது தெரிய வருகிறது. 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழகராதி 
சதுரகராதியின்‌ வழிமுறையில்‌ வந்த அகராதிகளுள்‌ குறிப்பிடத்‌ 
தக்க மற்றோர்‌ அகராதி 1909ஆம்‌ ஆண்டு வெளிவந்த இருபதாம்‌ 
நூற்றாண்டுத்‌ தமிழகராதியரம்‌ (Twentieth Century Tamil Dictionary). 
இதனைப்‌ பதிப்பித்தவர்‌ பி, ஆர்‌. ராமகாதன்‌ அவர்களாவர்‌. இதில்‌ 
சேர்க்கப்பட்ட சொற்கள்‌ மிகச்‌ சிறிது காலத்துட்‌ சேர்க்கப்பட்டமையால்‌ அகரவரிசையில்‌ 
வைத்தற்கிடவில்லாததாயிற்று இன்றுஞ்சேர்க்க வேண்டிய சொற்களும்‌ பொருள்களும்‌ 
அகக்தமுள. முக்கியமாய்ப்‌ பொருள்‌ தொகையகராதிகளிற்‌ பற்பல அரியவிடயங்களை 
துழைத்தமையாற்‌ பெரிதாக கொள்வர்‌ அரிதாக்‌ கற்றோர்‌, நூதனமாகச்‌ சேர்க்கப்‌ 
பட்டவைகளுக்கு உ இக்குறி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளையெண்ணிப்பார்க்கு 
மிடத்து அரேகாயிரஞ்‌ சொற்களாகத்‌ தெரியவரும்‌ 77, (பதிப்புரை பக்‌, 14-15) 


தமிழில்‌ அகராதிக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 78 


புதிய சொற்களைச்‌ சேர்ப்பதற்குக்‌ காஞ்சிபுரம்‌ இராமசாமி நாயுடு உதவி 
யுள்ளார்‌. பெயரகராதிப்‌ பகுதியில்‌ சேர்க்கப்பட்ட புதுச்‌ சொற்கள்‌ 
வாள்குறி (--) இட்டுக்‌ காட்டப்பட்டுள்ளன. இதில்‌ நா. கதிரைவேற்‌ 
பிள்ளை அகராதியை விடவும்‌ பதினாயிரத்து முந்நூற்று நாற்பத்தொரு 
சொற்கள்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. பழைய முறை அமைப்பைப்‌ பெருக்‌ 
கியும்‌ புதுக்கியும்‌ விளக்கியும்‌ அமைத்துள்ளார்‌. இவ்வகராதியில்‌ 
ஆங்காங்கே சில பொருள்களை விளக்கப்‌ படங்கள்‌ தரப்பட்டிருப்பது 
தனிச்சிறப்பாகும்‌, 


ஜூபிலி தமிழ்‌ அகராதி 

இது போலவே மேலும்‌ பல திருத்தங்கள்‌ கொண்டதாய்‌ 1935இல்‌ 
ஜூபிலி தமிழ்ப்‌ பேரகராதி என்பதனை நெல்லை திரு எஸ்‌. சங்கரலிங்க 
முதலியார்‌ அவர்களைக்‌ கொண்டு செம்மை செய்யச்‌ செய்து ௩, அரங்க 
சாமி நாயகர்‌ வெளியிட்டார்‌. இவ்வகராதியில்‌ சோதிட நூல்‌ மருத்துவ 
நூல்களிற்‌ பயின்று வரும்‌ சொற்கள்‌ மிகுதியாகச்‌ சேர்க்கப்பட்டுள்ளன 


இவ்வாறாகச்‌ சதுரகரா தியின்‌ வளர்ச்சியாய்‌ அடுத்தடுத்து வந்த 
இந்த அகராதிகள்‌ எல்லாம்‌ சொற்களின்‌ பொருளை ஒருவாறு விளக்கின 
வேயன்றி சொல்லின்‌ பிறப்பு முல விளக்கம்‌, சொல்லாட்சி விளக்கம்‌ 
முதலிய பேரகராதி இயல்புகளைக்‌ கொண்டனவல்ல. இவ்வகையில்‌ 
வளர்நிலை பெற்றன சென்ற நூற்றாண்டில்‌ தோன்றிய தமிழ்‌-ஆங்கிலம்‌ 
ஆகிய இருமொழி விளக்க அகராதிகள்‌. அவற்றின்‌ வளர்நிலையை 
அடுத்து நோக்குவோம்‌. 


பெப்ரீஷியஸ்‌ அகராதி 

பாதிரிமார்களின்‌ அகராதி முயற்சிக்கு அரசாங்கமும்‌ ஆதரவு 
தந்தது. சதுரகராதியை அச்சிட்டு வெளியிட அரசாங்கமே முன்‌ 
வந்தது. ஆங்கிலேயத்‌ துரைத்தன த்தாருக்கு அரசியல்‌ துறையிலும்‌ 
வியாபாரத்‌ துறையிலும்‌ பொது மக்களோடு பழகுவதற்கும்‌ தமிழ்‌-- 
ஆங்கிலம்‌ என்னும்‌ இருமொழியும்‌ கற்றவர்கள்‌ தேவைப்பட்டனர்‌. 
ஆகவே, இருமொழியும்‌ கற்பவர்களுக்குப்‌ பயன்படும்படி இருமொழிய 
கராதி (Bilingual Dictionary) தோன்ற வேண்டும்‌ இன்‌ றியமையாச்‌ 
சூழல்‌ ஏற்படலாயிற்று, இவ்வகையில்‌ பெப்ரீஷியஸ்‌, ப்ரெய்ட்டெறப்ட்‌ 
என்னும்‌ ஜர்மன்‌ பாதிரிமார்‌ இருவர்‌ தமிழ்‌-ஆங்கில அகராதி ஒன்றை 
1779இல்‌ இயற்றினர்‌. இது 185 பக்கங்ளுள்ள சிறுநூலாகச்‌ சென்னையில்‌ 
வெளியிடப்பட்டது. இதனைத்‌ “தமிழும்‌ இங்கிலேசுமாயிருக்கிற 
அகராதி? என்று முதலில்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. தமிழ்‌ மொழியை 
* மலபார்‌ மொழி , என ஐரோப்பியர்‌ வழங்கி வந்தனர்‌ என்பதும்‌ முதற்‌ 
பக்கத்தில்‌ உள்ள பெயர்க்குறிப்பால்‌ தெரிய வருகிறது. 


தரங்கம்பாடி அகராதி 
பெப்ரீஷியஸ்‌ அகராதியை அடிப்படையாக வைத்துப்‌ பெரிதாக்கப்‌ 
பட்டதே 1897இல்‌ தோன்றிய தரங்கம்பாடி அகராதி, இதன்‌ முகப்பில்‌, 


ர்க்‌ தமிழாய்‌வு_—12 


A Dictionary-Tamil and English 
Based on 
John Philip Fabricius 
என்று குஜிக்கப்பட்டுள்ளது. இது சதுரகராதி முதலியன போல 
நான்கு கூறாயில்லாமல்‌ எல்லாவற்றையும்‌ அகரவரிசையில்‌ கொண்டு 
அமைக்கப்‌ பெற்றதாகும்‌. அகரவரிசை முறையில்‌ ககரம்‌ முதலான 
உயிர்மெய்யை இரண்டாம்‌ எழுத்தாகக்‌ கொண்டு மெய்யை ஈற்றில்‌ 
அமைக்கும்‌ முறையையே கொண்டுள்ள து. 


இதில்‌ ஒரு மூலச்‌ சொல்லின்‌ பொருளோடு தொடர்புடைய பிற 
செய்திகளும்‌ தொடர்களும்‌ அதனடியில்‌ அமையுமாறு முறைப்படுத்தப்‌ 
பட்டுள்ளன. முலச்‌ சொல்லைத்‌ தடித்த எழுத்தில்‌ அமைத்துத்‌ தொடர்‌ 
புடைய பிறவற்றை உள்ளடக்கி (1௦0201) அமைத்துத்‌ தந்துள்ளனர்‌. 
ஆங்கிலப்‌ பொருள்‌ முதலிலும்‌ அடுத்துத்‌ தமிழ்‌ விளக்கமும்‌ உள்ளன. 
பெயர்ச்சொல்‌, வினைச்சொற்களைக்‌ குறிப்பெழுத்தால்‌ இனம்‌ சுட்டி 
யுள்ளனர்‌. வினைகளைப்‌ பகுதியளவாகக்‌ காட்டி விளக்கம்‌ தருகிறார்‌. 
டாக்டர்‌ கிரால்‌ என்பவர்‌ முக்காலத்தும்‌ வரும்‌ வினைவிற்பங்களை 
யெல்லாம்‌ 178 வகையாகக்‌ கணக்கிட்டிருந்தார்‌. அதனைப்‌ பின்பற்றி 
இவ்வகராதியிலும்‌ ஒவ்வொரு வினையடியையும்‌ அது எவ்வகையைச்‌ 
சார்ந்தது என்று குறிப்பிட்டுக்‌ காட்டிபுள்ளார்‌. இதனால்‌ வினை 
விகற்பங்களைலெயலாம்‌ கொடுக்க வேண்டும்‌ அவசியமில்லாமல்‌ 
போயிற்று. வழக்கொழிந்த சொற்கள்‌, அருகிய சொற்கள்‌ முதலிய 
வற்றையும்‌ இவ்வகராதி நீக்கி விட்டது. இதில்‌ 11590 சொற்களும்‌ 
21905 தொடர்கள்‌ முதலியனவும்‌ அடங்கியுள்ளன. 


தமிழ்‌-லத்தீன்‌ அகராதி முதலிய இருமொழி அகராதிகள்‌ 
தமிழ்‌--ஆங்கில அகராதி போன்றே தமிழ்‌--லத்தீன்‌ அகராதி, 

தமிழ்‌--பிரஞ்சு அகராதி, போர்த்துகீசீய--லத்தின்‌--தமிழ்‌ அகராதி 

முதலியனவும்‌ பெஸ்கி முதலியோரால்‌ இயற்றப்பட்டன. 


யாழ்ப்பாணத்தில்‌ அமெரிக்க மிஷன்‌ அதிகாரிகள்‌ தொடங்கிய 
அகராதி முயற்சிகளில்‌ ஆங்கில-தமிழ்‌ அகராதியை ஹச்சிங்க்ஸ்‌ 
பாதிரியார்‌ செய்தனர்‌. இதனை 1842இல்‌ உவின்ஸ்லோ பதிப்பித்தார்‌. 


ஜி.யு போப்‌ பாதிரியார்‌ 1859இல்‌ சிற்றகராதி ஒன்றை வெளி 
யிட்டார்‌. பொதுக்கல்வி அதிசாரியின்‌ உத்தரவின்‌ பேரிலும்‌ 1870 ஓல்‌ 
ஒரு சிற்றகராதி வெளி வந்தது. இதனைத்‌ திருந்திய பதிப்பாக 1888இல்‌ 
மல்லாகம்‌ விசுவநாத பிள்ளை பதிப்பித்தனர்‌. 


ராட்லர்‌ அகராதி 
டாக்டர்‌ ராட்லர்‌ என்பவர்‌ 1880ஆம்‌ ஆண்டளவில்‌ தமிழ்‌_— ஆங்கில 


அகராதி ஒன்றை இயற்றினார்‌. இதனைத்‌ திருத்தம்‌ செய்வதற்குத்‌ தமிழ்ப்‌ 
பண்டிதர்‌ இருவரையும்‌ ஹார்க்றெஸ்‌, ராபர்ட்ஸன்‌ என்பவர்களையும்‌ 


தமிழில்‌ அகரா இக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 75 


நியமனம்‌ செய்தனர்‌. இந்த அகராதி நான்கு பகுதியாக வெளியிடப்‌ 
பெற்றுள்ளது, முதற்பகுதி 1834இல்‌ வெளி வந்தது. கவர்னர்‌ ஜெனரல்‌ 
பெண்டிங்க்‌ பிரபுவிற்கு உரிமையாக்கப்‌ பெற்ற து, இடையில்‌ ராபர்ட்ஸ்ன்‌ 
இறந்து போகவே டெய்லர்‌ பாதிரியாரும்‌ வேங்கடாசல முதலியாரும்‌ 
இதனை அச்சிடும்‌ பணியை ஏற்று மூன்று பகுதிகளையும்‌ வெளிப்‌ 
படுத்தினர்‌. இவை முறையே 1897, 1899, 1842ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
வெளிவந்தன. இவற்றில்‌ 1425 பக்கங்களும்‌ 36,900 சொற்களும்‌ 
உள்ளன. 


அகராதி வரிசையில்‌ ஒரு சொல்லோடு தொடர்புடைய சொல்‌, 
தொடர்களும்‌ ஒரு சேர அமைக்கப்பட்டுள்ளன. வினைச்சொற்களின்‌ 
முக்கால வடிவங்கள்‌ சுட்டப்பட்டுள்ளன. மகிழ்கிறது அல்லது மகிழு 
கிறது, மகிழ்ந்தேன்‌, மகிழுவேன்‌, மகிழ்‌ என்றாற்போல வினைப்பகுதியை 
ஈற்றில்‌ அமைத்துள்ளார்‌. 


உவின்ஸ்லோ அகராதி 


தமிழ்‌_—ஆங்கில இருமொழி அகராதிகளில்‌ மிகப்‌ பெரியதாய்‌ 
அமைந்தது 1862இல்‌ உவின்ஸ்லோ வெளியிட்ட அகராதியேயாம்‌. 
இவருடைய அகராதிக்கு இராமாநுஜக்‌ கவிராயர்‌, விசாகப்‌ பெரு 
மாளையர்‌, வீராசாமிச்‌ செட்டியார்‌ முதலிய தமிழறிஞர்கள்‌ உதவி 
புரிந்துள்ளனர்‌. 


இருவகை வழக்கிலுள்ள சொற்கள்‌ மிகுதியாக இதில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. இதில்‌ 67452 சொற்கள்‌ உள, பலவகைக்‌ கலைகளுக்‌ 
குரிய சொற்கள்‌ இதில்‌ விளக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர்கள்‌, புலவர்கள்‌, 
வீரர்கள்‌, தெய்வங்கள்‌ முதலியோர்களின்‌ பெயர்களும்‌ தரப்பட்டுள்ளன. 
அகர வரிசையில்‌ உயிர்மெய்‌ முன்னும்‌ மெய்‌ இறுதியிலும்‌ வருமாறே 
இவ்வகராதியும்‌ உள்ளது. சொற்களைப்‌ பெயர்‌, வினை என இனம்‌ 
பிரித்துக்‌ காட்டும்‌ குறிப்பு உள்ளது. ஒரு சொல்லோடு தொடர்பான 
பிற சொற்களும்‌ தொடர்களும்‌ ஒருசேர அமைத்துத்‌ தரப்பட்டுள்ளன , 
வினைச்சொற்களின்‌ பகுதியை முதலில்‌ தந்து, அது முக்காலத்திலும்‌ 
வரும்‌ வினை விகற்பம்‌ முதலியவற்றையும்‌ உடன்‌ சுட்டியுள்ளனர்‌. 
தேடு என்னும்‌ வினை-தேடுகிறேன்‌, தேடினன்‌, தேடுவன்‌, தேட 
என்று காட்டப்படுகிறது. இது போன்றே ஏனைய வினைச்சொற்களும்‌ 
விளக்கப்படுகின்‌ றன. 


கதிரைவேற்பிள்ளையின்‌ தமிழ்ச்‌ சொல்லகராதி 
இருமொழி அகராதிகள்‌ இவ்வகையில்‌ பெருக்கமடைந்து திருத்த 
முற்று வந்த நிலை போல ஒருமொழி அகராதிகள்‌ வளர்ச்சி பெறவில்லை. 
சதுரகராதியை அடியொற்றி வந்த சில அகராதிகள்‌ முன்பு குறிக்கப்‌ 
பட்டுள்ளன. 
5-4 


76 தமிழாய்‌வு—12 


இருபதாம்‌ நுற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ யாழ்ப்பாணத்தில்‌ நீதி 
பதியாயிருந்த வி. டபிள்யு, கதிரைவேற்பிள்ளை தொகுத்துத்‌ தந்த 
பேரகராதி மிகவும்‌ சிறப்புடையது. முந்திய அகராதிகளில்‌ இடம்‌ 
பெறாத சொற்கள்‌ தமிழ்‌ நூல்கள்‌ பலவற்றிலும்‌ விரவிக்கிடப்பதை 
உணர்ந்த இவர்‌ பல்வேறு நூல்களையும்‌ வாசித்துப்‌ புதுச்சொற்கள்‌ 
பலவற்றைத்‌ திரட்டுவாராயினர்‌. இவர்‌ ஆசிரியராயும்‌, வழக்கறிஞ 
ராயும்‌, நீதிபதீயாயும்‌ இருந்த காலங்களில்‌ அகராதிப்‌ பணியை 
முழுவதுமாய்க்‌ கவனிக்க இயலாதிருந்தது. நீதித்‌ தொழிலினின்றும்‌ 
ஓய்வு பெற்ற3ன்‌ ஐந்தாண்டுசளில்‌ முழு மூச்சாய்‌ உழைத்து அகராதி 
எழுதி முற்றுவித்தார்‌. 


இவருடைய அகராதிக்குச்‌ சுன்னாகம்‌ ௮, குமாரசுவாமிப்‌ புலவர்‌, 
வல்லிபட்டி சி. ஆறுமுகப்பிள்ளை, நல்லூர்‌ சரவண முத்துப்பிள்ளை 
முதலியோர்‌ உதவி புரிந்துள்ளனர்‌. இவர்‌ தாம்‌ தொகுத்த அகராதியினை 
ஆறு பகுதியாக வெளிடக்‌ கருதி முதற்பகுதியாக அகரமுதற்‌ சொற்களை 
கி. பி, 1940 ஆம்‌ ஆண்டு : தமிழ்ச்‌ சொல்லகராதி? என்னும்‌ பெயரில்‌ 
வெளியிட்டார்‌. இவருடைய அகராதியில்‌ முந்திய அகராதிகளில்‌ 
இல்லாத சிறப்புக்‌ கூறுகள்‌ பலவாகும்‌, 


தமிழ்ச்‌ சொல்லகராதியின்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌ 


1. அகராதி வரிசையில்‌ உயீர்மெய்க்கு முன்‌ மெய்‌ வருமாறு 
சொற்களை அமைத்துள்ளார்‌. 


2. சொற்களின்‌ பொருள்களையும்‌ முந்திய அகராதிகளிற்‌ போல 
அகர வரிசையில்‌ அமைத்துள்ளார்‌. ஆயினும்‌ ஒன்றுக்குமேற்பட்டு 
வரும்‌ பொருள்களை எண்‌ குறிப்பிட்டுக்‌ காட்டியுள்ளார்‌. 


9. வடமொழி வழிவந்த சொற்களுக்குப்‌ பொருள்‌ கூறிய பின்‌, 
அவ்‌ வடசொல்லை இரு மருங்கிலும்‌ பகர அடைப்பிட்டுக்‌ கிரந்த 
எழுத்திலும்‌ எழுதிச்‌ சேர்த்துள்ளார்‌ 


4, சொற்களின்‌ பொருள்களை வரையறுத்து விளங்கிக்‌ கொள் 
வதற்கு உதவியாகப்‌ பல நூல்களிலிருந்து மேற்கோள்களை எடுத்துத்‌ 
தந்துள்ளார்‌. அவற்றை உதாரணம்‌ (௨-ம்‌) என்று குறிப்பிட்டு, 
அவை காணப்பட்ட இடங்களையும்‌ சுட்டியுள்ளார்‌. முதன்முதலாகச்‌ 
சொற்பொருளுக்க ஆதாரமான மேற்கோள்களைப்‌ பல நூல்களிலிருந்து 
தேடித்‌ தந்த பெருமை இவரையே சாரும்‌. 


5. முன்‌ அகராதிகளில்‌ னகர வர்க்கத்தில்‌ சேர்க்கப்பட்டிருந்த 
வடசொற்களை இவர்‌ நைர வருக்கததிலும்‌ சேர்த்துத்‌ தந்துள்ளார்‌. 


6. பெரும்பாலான சொற்களுக்குரிய மூலம்‌ முதலியவற்றையும்‌ 
பொருளுரைகளின்‌ பின்‌ சேர்த்துள்ளார்‌. 


தமிழில்‌ அகரா திக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு ரர 


7. ஒருமை வடிவிலேயே சொல்லை அமைத்து அதன்வழிப்‌ 
பன்மையும்‌ காண்க என்று குறிப்பிட்டுள்ளார்‌. எனினும்‌ சில இடங்‌ 
களில்‌ பயன்பாடு கருதி இருவகை வடிவங்களையும்‌ கொடுத்துள்ளார்‌. 


8. வினைச்‌ சொற்களைத்‌ தொழிற்பெயர்‌ வடிவில்‌ தந்துள்ளார்‌. 
எனினும்‌, சில இடங்களில்‌ எச்ச வினைகளுக்கும்‌ தனிப்படப்‌ பொருள்‌ 
உரைக்கின்றார்‌. 


9, முதனிலையிலும்‌ இறுதியிலும்‌ வாரா என்ற எழுத்துக்கள்‌ 
முதல்‌ இறுதிகளில்‌ வருதலும்‌ இடைஙிலையில்‌ வேற்றுநிலை மயக்கமாய்‌ 
வாரா என விலக்கப்பட்டவை மயங்கி வரு தலும்‌ இவ்வகராதிச்‌ சொற்கள்‌ 
சிலவற்றில்‌ காணப்படும்‌, ஆனால்‌, அவை வடநூலார்‌ வியாகரணத்தில்‌ 
விதித்தபடி தமிழ்‌ நூல்களிலும்‌ சிறுபான்மை வரக்‌ கண்டமையின்‌ 
அவ்வாறு கொடுத்துள்ள தாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


10, இந்துஸ்தானிச்‌ சொல்‌, தெலுங்குச்‌ சொல்‌ ஆகியவற்றை 
இந்துஸ்‌, தெலுங்கு என்று இனம்‌ சுட்டி அறிவித்துள்ளார்‌. உலக 
வழக்கிற்கண்ட சொற்களை, *வழக்கு”" என்று குறிப்பிட்டுக்‌ 
காட்டியுள்ளார்‌. 


11. உதாரணமாக இவர்தம்‌ அகராதியில்‌ எடுத்தாண்ட நூல்கள்‌ 
ஏறத்தாழ 340, இவற்றைச்‌ சுருக்கக்‌ குறியீடு தந்து அகராதியில்‌ 
பயன்படுத்தியுள்ளமை பற்றி ஓர்‌ அட்டவணையும்‌ சேர்த்துள்ளார்‌. 


இவ்வாறு ஓர்‌ அகராதியில்‌ அவசியம்‌ இடம்‌ பெற வேண்டிய 
சிறப்பு அம்சங்களைக்‌ கொண்டு அமைந்த இத்தொகுப்பிலும்‌ நேர்ந்த 
ஒரு குறைபாடு முக்கியமாகக்‌ கருதத்தக்கது, வடசொற்கள்‌ 
அனைத்தையும்‌ சேர்த்தாலன்றித்‌ தமிழகராதி நிறைவுடையதாக 
மாட்டாது என்னும்‌ கொள்கையையுடையவர்‌ இவர்‌. இதனால்‌ வட 
மொழிச்‌ சொற்கள்‌ மிகுதியாய்‌ நுழைந்து இவ்வகராதிக்கு ஒரு குறையை 
உண்டாக்கி விட்டது, 


இவர்‌ வெளியிட்ட முதற்பகுதியில்‌ அகரத்தை முதலாகக்‌ கொண்ட 
சொற்கள்‌ மட்டுமே அடங்கியிருந்தன. தொடர்ந்து ஏனைய பகுதி 
களையும்‌ அச்சிடுவதற்கு முன்‌ அவர்‌ மரணமடைந்தார்‌. அதன்‌ பின்னர்‌ 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ நிறுவிய பெருமகனார்‌ பாண்டித்‌ துரைத்‌ 
தேவரவர்கள்‌ அவருடைய குமாரர்‌ திரு க: பாலசிங்கம்‌ என்பர்ரிடமிருந்து 
அகராதிப்‌ பிரதிகளைப்‌ பெற்றுச்‌ சங்கத்து வித்துவான்‌௧ளைக்‌ கொண்டு 
பரிசோதித்து அச்சிட்டு வெளியிடச்‌ செய்தார்‌. இவ்வகராதிப்‌ பணியில்‌ 
சங்கத்து வித்துவான்௧ளாகிய மு, ரா. அருணாசலக்‌ கவிராயர்‌. சே. ரா. 
சுப்பிரமணியக்‌ கவிராயர்‌, திருகாரய யணையங்கார்‌, வி. ஸ்ரீநிவாஸாச்சாரி 
யார்‌, நா. சுந்தரேசுவரையர்‌, மு. இராகவையங்கார்‌ முதலியோர்‌ பெருக்‌ 
தொண்டாற்றியுள்ளனர்‌. தொகுப்பாசிரியர்‌ கதி ர7வேற்பிள்ளையவர்கள்‌ 
இட்ட பெயராகிய ** தமிழ்ச்‌ சொல்லகராதி * என்னும்‌ பெயருடனேயே 


78 சமிழாய்வு-12 


மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ வெளியிட்டது. இது மூன்று பகுதிகளாக 
முறையே 1910, 1912, 1923ஆம்‌ ஆண்டுகளில்‌ வெளி வந்தது. தமிழ்ச்‌ 
சங்கத்திலிருந்து வெளியிடப்பட்டமையால்‌ இது “தமிழ்ச்‌ சங்க அகராதி! 
என்னும்‌ சிறப்புப்‌ பெயருடன்‌ விளங்குவதாயிற்று. 


சிறப்பு அகராதிகள்‌ 

இம்முறையில்‌ அகராதிகள்‌ ஒருபால்‌ வளர்ந்து வந்த நிலையிலும்‌ 
அவ்வப்போது சிற்சில நிகண்டுமுறை நூல்களும்‌ போற்றி வளர்க்கப்‌ 
பட்டன. மருத்தவம்‌, சோதிடம்‌, தணி நிகண்டுகளும்‌ அகராதிகளும்‌ 
அவ்வத்தறை வல்லுநரால்‌ இயற்றப்பட்டன. அகத்தியர்‌ பெயரால்‌ 
வழங்கும்‌ *ஏமதத்துவம்‌ என்னும்‌ பஞ்சகாவிய நிகண்டு” என்னும்‌ 
மருத்துவ நூல்‌ 1871ஆம்‌ ஆண்டு பதிப்பிக்கப்பட்டுள்ளது. இது 
போன்றே “போக முனிவர்‌ நிகண்டு? என்னும்‌ நூலின்‌ பகுதிகளும்‌ 
1870, 1883ஆம்‌ ஆண்டுகளில்‌ வெளியாகியுள்ளன. இவை மருத்துவம்‌ 
பற்றிய முலிகை முதலியவற்றின்‌ பெயர்த்‌ தொகுதியாகும்‌. 


வேம்புலி பண்டிதர்‌ என்பார்‌ மருந்துப்‌ பொருள்களுக்கான ஓர்‌ 
அகராதியை “ ஜீவாஜீவ குண விளக்கம்‌”? என்னும்‌ பெயரில்‌ வெளி 
யிட்டுள்ளார்‌. இது மருந்துப்‌ பெயர்களை அகராதி வரிசையில்‌ கூறி 
அவற்றின்‌ தன்மையை விளங்க உரைப்பதாகும்‌, *' சித்தர்களும்‌ 
முனிவர்களும்‌ செய்திருந்த ஆயுறு வேத நூல்களைப்‌ பார்வையிட்டு 
லோகோபகாரமாக வஸ்துக்களது தன்மை யாவருக்கும்‌ எளிதில்‌ 
விளங்கும்படியாயும்‌ அகராதி ஒழுங்காய்‌ அடுக்கியும்‌ அரும்பதங்களுக்கு 
உரை இயற்றப்பட்டது” என்னும்‌ குறிப்பு நூல்முகப்பில்‌ உள்ளது. 
இந்நூலின்‌ முதற்பதிப்பு 1874ஆம்‌ ஆண்டிலும்‌, இரண்டாம்‌ பதிப்பு 
3860ஆம்‌ ஆண்டிலும்‌ வெளிவந்துள்ள து. 


மற்றும்‌, *வைத்தியமலை அகராதி” என்றொரு நூல்‌ 1879, 
1884ஆம்‌ ஆண்டுகளில்‌ இருமுறை வெளிவந்துள்ளது. இதில்‌ 
வைத்திய சம்பந்தமான நூல்களில்‌ வரும்‌ மருந்துப்‌ பெயர்கள்‌, 
அவற்றின்‌ பரியாயப்‌ பெயர்கள்‌ ஆகியவற்றின்‌ பொருளை விளக்கு 
வதாகும்‌. இவற்றின்‌ பின்னர்‌, “வைத்திய மூலிகை விரிவகராதி * 
என்னும்‌ ஒரு நூலை 1902ஆம்‌ ஆண்டில்‌ வித்தியாரத்காகர அச்சுக்‌ 
கூடம்‌ வெளியிட்டுள்ளது. 


சோதிட சம்பந்தமாக வந்த நூல்களுள்‌ * காரக நிகண்டு? போல்‌ 
வன குறிப்பிடத்‌ தக்கன, “சோதிடக்‌ கடலகராதி? என்னும்‌ ஓர்‌ 
அகராதியும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ வெளிவந்துள்ளது. வைணவ 
சமய சம்பந்தமான சொற்பொருள்களை விளக்கும்‌ வகையில்‌ * சம்பிரதாய 
வகராதி” என்னும்‌ நரல்‌ தோன்றியுள்ளது “பேத அகராதி? 
என்னும்‌ பெயரில்‌ விவிலிய நூலுக்கான ஓர்‌ அகராதியை ௪. சி. 
கிலேற்றன்‌ ஐயர்‌ என்டார்‌ 1911-1916ஆம்‌ ஆண்டுகளில்‌ ஐந்து பகுதி 
யாக வெளியிட்டுள்ளார்‌. இதனைத்‌ தொடர்ந்து இவ்வகராதிக்கு 
மேலும்‌ மூன்று பதிப்புகள்‌ வந்துள்ளன (1929, 1940, 1963). 


தை 


தமிழில்‌ அகரா திக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 19 


சிறப்புப்‌ பெயர்‌ அகராதியும்‌ பிறவும்‌ 
1. சிறப்புப்‌ பெயரகராதி 

யாழ்ப்பாணம்‌ நீதிபதி கதிரைவேற்பிள்ளையால்‌ தொகுக்கப்பட்டு 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்க வாயிலாக வெளிவந்த அகராதி சொல்‌ 
தொகுப்பிலும்‌, பொருள்‌ விளக்கத்திலும்‌ முன்னேற்றம்‌ அடைந்த 
அகராதியாகும்‌ என்பது முன்பு கண்டோம்‌. இந்த அகராதி அச்சிடப்‌ 
பெற்று வந்த காலத்தில்‌ வேறுசில சிற்றகராதிகளும்‌ வெளி வந்‌,துள்ளன.. 
இவையெல்லாம்‌ சில சிறப்பு நோக்கங்களைப்‌ பின்பற்றியவை, 


தமிழ்நூற்‌ பரப்பில்‌ அமைந்த சிறப்புப்‌ பெயர்களைத்‌ தொகுத்து 
விளக்கவுரைகளுடன்‌ ஈக்காடு இரத்தினவேலு முதலியார்‌ என்பார்‌ 
சிறப்புப்‌ பெயர்‌ அகராதி? என்னும்‌ பெயரில்‌ (A Tamil Dictionary 
of Proper Names) 1908ஆம்‌ ஆண்டு வெளியிட்டார்‌. இவர்‌ கிறித்தவக்‌ 
கலாசாலைத்‌ தமிழ்ப்‌ பண்டிதராய்‌ விளங்கியவர்‌, ஆரிய, ஆந்திர, 
ஆங்கிலமொழிகளிலும்‌ பயிற்சியுள்ள வர்‌. இலக்கியங்கள்‌, சமய நூல்கள்‌, 
வரலாற்று நூல்கள்‌ முதலிய பலவற்றையும்‌ ஆராய்ந்து இவர்‌ இத்‌ 
தொகுப்பினை வழங்கியுள்ளார்‌. 


2. அபிதான சிந்தாமணி 


இது போன்றே இதனினும்‌ விரிவான விளக்கங்களைக்‌ கொண்டு 
அமைந்தது அபிதான சிந்தாமணி. இதனைச்‌ சென்னைப்‌ பச்சையப்பன்‌ 
கலாசாலைத்‌ தமிழ்‌ உபாத்தியாயர்‌ ஆ. சிங்காரவேலு முதலியார்‌ தொகுத்‌ 
தளித்துள்ளார்‌. சிறப்புப்‌ பெயர்‌ விளக்கமான இப்பெரு நூல்‌ சிறப்புப்‌ 
பெயரகராதி வெளிவந்து இரண்டு ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ 1910ஆம்‌ 
ஆண்டு வெளிவந்தது. 


தொகுப்பாசிரியர்‌ ஆ. சிங்காரவேலு முதலியார்‌, 1890 ஆம்‌ 
ஆண்டுக்கு முன்பு தொடங்கிப்‌ பல ஆண்டுகள்‌ இதன்‌ பொருட்டு 
உழைத்துள்ளார்‌. இதனை யாழ்ப்பாணம்‌ கனகசபைப்‌ பிள்ளை *இஃது 
அரிய தமிழ்க்‌ கதை அகராதி? எனப்‌ பாராட்டினார்‌. தமிழ்ச்‌ சொல்ல 
கராதியை வெளிப்படுத்திய பாண்டித்துரைத்‌ தேவர்‌ அவர்கள்‌ 
சங்கத்தின்வழி இந்த நூல்‌ வரவும்‌ உதவி புரிந்துள்ளனர்‌. இதில்‌ 
சிறப்புப்‌ பெயர்‌ முதலியவை விரிவான விளக்கங்களுடன்‌ காணப்‌ 
படுகின்றன. இது சொற்பொருள்‌ விளக்கும்‌ அகராதியன்று, பொருள்‌ 
விளக்கமான பல செய்திகளையும்‌ நூலாதாரம்‌ முதலியன கொண்டு 
விரிவாக விளக்கும்‌ தனியகராதியாகும்‌. இதனை ஆசிரியர்‌ மேலும்‌ 
விரிவாக்கிய இரண்டாம்‌ பதிப்புச்‌ சென்னைக்‌ குமாரசாமி நாயுடு அண்டு 
சன்சு கம்பெனியாரால்‌ 1934இல்‌ வெளியிடப்‌ பெற்றது ; இதனைக்‌ 
கலைக்களஞ்சியத்திற்கு முன்னோடியாக வந்த முதல்‌ நூல்‌ என்று 
குறிப்பிடலாம்‌. 


80 சமிழாய்வு--12 


3. இலக்கியச்‌ சொல்லகராதி 


தமிழ்ச்‌ சொல்லகராதிக்குக்‌ கதிரைவேற்பிள்ளைக்கு உதவி புரிந்த 
சுன்னாகம்‌ ௮. குமாரசுவாமிப்‌ பிள்ளையவர்கள்‌ * இலக்கியச்‌ சொல்ல 
கராதி” என்னும்‌ பெயரில்‌ ஒரு சிற்றகராதியை 1915 ஆம்‌ ஆண்டு 
வெளியிட்டார்‌. இது பெயருக்கு ஏற்றாற்போல இலக்கியச்‌ சொற்கள்‌ 
மட்டுமே கொண்டு அமைந்ததாகும்‌, இவ்வகராதியில்‌ தமிழ்ச்‌ சொல்ல 
கராதியிற்‌ போலவே மெய்யெழுத்து முதலாக வைத்து வரிசைப்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. இவர்‌ ஆகாரமாக எடுத்துக்கொண்ட இலக்கிய 
நூல்கள்‌ முதலியவற்றின்‌ பெயர்ப்‌ பட்டியலும்‌ தந்தள்ளார்‌. பல 
இடங்களிலும்‌ சொற்பொருள்‌ காணும்‌ நூற்பெயரையும்‌ சுருக்கக்‌ 
குறிப்பாய்ப்‌ பிறை வளைவுக்குள்‌ காட்டியுள்ளார்‌. ஆயினும்‌ நூலுள்‌ 
எந்தப்‌ பகுதியில்‌, எந்தப்‌ பாடலில்‌ எந்த வரியில்‌ வருகிறது என்றாற்‌ 
போன்ற குறிப்புத்‌ தரப்படவில்லை சொற்பொருள்‌ விளக்கத்தில்‌ 
அகராதிமுறை அமைப்பை விடுத்து ஏற்புடைய முதற்பொருள்‌ 
முன்னும்‌ தொடர்புப்பொருள்‌ பின்னும்‌ வருமாறு அமைத்துள்ளார்‌. 


இலக்கியச்‌ சொற்களிலும்‌ வெளிப்படப்‌ பொருள்‌ தருவனவற்றை 
வீடுத்து அரும்பதங்களுக்கே விளக்கம்‌ தருகிறார்‌. நிகண்டு 
நூல்களிலும்‌ இலக்கியங்களிலுமிருந்து ஆயிரத்தைந்நூற்றுக்கு மேற்‌ 
பட்ட புதிய சொற்களைத்‌ தந்துள்ளார்‌. புதியனவாகச்‌ சேர்க்கப்பட்ட 
சொற்களின்‌ முன்‌ நட்சத்திரக்குறி (*) அமைத்துள்ளார்‌. சொற்களே 
யன்றிப்‌ பொருள்‌ களும்‌ புதியனவாகச்‌ சேர்க்கப்பட்டும்‌ சிலசில பொருள்‌ 
கள்‌ திருத்தப்பட்டுமிருக்கின்றன. இவ்வாறு சிற்சில நியமங்களைக்‌ * 
கொண்டுள்ள இவ்வகராதி இலக்கியச்‌ சொற்களுக்கு மட்டுமே விளக்கம்‌ 
தரும்‌ தனி.பகராதியாகும்‌ 


அகராதி பற்றிய புதுக்‌ கொள்கை 


அகராதிகள்‌ பலவாகப்‌ பெருகி வந்த போதிலும்‌ மொழியில்‌ 
வழங்கும்‌ எல்லாச்‌ சொற்களையும்‌ அவைகள்‌ எடுத்துக்‌ கொள்ளவில்லை. 
இலக்கியங்களில்‌ வரும்‌ கடின சொற்களை மட்டுமே சேர்க்கவேண்டும்‌ 
என்ற கருத்து முற்காலத்து இருந்தது நிகண்டுகளில்‌ இடம்‌ பெற்ற 
சொற்களும்‌ இவ்வகையான கடின பதங்களே. ஆனால்‌, இக்‌ கருத்து 
மாறிவிட்டது. நிறைவான ஓர்‌ உயரிய அகராதியில்‌ ஒரு மொழி 
யிலுள்ள எல்லாச்‌ சொற்களும்‌ காணப்பட வேண்டும்‌ என்பதே இப்‌ 
பொழுதுள்ள அகராதியாளர்‌ கருத்தாகும்‌, எனவே, அகராதி என்பது 


உ *' இவ்வகராதியிலே இலக்கியத்தில்‌ வரும்‌ பெயர்ச்சொற்களே பெரும்பாலும்‌ வரும்‌. 
வினைச்சொற்கள்‌ வாரா. வினைச்சொற்பொருள்‌ வேண்டுவோர்‌ ஈண்டு வருந்‌ தொழிற்‌ 
பெயர்‌ கோக்கி அறிக, ஒருவி, ஒருவ, ஒல்கி, ஒல்க, அலமந்து, அலமர, அட்டு, அட 
முதலிய வினைச்சொற்களின்‌ பொருள்களை வேண்டுவோர்‌ ஒருவுதல்‌, ஒல்குதல்‌, அல 
மரல்‌, அடுதல்‌ முதலிய தொழிற்பெயர்களை கோக்கி அவைகளை அறிக, இடைச்‌ 
சொற்களும்‌ இங்கே வாரா. அவற்றை ஈன்னூல்‌ முதலிய இலக்கணங்கஹோக்கி அறிக, 
உரிச்சொற்களுள்ளும்‌ அரியன வாய திரிசொற்கள்‌ சிலசிலவரும்‌. 


தமிழில்‌ அகரா திக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 81 


பொருள்‌ மாத்திரம்‌ உணர்த்தும்‌ கருவி என்னும்‌ கொள்கை மாறி ஒரு 
மொழியின்‌ ஆரம்ப காலத்திலிருந்து இக்காலம்‌ வரையுள்ள எல்லாச்‌ 
சொற்களுக்கும்‌ இருட்பிடமாகவும்‌ விளங்குதல்‌ வேண்டும்‌ என்னும்‌ 
கொள்கை நிலைபெற்றுவிட்டது. இத்தகைய கொள்கையை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு அமைந்ததே சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ 
பேரகராதி (Tamil Lexicon). 


முற்பட்ட அகராதிகளில்‌ உள்ள குறைபாடுகள்‌ 


இதற்கு முந்திய அகராதிகளில்‌ சங்கத்தமிழ்‌ அகராதி வரையில்‌ 
தோன்றிய அகராதிகளில்‌--வளர்நிலைப்‌ போக்கில்‌ சிற்சில சிறப்புக்‌ 
கூறுகள்‌ காணப்பட்டபோதிலும்‌ அவற்றில்‌ பல குறைபாடுகளு 
மிருந்தன. இவை குறித்துப்‌ பேராசிரியர்‌ வையாபுரிப்‌ பிள்ளேயவர்கள்‌ 
கூறுவன நோக்கத தக்கன. 


“ இத்தமிழ்‌ அகராதி (தமிழ்ச்‌ சங்க அகராதி) ஒரு புறமிருக்க 
தமிழ்‌--ஆங்கில அகராதி பல வகையில்‌ செப்பமடைய இட 
மிருந்தது. மூதலாவது, சங்க இலக்கியம்‌ முதலிய ஆதார 
நூல்கள்‌ பல உவின்ஸ்லோவுக்குப்‌ பின்னரே அச்சில்‌ வெளி 
வந்துள்ளன. அவற்றை நன்கு பயன்படுத்துவது அவசிய 
மாயிற்று. இரண்டாவது சொற்களுக்குப்‌ பொருள்‌ எழுது 
வதில்‌ உவின்ஸ்லோ முதலியோரது அகராதிகள்‌ ஒவ்வொன்‌ 
றிலும்‌ ஒவ்வொரு நயமிருந்தது. இக்கயங்கள்‌ அனைத்தையும்‌ 
ஒருங்கு கொணர்ந்து அவற்றை இன்னும்‌ ஒழுங்காக விருத்தி 
செய்வது அவசியமாயிருந்தது. மூன்றாவது, சொற்பொருள்களை 
அமைப்பதீல்‌ சில நியமங்களைக்‌ கையாளுவதும்‌ அவசிய 
மாயிற்று. தமிழ்‌ அகராதி நூல்கள்‌ பலவும்‌ பொருள்களையும்‌ 
கூட அகராதிக்‌ கிரமத்தில்‌ அமைத்தன்‌. இது தவருகும. 
வரலாற்று முறையிலும்‌, இயலாத இடங்களில்‌ கருத்துத்‌ 
தொடரும்‌ முறையிலும்‌ இவற்றை அமைக்க வேண்டுவது 
இன்‌ றியமையா ததாகும்‌ நான்காவது சொல்லுக்குப்பொருளாகப்‌ 
பரியாயச்‌ சொற்களைக்‌ கொடுப்பது போதாத. சொல்லுக்குரிய 
பொருளின்‌ லட்சணத்தையும்‌ வரையறை செய்ய வேண்டும்‌. 


* “' பெயர்ச்‌ சொற்களுள்ளும்‌ உலக வழக்கிலும்‌ நிகழ்ந்து வளிப்பட்டு நிற்கும்‌ இயற்‌ 
சொற்களும்‌ இங்கே வாரா, ** வெளிப்படு சொல்லே கிளத்தல்‌ வேண்டா?! என்று 
ஆசிரியர்‌ தொல்காப்பியரும்‌ கூறுவர்‌, சிவன்‌, விட்டுணு, பிரமன்‌, சேரன்‌, சோழன்‌, 
பாண்டியன்‌, யானை, புலி, காடி, பனை, பலா முதலிய இயற்சொற்களையும்‌ அகராதி 
நோக்கி அறிய வேண்டுமா? சிவன்‌--ஒரு கடவுள்‌, சேரன்‌--ஓரரசன்‌, யானை--ஒரு 
மிருகம்‌, என்றின்னோரன்னவாய்‌ இவைகளையும்‌ எழுதிப்‌ பொருளுங்‌ கூறுவர்‌, இவற்றால்‌ 
அகராதி விரிதலின்றிப்‌ பயனுமுண்டா ? இவையன்றி இயற்கையிலே ஒரு நிலையுஞ்‌ 
சற்றே வேறுபட்டு மற்றொரு நிலையுமாக இருவகை நிலையாய்‌ நின்று ஒரு பொருளை 
உணர்த்தும்‌ சொற்களும்‌ பற்பல, அவைகளுந்‌ தனித்தனி இங்கே வாரா. * சொற்ற 
வற்றியலான்‌ மற்றைய பிறவுந்தெற்றென வுணர்தல்‌ தெள்ளியோர்‌ கடனே?! என்பதனை 
அநுசரித்து அவைகளை அறிக ””, 

(இலக்கியச்‌ சொல்லகராதி உபக்கிரமணிகை பக்‌, ௪௫-) 


82 தமிழாய்‌வு—12 


இவ்வாறு செய்யும்‌ வழக்கமே தமிழ்‌ அகராதிகளில்‌ பெரும்‌ 
பாலும்‌ இல்லாமலிருந்தது. பரியாயச்‌ சொல்லைக்‌ கூறுவது 
தான்‌ லட்சணமாகக்‌ கருதப்பட்ட து. தமிழ்‌-ஆங்கில அகராதி 
களில்‌ கொடுக்கப்பட்ட லட்சணங்களும்‌ ஒவ்வொரு வகை 
யில்‌ பிழைபாடுடைடனவாயிருந்தன. இக்குறைகளெல்லாம்‌ 
நீக்க வேண்டுவது அவஃயமாயிற்று ஐந்தாவது, சொல்லின்‌ 
பிறட்பைக்‌ குறித்து அகராதியாளர்கள்‌, பெரும்பாலும்‌ கவனஞ்‌ 
செலுத்தியதே இல்லை. வடமொழி மூலங்கள்‌ சிலவற்றிற்குத்‌ 
தரப்பட்டிருந்தன. பிற திராவிட மொழிகளிலிருந்து பிறப்‌ 
பொத்த சொற்கள்‌ காட்டப்‌ பெறவில்லை. ஆராவது, மேற்கோள்‌ 
காட்டுவதில்‌ தகுதியான நியமங்கள்‌ கையாளப்படவில்லை. 
தக்க நியமங்களை அடிப்படையாகக்‌ கொண்டு மேற்கோள்‌ 
கொடுப்பது அவசிமாயிருந்தது. 

(இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, பக்‌. 146-147) 


தமிழ்‌ லெக்சிகன்‌ 


மேலே சுட்டிய குறைபாடுகளில்லாமல்‌ அவற்றில்‌ திருத்தம்‌ பெற்ற 
தாய்‌ இருவகை வழக்கிலுள்ள எல்லாச்‌ சொற்களையும்‌ தர முயன்றுள்ள து 
சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி (Tamil Lexicon). இது 
அரசினர்‌ ஆதரவில்‌ சாண்ட்லர்‌ என்ற அமெரிக்கன்‌ மிஷன்‌ பாதிரி 
யாரால்‌ தொடங்கப்‌ பெற்று, தமிழ்ப்பெரும்‌ புலவர்‌ பலர்‌ உதவியுடன்‌ 
ஆங்கிலமும்‌ தமிழும்‌ கற்ற புலவர்களால்‌ ஆக்கப்‌ பெற்றது. 1919ஆம்‌ 
ஆண்டு தொடக்கப்பெற்று 1996ஆம்‌ ஆண்டில்‌ இது முற்றுப்‌ பெற்றது. 


இதில்‌ சொற்கள்‌ தமிழிலும்‌, தொடர்ந்து ஆங்கிலத்தில்‌ எழுத்துப்‌ 
பெயர்த்தும்‌ தரப்பட்டுள்ளன. அகராதி வரிசையில்‌ மெய்யை முதலாக 
வைத்துத்‌ தமிழ்ச்‌ சங்க அகராதி போலக்‌ கொள்ளப்பட்டிருக்கிறது. 
பெயர்வினை முதலிய சொற்களை இனம்‌ பிரித்துக்‌ காட்டும்‌ குறிப்புடன்‌ 
சொற்களின்‌ முலங்களையும்‌ கொடுப்பதற்குப்‌ பெரும்பான்மையும்‌ 
முயன்றுள்ள து. பிராகிருதம்‌, வடமொழி, பிற திராவிட மொழிகள்‌ 
முலம்‌ வந்த சொற்களையும்‌ ஆங்கிலம்‌, சிங்களம்‌, மலேயா முதலிய பிற 
மொழி வந்த சொற்களையும்‌ இனம்‌ பிரித்துக்‌ காட்டியுள்ளது. வட்டார 
வழக்குகளையும்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளது. பொருள்‌ கூறுவதில்‌ தக்க 
நியமங்கள்‌ பின்பற்றப்பட்டுள்ளன. சொற்களின்‌ முதற்பொருள்‌, 
வளர்நிலையில்‌ தொடர்பாக வந்த பொருள்கள்‌ ஆகியவற்றையும்‌ முறைப்‌ 
படுத்திக்‌ கூடிய வரையில்‌ வரலாற்று முறைமை தழுவியுள்ளது. 
ஆங்கிலத்திலும்‌ தமிழிலும்‌ பொருள்‌ விளக்கம்‌ உள்ளமையால்‌ அவ்விரு 
மொழி தெரிந்த எல்லாருக்கும்‌ பயன்படும்‌ வகையில்‌ இது உள்ளது. 
வினைச்சொற்கள்‌ தல்‌-த்தல்‌ சேர்த்துக்‌ காட்டப்பட்டுள்ளன ; கிராலின்‌ 
பகுப்பு முறையும்‌ தழுவிக்‌ கொள்ளப்பட்டுள்ளது. பொருள்களுக்கு 
ஆதாரமான மேற்கோள்களைத்‌ தருவதில்‌ மிகுந்த கவனம்‌ செலுத்தி 
யுள்ளது, இலக்கிய மேற்கோளேயன்‌ றி உரைமேற்கோள்களும்‌ வழக்குத்‌ 


தமிழில்‌ ௮கரா.இக்கலையின்‌ வளர்ச்சி வரலாறு 88 


தொடர்களும்‌ எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. கல்வெட்டுகளை ஆதார 
மாகக்‌ கொண்டு பல சொற்களையும்‌ சேர்த்த முதல்‌ அகராதி இதுவே, 
இவ்வாறாகப்‌ பல்லாற்றானும்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌ பலவற்றைக்‌ கொண்ட 
இப்பேரகராதி 1,04,405 சொற்களைக்‌ கொண்டதாய்‌ 9928 பக்கங்களில்‌ 
அமைந்து விளங்குகிறது. இப்பேரகராதியில்‌ விடுபட்டுப்‌ போன 
சொற்கள்‌, பொருள்களையும்‌ தொகுத்துத்‌ தொடர்ந்து அனுபந்த அகராதி 
ஒன்று 1936-1938ஆம்‌ ஆண்டுகளில்‌ மூன்று பகுதிகளாக அமைத்துத்‌ 
தரப்பட்டுள்ளன, இதில்‌ 423 பக்கங்களும்‌ 13357 சொற்களும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 


அகராதிப்‌ பணி மேலும்‌ வளர வேண்டும்‌ 

இவ்வளவு சீரும்‌ சிறப்புமாய்‌ வெளிவந்துள்ள இந்த அகராதியிலும்‌ 
சிற்சில குறைபாடுகள்‌ நேர்ந்துள்ளதென்றும்‌, அகராதிப்பணி மேலும்‌ 
வளரவேண்டும்‌ என்றும்‌ இதன்‌ பதிப்பாசிரியராகிய பேராசிரியர்‌ வையா 
புரிப்‌ பிள்ளையவர்கள்‌ பின்வருமாறு கருத்துத்‌ தெரிவித்‌ துள்ளார்கள்‌. 


“ இதில்‌ குறைகளே இல்லை என்றாவது, இதனோடு அகராதி 
வேலைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று என்றாவது நினைப்‌ து 
தவறு. இதிலும்‌ பல குறைகள்‌ உள்ளன. அகராதி வேலை 
மேலும்‌ நடைபெற்றுக்‌ கொண்டே செல்ல வேண்டியதுதான்‌. 


“மொழியின்‌ வளர்ச்சி ஈமது வாழ்க்கை வளர்ச்சியைப்‌ 
பொறுத்தது. இம்மொழி வளர்ச்சிக்குச்‌ சொல்லின்‌ வளர்ச்சி 
ஓர்‌ சிறந்த அறிகுறியாயுள்ளது, நமது வாழ்க்கை வளமுறு 
வதானால்‌ சொற்கள்‌ பெருகிக்‌ கொண்டுதான்‌ செல்லும்‌, அகராதி 
வேலைக்கும்‌ முடிவில்லை. குறைபாடுகளைத்‌ திருத்துவதும்‌ , 
சொற்களுக்கு ஜாதகம்‌ கணிப்பதும்‌, புதுச்சொற்களைச்‌ 
சேர்ப்பதும்‌ சாஸ்திர சங்கே மொழி--அகராதிகளையும்‌, 
கொடுந்தமிழ்‌, திசைச்‌ சொல்‌ பற்றிய அகராதிகளையும்‌, சொல்‌ 
உற்பத்தி அகராதிகளையும்‌ இயற்றுவதும்‌ தமிழ்மொழி 
வளர்ச்சிக்கு இன்றியமையாத பெருஞ்செயல்களாகும்‌. இவ்‌ 
வேலைகள்‌ இடையீடின்றி ஈடைபெறுவதற்குரிய முயற்சியை 
நாம்‌ மேற்கொள்ள வேண்டும்‌. தமிழ்‌ மக்கள்‌ உள்ளம்‌ இதிலே 
செல்வதாக ??, 

(இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ பக்‌, 147-148) 


பேராசிரியரின்‌ அனுபவ உரைகள்‌ மேலும்‌ அகராதி வளர்ச்சிக்கு. 
அடிகோலுவதாக உள்ளன. 


தமிழ்‌ லெக்சிகனுக்குப்‌ பின்னர்‌ உள்ள வளர்ச்சிநிலை 
சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி (7801 Lexicon) 


மிகச்‌ சிறந்த படைப்பாகப்‌ போற்றப்படுகிறது. இது வெளிவக்‌ த 
5—5 


84 தமிழாய்வு—12 


பின்னர்‌ சென்ற 40 ஆண்டுகளாக ஈடைபெற்ற சில முக்கியமான 
அகராதிப்‌ பணிகளை இனிப்‌ பார்ப்போம்‌. தமிழ்‌ லெக்சிகன்‌ முடிவு 
பெறும்‌ தருவாயில்‌ 1935இல்‌ வெளிவந்தது ஆனந்தவிகடன்‌ அகராதி: 
இது ஆனந்தவிகடன்‌ ஆசிரியரால்‌ தொகுத்தளிக்கப்பட்டது. ௮ முதல்‌ 
வை வரை 2040 பக்கங்கள்‌ கொண்ட ஒரு பேரகராதி இது. இதில்‌ 
பேச்சு வழக்குச்‌ சொற்கள்‌ மிகுதியாகச்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. ஆனந்த 
விகடனின்‌ பரிசுப்‌ போட்டிக்குப்‌ பயன்படும்‌ வகையில்‌ இது தொகுக்கப்‌ 
பட்டது என்பது கருதற்பாற்று. இதே நோக்கில்‌ இதற்கு முன்‌ வெளி 
வந்த ஒரு சிற்றகராதி * விக்டோரியா தமிழ்‌ அகராதி? ஆகும்‌, இதனைத்‌ 
தொகுத்த எஸ்‌. குப்புசாமி என்பார்‌ ஓரெழுத்துச்‌ சொல்‌, ஈரெழுத்துச்‌ 
சொல்‌ முதலியனவாகப்‌ பாகுபடுத்திப்‌ பொருள்விளக்கம்‌ தந்துள்ளார்‌. 
பொருள்‌ விளக்கத்திற்கான படங்களும்‌ இதில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


ஆனந்தவிகடன்‌ அகராதியை அடுத்து 1937இல்‌ வெளிவந்த 
பேரகராதி *மதுரைத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி? என்பதாகும்‌. இதனை மதுரை 
இ மா. கோபாலகிருஷ்ணக்‌ கோனார்‌ பல பண்டிதர்களைக்‌ கொண்டு 
தொகுப்பித்து வெளியிட்டார்‌. இது முந்திய தமிழ்‌--தமிழ்‌ அகராதிகளைப்‌ 
பயன்படுத்திச்‌ சதுரகராதி அமைப்பில்‌ நான்கு கூறாகப்‌ பகுத்து 
வெளியிடப்பட்டிருக்கிறது. 


நம்‌ நாடு சுதந்திரம்‌ பெற்ற 1947 ஆம்‌ ஆண்டுக்குப்‌ பின்‌ தமிழிலேயே 
கலை, விஞ்ஞான பாடங்களைப்‌ போதிக்கும்‌ நிலை தோன்றியது. எல்லாம்‌ 
தமிழில்‌ எந்க வகையில்‌ பல்வேறு சாத்திரப்‌ பொருள்‌ பற்றிய கலைச்‌ 
சொல்லகராதிகள்‌ அரசாங்க ஆதரவுடன்‌ வெளி வரலாயின. பின்னர்‌ 
ஆட்சி மொழியையும்‌ தமிழாக அரசாங்கம்‌ மேற்‌ கொண்டதன்‌ விளைவாக 
* ஆட்சிச்சொல்‌ அகராதியும்‌ பிறந்தது. சட்டங்களைத்‌ தமிழாக்கும்‌ 
பெருமுயற்சிக்கு அங்கமாகச்‌ “சட்டச்‌ சொல்லகராதி'யும்‌ இப்பொழுது 
உருவாகி வெளிவந்துள்ள து. 


சுதந்திரம்‌ பெற்றபின்‌ வந்த தமிழ்‌ அகராதிகளில்‌ கலை--இலக்கியம்‌, 
அறிவியல்‌ முதலியவற்றின்‌ விளக்கமாய்த்‌ தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌ 
வெளியிட்ட தமிழ்க்‌கலைக்‌ களஞ்சியத்‌ தொகுதிகள்‌ பத்தும்‌, அதன்பின்‌ 
வந்த குழந்தைகள்‌ கலைக்களஞ்சியம்‌ பத்துத்‌ தொகுதிகளும்‌ சிறப்பாகக்‌ 
குறிப்பிடத்‌ தக்கவை, இவை சொற்பொருள்‌ அகராதி அல்லவேனும்‌ 
அகராதி அமைப்பிலேயே பொருள்‌ விளக்கக்‌ கட்டுரைகள்‌ அமையப்‌ 
பெற்றதாகும்‌. 


சென்னைப்‌ பல்லைக்கழகம்‌ டாக்டர்‌ ௮. சிதம்பரகாதச்‌ செட்டி 
யாரைப்‌ பதிப்பாசிரியராகக்‌ கொண்டு வெளியிட்ட ஆங்கில 
தமிழ்‌ அகராதியும்‌ சிறப்பான ஒரு தொகுப்பாகும்‌. சுருக்க ஆக்கு 
போர்டு ஆங்கில அகராதியை ஒட்டி இந்த அகராதியின்‌ அமைப்பு 


தமிழில்‌ ௮க.ரா.இச்சலையின்‌ வளர்ச்சி வரலாறு 85 


உள்ளது. 1223 பக்கங்கள்‌ கொண்ட இவ்வகராதியை 1963இல்‌ 
தொடங்கி 1965இல்‌ முற்றுவித்தது ஓர்‌ அரும்‌ பெரும்‌ சாதனை. ஆங்கில 
தமிழ்‌ அகராதிகளுள்‌ இதுவே மிக விரிந்த அளவில்‌ அமைந்தது. 


பேரகராதிகள்‌ ஒருபுறமாக மாணவர்‌ பொருட்டாக வெளிவந்துள்ள 
சிற்றகராதிகளும்‌ பலவாகும்‌. இவ்வகை அகராதிகளுள்‌ முதலாவது 
குறிப்பிடத்தக்கது கோ. விஜயரங்க முதலியாரின்‌ அகராதிச்‌ சுருக்க 
மாகும்‌ (1883). அடுத்துக்‌ குறிப்பிடத்தக்கது மே, வீ. வேணு 
கோபாலப்‌ பிள்ளையவர்களின்‌ * இளைஞர்‌ தமிழ்க்‌ கையகராதி? (1928): 
இவை மிசச்‌ சுருக்கமாய்‌ அமைந்த சிற்றகராதிகள்‌. இவற்றிலும்‌ 
பெரிய அளவில்‌ மாணவர்க்கும்‌ பொதுவாக வாசகர்க்கும்‌ பயன்படும்‌ 
வகையில்‌ வெளிவந்த சிற்றகராதிகள்‌ பலவாகும்‌. 


மாணவர்‌ தமிழகராதி--எஸ்‌. அனவரதவிராயகம்‌ பிள்ளை 1921 


2, நவீன தற்காலத்‌ தமிழ்ச்‌ சொல்‌ அகராதி 
ச. பவானந்தம்‌ பிள்ளை 1925 


9, நவீன தமிழகராதி-சீ. கிருஷ்ணசாமிப்‌ பிள்ளை 1995 
கழகத்‌ தமிழ்க்கையகராதி--சேலை சகதேவ முதலியார்‌ 

காழி. சிவ கண்ணுசாமிப்‌ பிள்ளை 1940 
5. செந்தமிழ்‌ அகராதி--ந, சி. கந்தையாப்‌ பிள்ளை 1950 
6. கம்பர்‌ தமிழகரா தி-வே. இராமச்சந்திர சர்மா 1957 
7. சுருக்கத்‌ தமிழகராதி--சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 1955 
8. கோனார்‌ தமிழகராதி--ஐயன்பெருமாள்‌ கோனார்‌ 1955 
9. தமிழ்‌ இலக்கிய அகராதி--பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌ 1957 
10. கழகத்‌ தமிழகராதி--கழகப்‌ புலவர்‌ குழு 1964 
11. லிப்கோ-—தமிழ்‌- தமிழ்‌-ஆங்கில அகராதி 1969 
12, மணிமேகலைத்‌ தமிழகராதி 1979 


வெவ்வேறு நோக்கில்‌ அவ்வப்போது வெளிவந்துள்ள சிறப்ப 
கராதிகள்‌ சிலவும்‌ குறிப்பிடத்தக்கன. ச. இராமசாமிப்‌ புலவரால்‌ 
தொகுக்கப்‌ பெற்றுச்‌ சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தாரால்‌ 
1969இல்‌ வெளியிடப்பெற்ற தொகையகராதி ஒரு சிறப்பகராதியே, ற. சி. 
கந்தையா பிள்ளை தொகுத்து வெளியிட்ட புலவர்‌ அகராதி, இலக்கிய 
அகராதி ஆகியவை, திரு மு. சதாசிவம்‌ தொகுத்து வெளியிட்டுள்ள 
எதிர்பத அகராதி, ஓலிக்குறிப்பகரா தி முதலியனவும்‌ சிறப்பகராதி 
களே. திவ்யப்பிரபந்த அகராதியை டி, பார்த்தசாரதி ஐயங்கார்‌ 
என்பார்‌ 1963இல்‌ வெளியிட்டார்‌. 


86 தமிழாய்வு..-12 


புறகானூறு, சிலப்பதிகாரம்‌, அகநானூறு போன்ற சிற்சில 
இலக்கியங்களுக்குத்‌ தனியகராதிகள்‌ வெளிவந்துள்ளன. புதுவைப்‌ 
பிரஞ்சு இந்தியக்‌ கலைக்கழகம்‌ வெளியிட்டுள்ள பழக்‌ தமிழ்ச்‌ சொல்லடைவு 
(1967-1970) 1491 பக்கங்களில்‌ அமைந்த மூன்று பெருந்தொகுதி 
களாகும்‌. திருக்குறள்‌ அகராதி (1924) திருக்குறட்‌ சொல்லடைவு 
(1952) போன்ற சில அகராதிகள்‌ திருக்குறள்‌ நூலுக்கு உள. கம்ப 
ராமாயண அகராதியை ௮. ௪. சுந்தரராஜன்‌ என்பார்‌ ஆக்கியுள்ளார்‌. 
அரசாங்கம்‌ வெளியிட்டு வரும்‌ தமிழ்‌ நூல்‌ விவர அட்டவணைத்‌ 
தொகுதிகளும்‌ பல்வேறு ஆய்வுகளுக்குப்‌ பயன்படத்தக்க தொகுதி 
களாகும்‌. 


அகராதிக்குழு நிரந்தரமாக அமைய வேண்டும்‌ 


இவ்வாறாகத்‌ தமிழகராதி மேலும்‌ வளம்‌ பெறுவதற்கு ஏற்ற கருவி 
நூல்கள்‌ பல வந்த வண்ணமாயுள்ளன. சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழ்ப்‌ பேரகராதி (Tai! Lexicon) வெளிவந்து 40 ஆண்டுகளுக்கு 
மேலாகி விட்டன. இக்கால கட்டத்தில்‌ வெளிவந்துள்ள புதிய தமிழ்‌ 
நூல்களும்‌ பலவாகும்‌. மொழியின்‌ பல்வேறு துறைகளும்‌ வேகமாக 
வளர்க்து வருகின்ற இகங்காளில்‌ சென்னைப்‌ பல்லைக்கழகத்‌ தமிழ்ப்‌ 
பேரகராதி மேலும்‌ விரிவும்‌ திருத்தமும்‌ விளக்கமும்‌ பெறும்‌ நிலையில்‌ 
இர்த அகராதியைத்‌ திருத்தி வெளியிட இதுவரை நிகழ்ந்து வந்துள்ள 
டணிகளும்‌ சரியான போக்கில்‌ வளர்ச்சியுறவில்லை. தமிழ்‌ லெக்சிகனை 
முன்பு பேரறிஞர்‌ குழு ஒன்று உருவாக்கியதுபோலத்‌ தக்க அகராதிக்‌ 
குழு ஒன்றை ஏற்படுத்தி இப்பணியை நிரந்தரமாக வளர்க்கத்தக்க 
வகையில்‌ தக்க ஏற்பாடுகள்‌ செய்ய வேண்டுவது மிகமிக அவசியமாகும்‌ , 


6 
தமிழ்‌ நாவல்களும்‌ 
இலக்கியக்‌ கொள்கைகளும்‌ 


டாக்டர்‌ இரா. தண்டாயுதம்‌ 
இந்தியப்‌ பகுதி, மலாயாப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


தமிழ்‌ நாவல்‌ இரண்டாவது நூற்றாண்டில்‌ அடியெடுத்து வைத்துத்‌ 
தன்‌ பயணத்தைத்‌ தொடர்ந்து கொண்டுள்ள இவ்வேளையில்‌, அது 
கடந்துவந்த காலப்பாதையைத்‌ -திரும்பிப்பார்க்கும்போது, மூன்று 
தெளிவான காலகட்டங்கள்‌ புலப்படுகின்றன. முதலாவது காலகட்டம்‌, 
தமிழில்‌ நாவல்‌ அரும்பிய சென்ற நூற்றாண்டின்‌ பிற்பகுதியிலிருந்து 
அதன்‌ இறுதி வரையிலான து. இக்காலகட்டத்தில்தான்‌ பிரகாப 
முதலியார்‌ சரித்திரம்‌, கமலாம்பாள்‌ சரித்திரம்‌, பத்மாவதி சரித்திரம்‌ 
என்ற மூன்று சரித்திர மணிகள்‌ உதித்தன. இரண்டாவது கால 
கட்டம்‌, இந்நூற்றாண்டின்‌ தொடக்கப்‌ பகுதியிலிருந்து கல்கி காலம்‌ 
வரையிலானது, நாவல்‌ என்ற பெயரில்‌ கட்டுக்கதைகள்‌ ஒருபுறமும்‌, 
துப்பறியும்‌--தழுவல்‌ நாவல்கள்‌ மறுபுறமுமாகப்‌ பல்கிப்‌ பெருகி நின்ற 
இக்காலகட்டத்தில்‌ தீனதயாளு, கமலாட்சி, முத்துமீனாட்சி, சுந்தரி, 
முருகன்‌ ஓர்‌ உழவன்‌, கந்தன்‌ ஒரு தேசபக்தன்‌ முதலிய ஒரு சில 
மணிகள்‌ அங்குமிங்குமாக ஒளிர்ந்தன. மூன்றாவது காலகட்டம்‌, 
கல்கியை முதலாகக்‌ கொண்டு தொடங்குகிறது. இக்காலகட்டமே 
தமிழ்‌ நாவல்‌ வரலாற்றில்‌ ஒரு தொடர்ந்த்‌ தெளிவான காலகட்டமாக 
விளங்குகிறது. தமிழ்‌ நாவலின்‌ ஆழத்தையும்‌ அகலத்தையும்‌ விரிவு 
படுத்தும்‌ முறையில்‌ பல படைப்புக்கள்‌ இக்காலகட்டத்தில்‌ அன்றாடம்‌ 
தோன்றி வருகின்‌ றன. இக்காலகட்டங்களின்‌ அடிப்படையில்‌ ஆராயும்‌ 
போது தமிழ்‌ நாவல்‌ தொடக்கத்தில்‌ பலமாக வேரூன்ற முயன்‌ நிருக்‌ 
தாலும்‌, இடையில்‌ துவண்டு, பின்னர்‌ மறுபடியும்‌ ஆழமாக வேர்‌ 
கொண்டு தழைத்து வளர்ந்து வருவதை நன்கு உணர முடியும்‌. 1 


நாவல்‌ என்ற இலக்கியவகை தமிழுக்குப்‌ புதியது, பல 
நூற்றாண்டுகாலச்‌ செறிவான இலக்கிய வரலாற்றை உடைய தமிழில்‌, 
இப்புதிய வகையை ஏற்பதில்‌ ஏற்பட்ட போராட்டமே இக்கால 
கட்டங்களின்‌ அடிப்படையோ என்று மேலோட்டமாகப்‌ பார்க்கும்போது 
தோன்றும்‌, இவ்வடிப்படையி3லயே ** தமிழில்‌ உரை௩டை இலக்கியம்‌ 
பழக்கத்தில்‌ வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள்‌ ஆகிவிட்ட போதிலும்‌ 
ஆக்க இலக்கிய வகை உரைநடையில்‌ தோன்றி வளர்ந்து, இலக்கிய 
மதிப்பைப்‌ பெற்றது சுமார்‌ ஐம்பது ஆண்டுகளாகத்தான்‌ ” என்று 
எஸ்‌. சிவபாதசுந்தரம்‌ கூறுவதாகத்‌ தோன்றுகிறது, “£ ஆங்கிலத்தில்‌ 

6—1 


88 தமிழாய்வு-12 


நாவல்‌ என்ற இலக்கிய வடிவம்‌ போலத்‌ தமிழிலும்‌ அந்த இலக்கிய 
வடிவம்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட து கடந்த ஐம்பது ஆண்டுகளாகத்தான்‌” 
என்று அவர்‌ மேலும்‌ கூறும்போது இது உறுதிப்படுகிறது. 2 ஆனால்‌ 
தமிழிலக்கிய வரலாற்றின்‌ அடிப்படையிலான இலக்கியக்‌ கண்‌ 
ணோேட்டததோடு இம்முன்று காலகட்டங்களை அணுகும்போது, இது 
உயிர்வாழ்க்கைப்‌ போராட்டமாக (Struggle for existence)த்‌ தெரிய 
வில்லை. மாறாக, ஒரு சுயமான--தனக்கென ஒரு நீண்ட இலக்கியப்‌ 
பாரம்பரியத்தைக்‌ கொண்ட தமிழில்‌ இப்புதிய இலக்கிய வடிவம்‌ 
எப்படி ஒன்றிக்‌ கலப்பது என்பதில்‌ எழுந்த போராட்டங்களாகவே இக்‌ 
காலகட்டங்கள்‌ புலப்படுகின்றன எனலாம்‌. இன்னும்‌ தெளிவாகக்‌ 
கூறப்போனால்‌, காலத்திற்குக்‌ காலம்‌ தேவைக்கு ஏற்பப்‌ புதியபுதிய 
இலக்கிய வகைகளைத்‌ தோற்றுவித்துக்‌ கொள்ளும்‌ ஆற்றலுடைய 
தமிழ்மொழியில்‌, தமிழுக்கு முற்றிலும்‌ அந்நியமான நாவல்‌ என்ற 
இலக்கிய வகை வந்து கலக்க முற்பட்டபோது, அது வேண்டுமா 
வேண்டாமா என்ற பிரச்சனையை விடவும்‌, அதனை எப்படித்‌ தமிழி 
லக்கிய நீரோட்டத்தில்‌ இணைப்பது என்பதிலேயே பிரச்சனை எழுந்த 
தாகத்‌ தெரிகிறது. இதில்‌ எழுந்த போராட்டங்களே மூன்று கால 
கட்டங்களாக உருவாகியுள்ளன என்று கூடக்‌ கூறலாம்‌. £ தமிழ்‌ 
நாவல்களும்‌ இலக்கியக்‌ கொள்கைகளும்‌? என்று ஆராய முற்படும்‌ 
போது, முதலில்‌ நாவல்‌ ஓர்‌ இலக்கிய வகையாகத்‌ தமிழில்‌ உருவாகக்‌ 
காரணமான இப்போரட்டங்களை உணர்வது இன்றியமையாதது. 
ஏனெனில்‌, அன்றைய சூழலில்‌ இலக்கியக்‌ கொள்கைகளாகக்‌ கருதப்‌ 
பட்டவற்றை காவலுடன்‌ பொருத்திப்‌ பார்ப்பதில்‌ ஏற்பட்ட முயற்சி 
களாகவே இப்போராட்டங்கள்‌ காணப்படுகின்றன, நாவலுக்குத்‌ 
தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ இலக்கிய மதிப்பைத்‌ தேடித்தர டந்த 
இப்போராட்டங்கள்‌ ஊடகம்‌ (180100), உள்ளுறை, மொழிநடை, 
இலக்கிய வகையின்‌ பெயர்‌ ஆகியவற்றில்‌ தெளிவாக வெளிப்‌ 
பட்டுள்ளன. 


இவற்றை ஆராய்வதற்கு முன்‌, தமிழுக்கு அக்நியமாயினும்‌ நாவல்‌ 
வகையைத்‌ தமிழுலகம்‌ ஏன்‌ ஏற்க முன்வந்தது என அறிதல்‌ வேண்டும்‌. 
ஏனெனில்‌ மிக நீண்ட பழமையையும்‌ பண்பாட்டையும்‌ இலக்கிய 
வளத்தையும்‌ உடைய ஒரு மொழி அவ்வளவு எளிதில்‌ புதிய கொள்கை 
களுக்கும்‌ கருத்துக்களுக்கும்‌ இடம்‌ கொடுத்துவிடாது கொள்கை 
களுக்கும்‌ கருத்துக்களுக்குமே இந்த நிலை என்றால்‌ வடிவத்தைப்‌ பற்றிக்‌ 
கூற வேண்டியதில்லை, அதிலும்‌ காலத்தின்‌ தேவைகளுக்கேற்பப்‌ 
புதிய புதிய இலக்கிய வடிவங்களைப்‌ படைத்துக்கொண்டுள்ள ஒரு 
மொழியில்‌ ஓர்‌ ௮க்நிய வடிவத்திற்கு என்ன தேவை வந்து விட்டது 
என்ற கேள்வி எழுவது செயற்கையான ஒன்றல்ல. நாவல்‌ வடிவத்தை 
ஏற்றுக்கொள்வதில்‌ இத்தகைய பிரச்சனைகள்‌ இருப்பினும்‌, அவை 
அதிகம்‌ வலியுறுத்தப்பட்ட தாகத்‌ தெரியவில்லை. சமூக இலக்கிய 
கல்விச்‌ சூழல்‌சன்‌ இவ்வடிவத்தை ஏற்றுக்கொள்ளக்‌ கூடிய ஒரு 
கிலயை உருவாக்கி இருந்ததே இதற்குக்‌ காரணம்‌ எனலாம்‌, 


தமிழ்‌ சாவல்களும்‌ இலக்யெக்‌ கொள்கைகளும்‌ 89 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு, தமிழிலக்கிய மறுமலர்ச்சிக்‌ காலம்‌ என 
வருணிக்கப்படுகின்றது. இதற்கு அடிப்படையாய்‌ அமைவது தமிழ்‌ 
உரைநடையின்‌ பயன்பாடு. உரைகளைத்‌ தவிர மற்றவை யனைத்தும்‌ 
செய்யுளில்‌ செய்யப்பட்ட சூழ்நிலையில்‌, ஐரோப்பியர்‌ வருகை உரை 
நடையின்‌ பயன்பாட்டில்‌ ஒரு புதிய பரிமாணத்தைத்‌ தோற்றுவித்தது 
இதன்‌ காரணமாக இலக்கியச்‌ சாதனமாக மாறவேண்டிய ஒரு தேவை 
உரைநடைக்கு ஏற்பட்டது. இதே காலகட்டத்தில்‌ அச்சுயந்திரங்‌ 
களும்‌ பெருகத்‌ தொடங்கின. உண்மையில்‌ சொல்லப்போனால்‌, அச்சு 
யந்திரம்‌ இலக்கிய வெளிப்பாட்டுப்‌ போக்கையே மாற்றிவிட்ட 
தெனலாம்‌.3 இதன்‌ காரணமாக உருவாகிய வாசகர்‌ கூட்டம்‌ நிகழ்‌ 
காலப்‌ பிரச்சனைகளிலே அதிக கவனம்‌ செலுத்த முற்பட்டது: 
பழைமையில்‌ ஊறிய தமிழறிஞர்கள்‌ மரியாதைக்குரியவர்களாகக்‌ 
கருதப்பட்டாலும்‌ நிகழ்காலச்‌ சமூகத்‌ தேவைகளை அவர்கள்‌ ஈடுகட்ட 
முடியாதென்றும்‌, அவ்வாறே, பழைய இலக்கியங்கள்‌ அன்றைய சமூக- 
வாழ்க்கைப்‌ போக்கைக்‌ காட்ட முடியும தவிர நிகழ்காலப்‌ பிரச்சனை 
களைப்‌ புரிக்துகொள்ளப்பயன்படா என்றும்‌ கருதப்பட்டது இலக்கியம்‌ 
என்பது சமகாலப்‌ பிரச்சனைகளையும்‌ எண்ணப்‌ போக்குகளையும்‌ 
எதிரொலித்துக்‌ காட்டுவதாக அமைய வேண்டும்‌ என்ற கருத்தும்‌ 
வலுப்பட்டது. * இந்தக்‌ காரணங்களால்‌ ஒரு புதிய இலக்கிய வடி 
வத்தின்‌ தேவை அழுத்தமாகவே உணரப்பட்டது. ஆங்கிலமொழிச்‌ 
சாளரத்தின்‌ வழியே வெளியுலகைப்‌ பார்க்க முடிந்த தமிழறிஞர்கள்‌ 
நாவல்‌ வடிவத்தின்‌ செல்வாக்கையும்‌, சமகாலப்‌ பிரச்சனைகளை 
உணர்த்துவதில்‌ அதற்குள்ள ஆற்றலையும்‌ உணர்ந்து, அதனைத்‌ 
தமிழிலக்கிய வகைகளில்‌ ஒன்றாக்க முயற்சி செய்தபோதே தமிழில்‌ 
நாவல்‌ பிறந்தது. 


நாவல்‌ வடிவத்தை ஏற்றுக்‌ கொள்வதில்‌ பெரும்‌ பிரச்சனைகள்‌ 
எழாவிட்டாலும்‌, அதனை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதில்‌ சில 
பிரச்சனைகள்‌ எழுந்ததாகத்‌ தெரிகிறது. * நாவலை அப்படியே ஏற்றுக்‌ 
கொள்வதா அல்லது தமிழ்‌ இலக்கிய மரபிற்கு ஏற்ப அதை வார்த்துக்‌ 
கொள்வதா? நாவலின்‌ ஊடகம்‌ (860100) என்ன ? நாவலின்‌ மொழி 
நடையை எவ்வாறு அமைத்துக்‌ கொள்வது? இப்புதிய இலக்கிய 
வகையை எப்பெயரால்‌ அழைப்பது?” ஆகியவை அவ்வாறு எழுந்த 
சில பிரச்சனைகளாகத்‌ தோன்றுகின்றன. இப்பிரச்சனைகளுக்கு த்‌ 
தீர்வுகாணும்‌ போக்கிலேயே நாவல்‌ வரலாற்றின்‌ முதலிரு கால 
கட்டங்களின்‌ முயற்சிகள்‌ அமைகின்றன எனலாம்‌. சமய வழக்கில்‌ 
சிவமாக்கி எனையாண்ட” எனக்‌ கூறுவதுபோல்‌, இலக்கிய வழக்கில்‌ 
நாவல்‌ வடிவைத்‌ தமிழாக்கி ஆளவே இம்முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்டன எனத்‌ தெரிகின்றது. 


இம்முயற்சிகளுள்‌ முதலாவதாகக்‌ கருதத்தக்கது நாவலின்‌ 
ஊடகத்தைப்‌ பற்றியது. மேலைநாடுகளில்‌ காவல்‌ உரைறடையில்‌ 
எழுதப்பட்டாலும்‌, தமிழ்‌ இலக்கிய மரபு அன்றைய சூழலில்‌ இதற்கு 


90 தமிழாய்வு--12 


இடம்‌ தருமா என்ற ஐயப்பாடு அறிஞர்களிடம்‌ இருந்ததாகத்‌ தெரிகிறது , 
ஏனெனில்‌ தமிழைப்‌ பொறுத்தமட்டில்‌ இலக்கியமும்‌ செய்யுளும்‌ அன்று 
வரை ஒருபொருட்‌ சொற்களாகவே கருதப்பட்டன. 5 உரைஈ௩டையில்‌ 
கற்பனை இலச்கியம்‌ படைக்க முடியும்‌ என்ற நம்பிக்கை இருந்ததாகக்‌ 
கூடத்‌ தெரியவில்லை “தொல்காப்பியர்‌ உரைநடை இலக்கியத்தைப்‌ 
பற்றிக்‌ கூ றியிருந்தும்‌, அவர்‌ கருத்துக்கு மாறாகச்‌ செய்யுள்‌ என்பதற்கு 
இலக்கியம்‌ என்று பொருள்‌ கொள்ளாமல்‌ பாட்டே என்று தவறாக 
வழங்கி, இலக்கிய இயல்‌ என்று கூறாது பாட்டியல்‌ என்று கூறி 
வந்த மரபு, தமிழ்‌ மரபு அல்ல என்பதை இன்று பலரும்‌ உணர்ந்து 
வருகிறார்கள்‌? என்று பேராசிரியர்‌ தெ. பொ. மீ கூறும்‌ கருத்தும்‌ 
இதனை அரண்‌ செய்கிறது. 6 இலக்கியமும்‌ செய்யுளும்‌ வேறுவேறாகக்‌ 
கருதப்படாத அன்றைய சூழ்லில்‌, தமிழில்‌ முதல்‌ முயற்சியாகச்‌ 
செய்யுளிலேயே ஒரு நாவல்‌ பிறந்தது, * ஆதியூர்‌ அவதானி சரிதம்‌? 
என்ற பெயரில்‌ பேராசிரியர்‌ தூ. வீ: சேசையங்காரால்‌ எழுதப்பட்ட 
இந்நாவல்‌ 1875ஆம்‌ ஆண்டில்‌ வெளிவந்தது. 7 “செய்யுளில்‌ எழுதப்‌ 
பட்டுள்ள காவல்‌? (An Original Tamil Novel in Verse) என்ற குறிப்‌ 
போடு வெளிவந்த இந்நாவல்‌, அன்றைய இலக்கிய மரபை ஓட்டிச்‌ 
செய்யுளைத்‌ தனது ஊடகமாகக்‌ கொண்டாலும்‌, பொருளளவில்‌ சம 
காலத்ததாகவே திகழ்ந்தது. ££ நானோவெனில்‌, நமது வித்துவான்கள்‌ 
வழக்கமாயிறங்குக்‌ துறைகளை விட்டுக்‌ காலத்தியற்கையைத்‌ தழுவிப்‌ 
புதுத்துறையில்‌ காலிட்டேன்‌...... இதிலடங்கிய சங்கதிகள்‌ பல இந்துக்‌ 
குடும்பங்களில்‌ இக்காலத்தில்‌ உள்ளவைதாம்‌. ஆதலால்‌, இது, 
பொய்ப்பெயர்‌ பூண்டு, மெய்ப்பொருள்‌ காட்டும்‌?” என்று * ஆதியூர்‌ 
அவதானி சரித? ஆசிரியர்‌ தம்‌ முன்னுரையில்‌ குறிப்பிடுகிறார்‌, 3 
காலத்தின்‌ தேவைக்கேற்ப ஒரு புதிய இலக்கிய வடிவைத்‌ தாம்‌ கைக்‌ 
கொள்வதையும்‌, அவ்வடிவின்‌ குறிப்பான இரு இயல்புகளையும்‌ இப்‌ 
பகுதியில்‌ அவர்‌ மிகத்‌ தெளிவாகவே விளக்கியுள்ளார்‌. அன்று 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டிருந்த இலக்கிய மரபிற்கும்‌, அம்மரபிற்கு 
முற்றிலும்‌ அந்கியமான ஒரு புத்‌ தம்புதிய இலக்கிய வகைக்கும்‌ 
இடையில்‌ ஏற்படும்‌ ஓர்‌ ஒப்பந்தமாகவே (Compronise) இது அமைந்‌ 
துள்ளது எனலாம்‌, ஊடகத்தை விட்டுக்‌ கொடுக்காமல்‌ பொருளமைப்பை 
மட்டும்‌ ஏற்றுச்‌ செயல்பட்ட இம்முயற்சி, தமிழ்‌ இலக்கிய வகைகளுள்‌ , 
மரபு கெடாத வகையில்‌, நாவலையும்‌ ஒன்றாக்க நடந்த ஒரு முன்னோடி 
முயற்சியாகவே காணப்படுகிறது. 


எனினும்‌ பேராசிரியர்‌ சேசையங்காரின்‌ இம்முயற்சி வெற்றி 
பெறவில்லை. இதற்குக்‌ காரணம்‌ உரை௩டைச்கும நாவலுக்கும்‌ இடை 
யிலிருக்கும்‌ பிரிக்க முடியாத பிணைப்பு. உரைஈடை அல்லாமல்‌ வேறு 
ஊடகத்தால்‌ நாவல்‌ எழுதப்பட முடியாது என்று மேலைநாடுகளில்‌ 
ஏற்கெனவே வரையறுக்கப்பட்டு விட்டது. மெரிடித்‌ என்ற கவிஞர்‌ 
பின்னர்‌ நாவலாசிரியராக மாறிய போது, தம்முடைய நாவல்களை உரை 
நடையிலேயே படைத்தார்‌. எனினும்‌ கவிதை இயல்பு அவரை விட்டு 
நீங்கவில்லை. அவருடைய நாவல்களை ஆராய்ந்த ஒருவர்‌ ‘உரை 


தமிழ்‌ ஈாவல்களும்‌ இலக்கியக்‌ கொள்கைகளும்‌ 91 


கடையில்‌ எழுதப்பட்ட விரிவான பாட்டுக்கள்‌? என்றே அவற்றைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. அவ்வாறே, கவிஞராக இருந்து நாவலாசிரியராக 
மாறிய ஸ்காட்டின்‌ படைப்புக்களைத்‌ திறனாயும்‌ போது, ' ஸ்காட்‌ 
படைத்த கவிதைகளும்‌ உரைநடைக்‌ கதைகளும்‌ பொருளாலும்‌ 
சொல்லும்‌ முறையாலும்‌ ஒன்றுபோலவே இருக்கின்றன ? என்று 
குறிப்பிடுகிறார்‌. 1 கவிதைச்சாயல்‌ படிந்திருப்பினும்‌ உரைநடையில்‌ 
எழுதப்பட்டதாலேயே இவை ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்பதை 
மறந்துவிடக்‌ கூடாது. நாவலின்‌ உயிர்‌ மூச்சான இப்பிரச்சனையில்‌ 
கைவைத்ததன்‌ காரணமாகவே பேராசிரியர்‌ சேசையங்காரின்‌ முயற்சி 
வெற்றி பெறவில்லை. எனினும்‌ அவர்‌ முயற்சியின்‌ நோக்கம்‌, தமிழ்‌ 
நாவல்‌ வரலாற்றில்‌ ஒரு முக்கிய உண்மையை விளங்கிக்‌ கொள்ள 
நமக்குத்‌ துணை செய்கிறது. 


செய்யுள்‌ ஊடகத்தின்‌ மூலமாகத்‌ தமிழ்‌ இலக்கியத்துடன்‌ நாவலைப்‌ 
பின்னிப்‌ பிணைக்க முயற்சி நடந்த இதே காலகட்டத்தில்‌, காலங்‌ 
காலமாக இலக்கிய ஊடகமாகத்‌ தனி உரிமை நாட்டிவந்த செய்யுள்‌ 
படிப்படியாகத்‌ தன்‌ தனி உரிமையை மற்றெரு புறம்‌ இழக்கத்‌ தொடங்கி 
யிருந்தது. *ஆதியூர்‌ அவதானி சரிதத்‌'தைச்‌ செய்யுளில்‌ இயற்றி 
நாவலாக்கச்‌ செய்யப்பட்ட. முயற்சியின்‌ தோல்வியும்‌, செய்யுள்‌ தன்‌ தனி 
உரிமையை இழக்கத்‌ தொடங்கியிருந்த சூழலும்‌ விரைவில்‌ சங்கமம்‌ 
ஆயின, அச்சங்கமத்திலேயே * பிரதாப முதலியார்‌? பிறந்தார்‌. 


1876இல்‌ பிறந்த * பிரதாப முதலியார்‌ தம்‌ *சரித்திரத்‌'தின்‌ மூலம்‌ 
உரைநடையும்‌ நாவலும்‌ பிரிக்க முடியாதவை என்பதைத்‌ தெள்ளத்‌ 
தெளிவாக உணர்த்தி விட்டார்‌. அதன்‌ காரணமாகவே தம்முடைய 
“தந்தையாரான மாயூரம்‌ வேதநாயகம்‌ பிள்ளைக்குத்‌ * தமிழ்‌ நாவலின்‌ 
தந்‌ைத” என்ற சிறப்புப்‌ பெயரையும்‌ வாங்கித்தந்துவிட்டார்‌. தம்‌ 
மளவில்‌ ஒரு பெரும்‌ கவிஞராக இருந்து பல கவிதை நூல்களை 
இயற்றிய வேதநாயகம்‌ பிள்ளை, காலத்தின்‌ தேவை உரைஈடை 
இலக்கியத்தின்‌ பக்கம்தான்‌ என்பதை நன்குணர்ந்தே * பிரதாப 
முதலியார்‌ சரித்திரத்‌'தைப்‌ ப்டைத்தார்‌. எனினும்‌ அவர்‌ உடனடி 
யாகத்‌ தம்முடைய படைப்பை நாவல்‌ என்று அழைத்து விடவில்லை. 
பேராசிரியர்‌ சேசையங்கார்‌ இலக்கிய ஊடகமாக அன்று அங்கீகாரம்‌ 
பெற்றிருந்த செய்யுளில்‌ இயற்றியதால்‌ தம்முடைய படைப்பை நாவல்‌ 
என்றழைக்கத்‌ தயக்கம்‌ காட்டவில்லை. ஆனால்‌ வேதநாயகம்‌ பிள்ளை 
யின்‌ நிலை வேறு. உரைநடை அப்போதுதான்‌ கற்பனை இலக்கியத்தின்‌ 
ஊடகமாகப்‌ படிப்படியாக உருவாகத்‌ தொடங்கியிருந்தது. இந்தச்‌ 
சூழலில்‌ உரைநடையை இலக்கிய ஊடகமாக்கவும்‌, அத்துடன்‌ தமிழுக்கு 
அந்நியமான நாவலை அறிமுகப்படுத்தவுமான இரட்டை முயற்சிகளை 
அவர்‌ ஒருங்கே மேற்கொள்ள விரும்பவில்லையெனத்‌ தெரிகிறது. 
எனவேதான்‌ தம்முடைய படைப்பை நாவல்‌ என்றழைக்காமல்‌ “வசன 
காவியம்‌” என்றழைத்தாரோ என எண்ணவேண்டியுள்ளது. * தமிழ்‌ 
இலக்கிய உலகில்‌ ஏற்கெனவே பல நூற்றாண்டுகளாகப்‌ பழக்கத்தி 
லிருந்த காவியமே அல்லாமல்‌ இது வேறல்ல? என்று உணர்த்தும்‌ 


92 தமிழாய்‌வு—12 


வகையிலேயே இச்சொற்றொடரை அவர்‌ கையாண்டிருக்க வேண்டும்‌, 
தம்முடைய புதிய படைப்பைத்‌ தமிழ்‌ இலக்கிய மரபிற்கு வேறான 
ஒன்றாகக்‌ காட்டாமல்‌, தமிழ்‌ இலக்கிய வகைகளில்‌ ஒன்றாகவே காட்டித்‌ 
தமிழ்ச்‌ சமுதாயத்தினிடம்‌ அதனைப்‌ பரப்பி, இலக்கிய உலகில்‌ 
வேருன்றச்‌ செய்யவே இச்சொற்றாடரை அவர்‌ பயன்படுத்தி இருக்க 
வேண்டும்‌ என்று கருதத்‌ தோன்றுகிறது. அதே வேளையில்‌ சம்‌ 
முடைய படைப்பு செய்யுளால்‌ அன்றி வசனத்தாலியன்றது என்று 
உணர்த்தி, வசனத்தையும்‌ இலக்கியத்‌ தகுதிக்கு அவர்‌ உயர்த்தி 
விட்டார்‌. காவியத்தின்‌ ௨உ.ரைநடைப்‌ பதிப்பான நாவலைக்‌ குறிக்க 
வேதநாயகம்‌ பிள்ளை பயன்படுத்திய இச்சொற்றொடர்‌ இவ்வாறு 
பூதுமை-பழமை ஆகியவற்றின்‌ கூட்டுறவாக உருவாகித்‌ தமிழ்‌ 
இலக்கியத்தோடு நாவலைப்‌ பிணைத்தது. “பிரதாப முதலியார்‌ 
சரித்திரத்‌'தின்‌ ஆங்கில முன்னுரையில்‌ * நாவல்‌ £? என்ற சொல்லைப்‌ 
பயன்படுத்தாத வேதகாயகம்‌ பிள்ளை தம்முடைய அடுத்த காவலின்‌ 
ஆங்கில முன்னுரையில்‌ தம்‌ முதல்‌ படைப்பை “நாவல்‌? என்று 
குறிப்பிடுவதும்‌ இதனை அரண்‌ செய்கிறது. ** 


தம்முடைய புதிய படைப்பை வசனகாவியம்‌ என்றழைக்கும்‌ வேத 
நாயகம்‌ பிள்ளை அதன்‌ தேவையை நாவலின்‌ இடையில்‌ கதைப்‌ 
போக்கிலும்‌ வற்புறுத்தியுள்ளார்‌. 6 இங்கிலீஷ்‌, பிரான்சு முதலிய 
பாஷைகளைப்‌ போலத்‌ தமிழில்‌ வசன காவியங்கள்‌ இல்லாமலிப்பது 
பெருங்குறைவென்பதை நாம்‌ ஒப்புக்‌ கொள்ளுகிறோம்‌. அந்தக்‌ 
குறைவைப்‌ பரிகரிப்பதற்காகத்தான்‌ எல்லாரும்‌ ராஜபாஷைகளுக்‌ 
தமிழுங்‌ கலந்து படிக்க வேண்டுமென்று விரும்புகிறோம்‌. ராஜபாஷை 
களும்‌ சுதேச பாஷைகளும்‌ ௩ன்றாக உணர்ந்தவர்கள்‌ மட்டும்‌ உத்தம 
மான வசன காவியங்கள்‌ எழுதக்‌ கூடுமேயல்லாது இதரர்கள்‌ எழுதக்‌ 
கூடுமோ? வசன காவியங்களால்‌ ஜனங்கள்‌ திருந்த வேண்டுமே 
யல்லாது செய்யுட்களைப்‌ படித்துத்‌ திருந்துவது அசாத்தியம்‌ அல்லவா ? 
ஐரோப்பிய பாஷைகளில்‌ வசன காவியங்கள்‌ இல்லாமலிருக்குமானால்‌ 
அந்தத்‌ தேசங்கள்‌ நாகரிகமும்‌ நற்பாங்கும்‌ அடைந்திருக்கக்‌ கூடுமா ? 
அப்படியே நம்முடைய சுயபாஷைகளில்‌ வசன காவியங்கள்‌ இல்லாம 
லிருக்கிற வரையில்‌ இந்தத்‌ தேசம்‌ சரியான சீர்திருத்தம்‌ அடையா 
தென்பது நிச்சயம்‌” என்று ' பிரதாப முதலியார்‌ சரித்திரத்தின்‌ 
கதைத்தலைவி கூறுவதன்‌ மூலம்‌ இதனை அறியலாம்‌. '* அத்துடன்‌, 
தம்முடைய படைப்பு பொருளளவிலும்‌ தமிழ்‌ இலக்கிய மரபிற்கு 
வேறுபட்டதல்ல என்று காட்டும்‌ பொருட்டுத்‌ தம்முடைய முன்னைய 
படைப்புக்களான “நீதிநூல்‌”, * பெண்மதி மாலை”, சர்வ சமய சமரச 
கீர்த்தனை ஆகதியவற்றோடும்‌ * பிரதாப முதலியாரை அவர்‌ தொடர்பு 
படுத்திக்‌ காட்டுகிறார்‌. 13 இத்தகைய முன்னேற்பாடுகளுடன்‌ தமிழில்‌ 
நாவல்‌ இலக்கிய வகையை அறிமுகம்‌ செய்து வைத்த வேதநாயகம்‌ 
பிள்ளை, தாம்‌ பெற்ற வெற்றியைத்‌ தம்முடைய அடுத்த நாவலான 
 சகுணசுந்தரி சரித்திர ' முன்னுரையில்‌ தெளிவாகவே குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. 


தமிழ்‌ ஈ௬ாவல்களும இலக்கியக்‌ கொள்கைகளும்‌ 98 


வேதநாயகம்‌ பிள்ளை இவ்வளவு ஆழ்ந்த பொருளோடு 'வசன 
காவியம்‌ ? என்ற சொற்றொடரைக்‌ கையாண்டிருக்க, இச்சொற்றொடர்‌ 
புனைகதையைக்‌ குறிக்காது, உரைநடை இலக்‌ நியத்தையே குறிப்பிடும்‌ 
என ஆய்வாளர்‌ எஸ்‌. சிவபாதசுந்தரம்‌ குறிப்பிடுவது பெரும்‌ விந்தை 
யாக உள்ளது. * வசனகாவியம்‌ ” என்ற சொற்றொடரை உபயோகித்ததி 
லிருந்து, அவர்‌ “நாவல்‌? என்ற புனைகதை வடிவத்தையே குறிப்‌ 
பிட்டார்‌ என்று தமிழ்‌ இலக்கியத்‌ திறனாய்வாளர்‌ சிலரும்‌, தமிழ்‌ நாவலைப்‌ 
பற்றி ஆராய்ந்தவர்‌ சிலரும்‌ பொருள்‌ கொண்டு, வசன காவியம்‌ என்ற 
தொடருக்கு எல்லையில்லா வியாக்கியானங்களும்‌ செய்திருப்பதைப்‌ 
பார்க்கிறோம்‌, வேதநாயகம்‌ பிள்ளை வசன காவியம்‌ என்றது உரை 
௩டை இலக்கியத்தையல்லாமல்‌ புனைகதை இலக்கியத்தையல்ல ?? 14 
என்று சில திறனாய்வாளர்‌ கருத்தை எள்ளி ஈகையாடித்‌ தம்‌ கருத்தை 
அழுத்தந்‌ திருத்தமாகக்‌ கூறும்‌ இவ்வாய்வாளர்‌, தம்‌ கருத்துக்கு 
அரணாகப்‌ பெண்மதிமாலை என்ற நூலுக்கு ஆசிரியர்‌ எழுதியுள்ள 
முன்னுரைப்‌ பகுதியைக்‌ காட்டுகிறார்‌. * பெண்கல்வி என்கிற வசன 
காவியமான து, பெண்களுக்குக்‌ கல்வி அவசியமென்பதையும்‌, அவர்‌ 
களுக்குக்‌ கற்பிக்க வேண்டிய விஷயங்களையும்‌ சாங்கோபாங்கமாக 
விவரிக்கின்றது. பெண்மானம்‌ என்கிற வசன காவியமானது, 
பெண்களை தானமாகவும்‌ மரியாதையாகவும்‌ நடத்தவேண்டுமென்பதற்‌ 
குள்ள நியாயங்களை விஸ்தாரமாக விளக்குகின்றது. முதல்‌ பதிப்பில்‌ 
சொல்லப்படாத அநேக நூதன விஷயங்களும்‌, நீதி வாக்கியங்களும்‌, 
திருஷ்டாந்தங்களும்‌, உல்லகங்களும்‌ உபமான உபமேயங்களும்‌ 
இந்த இரண்டாம்‌ பதிப்பின்‌ வசன காவியங்களில்‌ விசேஷமாகச்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கின்‌ றன ?? என்பது அம்முன்னுரைப்‌ பகுதி, '6 
ஆங்கில முன்னுரையில்‌ காணப்படும்‌ 55 என்ற சொல்லுக்குத்‌ தமிழ்‌ 
மொழிபெயர்ப்பில்‌ * வசன காவியம்‌? என்ற சொற்றொடர்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருப்பதே ஆய்வாளர்‌ இவ்வாறு முடிவு செய்யக்‌ காரணமாகின்றது. 


ஆய்வாளரின்‌ இம்முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால்‌ அது தமிழ்‌ 
நாவல்‌ வரலாற்றில்‌ சில புதிய குழப்பங்களை உண்டாக்கி விடும்‌, நாவல்‌ 
என்ற பெயரில்‌ * ஆதியூர்‌ அவதானி சரிதத்‌£தைப்‌ படைத்த பேராசிரியர்‌ 
சேசையங்கார்‌ முதல்‌ நாவலாசிரியராக ஏற்றுக்கொள்ளப்படாத போது, 
நாவலைக்‌ கருதி எழுதாத வேதகாயகம்‌ பிள்ளையை மட்டும்‌ முதல்‌ தமிழ்‌ 
நாவலாசிரியராக எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது அவற்றுள்‌ 
தலையாயதாகும்‌. அடுத்து, கட்டுரைக்கும்‌ வசன காவியத்திற்கும்‌ 
உள்ள வேறுபாடு கூட வேதறாயகம்‌ பிள்ளைக்குத்‌ தெரியவில்லை 
என்று ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும்‌, இவற்றை ஏற்றுக்கொண்‌ 
டாக வேண்டிய நிலையில்‌ உண்மை நம்மை வைத்திருந்தால்‌, அதற்காக 
வருந்த வேண்டியதுமில்லை, வலிந்து காரணம்‌ தேடிப்‌ புறப்பட 
வேண்டியதுமில்லை. ஆனால்‌ தெள்ளத்‌ தெளியப்‌ புலப்படும்‌ வகையில்‌ 
உண்மை பன்முகங்களாகவே இப்பிரச்சனையில்‌ காட்சி தந்து 
கொண்டுள்ள து. 


94 தமிழாய்வு—12 


இவற்றிற்கு அடிப்படையாக, ஆங்கிலம்‌ தமிழ்‌ ஆகிய இரண்டு 
மொழிகளிலும்‌ காணப்படும்‌ இம்முன்னுரைகளின்‌ மூலம்‌ எம்மொழியில்‌ 
அமைந்தது என அறிய வேண்டும்‌. வேதநாயகம்‌ பிள்ளையின்‌ 
நூல்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ இதில்‌ ஐயத்திற்கு இடமே இல்லை. 
“பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌? முதலிய தம்‌ நூல்களுக்கு அவர்‌ 
ஆங்கிலத்திலேயே முன்னுரை எழுதியுள்ளார்‌. இம்முன்னுரைகளே 
அவ்வப்போது தமிழில்‌ மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளன. 
மொழிபெயர்ப்பாளரின்‌ நடைக்கேற்பத்‌ தமிழில்‌ அமைந்த முன்னுரைகள்‌ 
மொழிநடையில்‌ வேறுபடுவது இயற்கை, “பிரதாப முதலியார்‌ 
சரித்திர? ஆங்கில முன்னுரையின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புக்களைப்‌ 
பார்த்தால்‌ போதும்‌, இதனை நன்கு புரிந்து கொள்ள, பிரச்சனைக்கு 
உள்ளாகி இருக்கும்‌ இம்முன்னுரைப்‌ பகுதியில்‌ காணப்படாத 
ஒன்றிரண்டு சொற்கள்‌ வேறொரு மொழிபெயர்ட்பில்‌ காணப்‌ 
படுகின்‌ றன. 16 உண்மை இவ்வாறிருக்க, மொழிபெயர்ப்பை வைத்துக்‌ 
கொண்டு முல ஆசிரியரின்‌ நோக்கத்தை எவ்வாறு வரையறுக்க 
இயலும்‌? அத்துடன்‌ ஆங்கில முன்னுரையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
தேதியும்‌; தமிழ்‌ மொழிபெயர்ப்பில்‌ காணப்படும்‌ தேசீயும்‌ மாறு 
பட்டுள்ளதும்‌ கவனிக்கத்‌ தக்கது, முன்னதில்‌ 1870ஆம்‌ ஆண்டு 
அக்டோபர்‌ முதல்‌ தேதி என்று காணப்பட, பின்னதில்‌ அக்டோபர்‌ 
பன்னிரண்டாம்‌ தேதி எனக்‌ காணப்படுகின்றது. பொதுவாக மொழி 
பெயர்ப்பு எப்போது ஈடந்தாலும்‌, மூலத்தில்‌ காணப்படும்‌ தேதியைப்‌ 
போடுவதுதான்‌ வழக்கம்‌, இங்கு அந்தத்‌ தேதியே மாறுபடுகின்றது, 
இதை முற்ற முழுக்க ஒதுக்கித்‌ தள்ளி விட்டாலும்‌, இம்மொழி 
பெயர்ப்பு எப்போது செய்யப்பட்டது எனத்‌ தெளிவாகக்‌ கூற இயலாது, 
£ பிரதாப முதலியார்‌ சரித்திரத்‌'தில்‌ வேதநாயகம்‌ பிள்ளை பயன்படுத்திய 
“வசன காவியம்‌ * என்ற தொடரைத்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டு 
இம்மொழி பெயர்ப்பாளர்‌ அதனைப்பயன்படுத்தியிருப்பதாகத்‌ தெரிகிறது, 
இந்நிலையில்‌, மொழிபெயர்ப்பாளரின்‌ தவற்றை ஆசிரியரின்‌ மீதேற்றி 
எதிர்மாறான முடிவிற்கு வருவது நியாயமாகப்படவில்லை, 


அடுத்து, வரலாற்று நோக்கில்‌ முக்கியத்‌ துவம்‌ வாய்ந்த இத்தகைய 
ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்‌ ஆய்வாளர்‌ பிரச்சனைக்கு உள்ளான 
இரு நூல்களின்‌ முன்னுரைகளையும்‌ கருத்தூன்றிப்‌ பார்த்திருக்க 
வேண்டும்‌. “பெண்மதி மாலை” முன்னுரையில்‌ 1558 என்று குறிப்‌ 
பீடும்‌ ஆசிரியர்‌, * பிரதாப முதலியார்‌ ? முன்னுரையில்‌ ஓரிட த்திலும்‌ 
அவ்வாறு குறிப்பிடவில்லை. மாறாக, தம்‌ படைப்பைப்‌ புனைகதை 
(work of fiction) என்று தெளிவாகவே குறிப்பிடுகிறார்‌. அதற்கும்‌ 
மேலாக, ** இந்தக்‌ கதையை எழுதுவதில்‌, மனித இயல்பை உள்ளது 
உள்ளபடி வருணிக்கும்‌ நாவலாசிரியரை நான்‌ பின்பற்றவில்லை ” 
என்று தம்‌ படைப்பைக்‌ கதை என்றே குறிப்பிடுகிறார்‌. பிரச்சனைக்கு 
உள்ளான ' வசன காவியம்‌? என்ற தொடரை “pர௦5கic fiction” 
என்றும்‌ ஓரிடத்தில்‌ வேதநாயகம்‌ பிள்ளை குறிப்பிட்டுள்ளார்‌. 17 
உண்மை இவ்வளவு தெளிவாக இருந்தும்‌ “வேதநாயகம்‌ பிள்ளை 


தமிழ்‌ சாவல்களும்‌ இலக்கியக்‌ கொள்கைகளும்‌ 95 


வசன காவியம்‌ என்றது உரைநடை இலக்கியத்தையல்லாமல்‌ புனை 
கதை இலக்கியத்தையல்ல”” என்று கூறுவதும்‌, கட்டுரைக்கும்‌ கதைக்கும்‌ 
வேறுபாடு தெரியாதவராக அவரைக்‌ காட்டுவதும்‌ ஆய்வுறெறியாகா. 


அன்றியும்‌, “பிரதாப முதலியார்‌ சரித்திர” முன்னுரையில்‌ தம்‌ 
முடைய படைப்பை ஒரு புது முயற்சி என்றே வேதநாயகம்‌ பிள்ளை 
குறிப்பிடுகிறார்‌, “* எனக்குத்‌ தெரிந்த வரையில்‌ இத்தகைய வசன 
காவியம்‌ (00824௦ 101100) தமிழில்‌ இதுவரை பொதுமக்களுக்கு 
அளிக்கப்படவில்லை ” என்ற பகுதி இதனை உணர்த்துகீறது, 18 
£ பெண்மதி மாலையைப்‌ போல்‌ “ பிரதாப முதலியாரையும்‌ கருதீயிருந்‌ 
தால்‌ பின்னதைப்‌ புதுமுயற்சி என வருணித்திருப்பாரா என எண்ணிப்‌ 
பார்க்க வேண்டும்‌. 


இவையனைத்திற்கும்‌ மேலாகத்‌ தம்முடைய அடுத்த நாவலின்‌ 
முன்னுரையில்‌ ₹* பிரதாப முதலியாரை நாவல்‌ என்றே குறிப்பிடுகிறார்‌ 
வேதநாயகம்‌ பிள்ளை, “*எனது முதல்‌ நாவலான ' பிரதாப முதலியார்‌ 
சரித்திரத்‌ துக்குக்‌ கிடைத்த சுமுகமான வரவேற்பே,இந்த இரண்டாவது 
நாவலை எழுத எனக்கு ஊக்கமளித்தது?” என்றுதான்‌ சுகுண சுந்தரி 
சரித்திர? முன்னுரையே தொடங்குகிறது, 


இவையனைத்தையும்‌ ஒருசேர ஆராயும்போது, “பிரதாப முதலி 
யாரி£ல்‌ ன வசன காவியம்‌ என்ற சொற்றொடரைப்‌ பயன்படுத்தீயதற்கும்‌, 
“சுகுண சுந்தரி£யில்‌ முதல்‌ படைப்பை நாவல்‌ என்று குறீப்பிடுவதற்கும்‌ 
ஒரு வலுவான காரணம்‌ இருக்கவேண்டும்‌ என்றே தோன்றுகிறது, 
வேதநாயகம்‌ பிள்ளையின்‌ மேதையையும்‌, இலக்கிய ஆற்றலையும்‌, நடை 
முறை வாழ்ககையை அவர்‌ புரிந்துகொண்டுள்ள பாங்கையும்‌ வைத்துப்‌ 
பார்க்கும்‌ போது, தற்செயலாக நிகழ்ந்த ஒன்றாக இதனைக்‌ கருத 
முடியவில்லை. செய்யுளில்‌ எழுதப்படுபவை மட்டுமே இலக்கியம்‌ என்று 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழலில்‌ உரை௩டையில்‌ இயற்றி, அதனைக்‌ 
காவியத்தோடு தொடர்பு .டுததிக்‌ காட்டுவதன்‌ மூலம்‌ தமிழ்‌ இலச்கிய 
வகைகளுள்‌ ஒன்றாக்க வேதநாயகம்‌ பிள்ளை மேற்கொண்ட முயற்சியே 
* வசன காவியம்‌? என்ற சொற்றொடரின்‌ பின்னணி என்பது தெளி 
வாக விளங்குகிறது. வேதநாயகம்‌ பிள்ளையின்‌ முயற்சி வீண்போக 
வில்லை என்பது மட்டுமல்ல, வான்மழையை எதிர்பார்த்து வாடியிருர்த 
பயிர்பச்சைகள்‌ வான்‌. துளி மேலே பட்டவுடன்‌ சிலிர்த்துத்‌ தழைப்பது 
போல “பிரதாப முதலியாரின்‌ வருகையால்‌ அன்றைய தமிழுலகமே 
ஒரு புதுத்தெம்பு பெற்றது. வேதநாயகம்‌ பிள்ளையின்‌ காலத்திலேயே 
பல பதிப்புக்களைப்‌ பெற்ற இக்காவல்‌, அதற்குப்‌ பல காலத்திற்குப்‌ 
பின்னும்‌ தன்‌ புதுமையை இழக்கவில்லை. “எளிய வசன 
நூலாகிய * பிரதாப முதலியார்‌ சரிததிரம்‌' 1876ஆம்‌ வருஷத்தில்‌ 
இவரால்‌ இயற்றப்பட்டு வெளிப்போந்ததை, மேற்புல வீஞ்ஞானி 
களாகிய காப்பன்‌ முதலிய துரைகளும்‌ வியந்து, இங்கிலீஷிலும்‌ 

6-2 


96 தமிழாய்வு-12 


அதனை மொழி பயர்த்தச்சிட்டாரென்றால்‌, இதன்‌ பெருமை சொல்லா 
மலே விளங்கம்‌ இம்மாதிரி நூலை முதன்முதலிற்‌ செய்தவரும்‌ 
தமிமுலகத்திற்கு இத்தகைய நூல்கள்‌ செய்ய வழிகாட்டி, மகிழ்வூட்டிய 
வரும்‌ இவர. இத்தகைய நூல்‌ இல்லாத வீடும்‌, அதனைப்‌ போற்றிக்‌ 
கொண்டாடாத வீடும்‌, ௩ம்‌ தென்னிந்தியாவில்‌ இல்லையென்றால்‌, இது 
பற்றி வி3சஷமாகப்‌ பின்னும்‌ கூறவேண்டிய தனாவசியமாகும்‌?' என்று 
19-9இல்‌ கோலாலம்பூரில்‌ வெளியிடப்பட்ட “ பெண்மதிமாலையீல்‌ 
குறீபபிடப்பட்டி ருப்பது இதற்கொரு சான்று. 19 

வேதநாயகம்‌ பிள்ளை அறிய பல பதிப்புக்கள்‌ வெளிவந்த இந்த 
நாவல, அவர்‌ அறியாமலேயும்‌ வெளிவந்ததாகத்‌ தெரிகிறது. £ சர்வ 
சமய சமரசக்‌ கீரத்தனைகள, பெண்மதிமாலை, பிரதாப முதலியார்‌ 
சரிததிரம முதலிய புஸ்தகங்களைக்‌ காரைகஃலில்‌ வசிக்கும்‌ ஒரு மகம்‌ 
மது மதஸ்தன்‌ பஞ்சைக்‌ கடித்தில்‌ அபதத புஞ்சமாக அச்சிட்டு, அதி 
சொற்பமான விலைக்கு விற்று, கிரந்தகர்த்தா அவர்களுக்குத்‌ திரவிய 
நஷ்டத்தையும்‌ கததி நஷ்டத்தையும்‌ உண்டு பண்ணனான்‌ அதைப்‌ 
பற்றிக்‌ க்ரநதகர்த்தா அவர்களும்‌ இன்னுஞ்‌ சிலரும்‌ சென்னை கவர்‌ 
மெனருரிடததில்‌ முறையிட்டுக்‌ கொணடதின்‌ பேரில்‌ அவர்கள்‌ புதுவை 
கவாமென்றாருக்கு எழுதி, அந்த கவர்மென்றார்‌ ஷே வித்தியா சோர 
னுடைய புஸ்தஃஙகளையெல்லாம்‌ பறிமுதல்‌ செய்து, அவனைச்‌ சிக்ஷித்து 
விட்டதால்‌ இனி ழே கீரந்தங்களை அசசிடத்‌ தடையில்லை ?” என்று 
1889-இல்‌ வெளிவந்த * சததிய வேதக்‌ கீர்த்தனைகள ? நூலில்‌ காணப்‌ 
படும்‌ சூறிப்பால்‌ இதனை அறயலாம்‌ 20 இதில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ 
செய்கை சட்டததிற்கு மாறாக இறப்பினும்‌, * பிரதாப முதலியார்‌ 
சரித்திர 5'திற்கு அனறு பொது மக்‌ ளிடமிருந்து கிடைத்த வரவேற்பை 
உணாவதற்கு இது ௩ன்கு துணைசெய்கிறது. இவையனைத்தும்‌, 
“வசன காவியம? என்ற செறற்றொடரை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்‌ 
துடன்‌ தான்‌ வேதநாயகம்‌ பிளளை பயன்படுத்தியிருக்க வேண்டும்‌ 
என்பதை உறுதி செய்கின்றன. தம்முடைய புதுமுயற்கி இலக்கிய 
உலகில்‌ நல்ல வரவேற்பைப்‌ பெற்று, தமிழிலக்கிய நீரோட்டத்தில்‌ 
கலந்து விடும்‌ என்ற நம்பிக்கை ஏற்பட்டவுடன்‌, தம்‌ இரண்டாவது 
புனை கதைப்‌ படைப்பில்‌ இலக்கியவகையின்‌ பெயரை அவர்‌ வெளிப்‌ 
படுத்தியிருக்க வேண்டும்‌ என்றே தோன்றுகிறது. 


“பிரதாப முதலியா”ரைப்‌ படைப்பதில்‌ வேதநாயகம்‌ பிள்ளை 
எவ்வளவு முன்கவனத்துடன்‌ செயல்பட்டிருக்கிறார்‌ என்பதை ' வசன 
காவியம்‌? என்ற சொற்றொடர்‌ மட்டும்‌ அல்லாமல்‌, அதன்‌ பிற 
அங்கங்களும்‌ நன்கு காட்டுகின்றன. கதைக்களம்‌, கதைமாந்தர்‌, 
கதையமைப்பு முதலிய அனைத்திலும்‌ தமிழ்ச்‌ சமுதாய மணத்தையே 
கமழ விட்டிருப்பதுடன்‌, அதில்‌ பேசப்படும்‌ பிரச்சனைகள்‌ அனைத்தும்‌ 
தமிழ்ச்‌ சமுதாயப்‌ பிரச்சனைகளாகவே இருக்கும்படி வேதநாயகம்‌ பிள்ளை 
பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. மேலோட்டமாகப்‌ பார்க்கும்‌ போது ஒரு 
சிறிய கதையாகக்‌ காணப்பட்டாலும்‌, அதைச்‌ சாதாரண கதையிலிருந்து 
வேறுபடுத்திக்‌ காட்ட அவர்‌ எடுத்துக்‌ கொண்டுள்ள முயற்சிகள்‌ 
கவனத்தில்‌ கொள்வதற்குரியன, வழக்கமான ₹* ஒரே ஒரு காலத்தில்‌... 


தமிழ்‌ சாவல்களும்‌ இலக்கியச்‌ சொள்சைகளும்‌ ப்தி 


கதையிலிருந்து வேறுபடுத்தி, நிகழ்காலத்தின்‌ உயிரோட்டமான கதை 
தம்முடையது என்பதைக்‌ கதையின்‌ ஒவ்வொரு கட்டத்திலும்‌ உணரும்‌ 
படி அவர்‌ கதையமைப்பை அமைத்துள்ளார்‌. வழக்கத்திலிருந்த 
கதையை நாவலுக்குரிய கதையாக மாற்றுவதில்‌ இவ்வளவு கவனம்‌ 
காட்டிய வேதநாயகம்‌ பிள்ளை, தம்முடைய காலத்து வாசகர்களையும்‌ 
முற்றாக மறந்து விடவில்லை, அதற்காகவே பல குட்டிக்‌ கதைகளையும்‌ 
கிளைக்கதைகளையும்‌ கதையோட்டத்தில்‌ அவர்‌ இணை த்திருப்பதாகத்‌ 
தெரிகிறது. “பிரதாப முதலியாரின்‌ பிற்பகுதிக்‌ கதை இதனை மேலும்‌ 
தெளிவாகக்‌ காட்டுகிறது. ஞானாம்பாள்‌ ஆணுடை பூணுவதும்‌ 
அரசாள்வதும்‌ முக்கிய இடம்‌ பெறும்‌ இப்பகுதி, நாவலின்‌ நடை 
முறைத்தன்மையோடு முரண்படுவ துபோல்‌ கூடக்‌ காணப்படுகிறது; 
எனினும்‌ தற்செயலாகவோ, வேறுவழியின்‌ றியோ இப்பகுதி அமைந்து 
விடவில்லை. ஒரு முக்கிய காரணத்திற்காகவே வேதநாயகம்‌ பிள்ளை 
தம்‌ கதையை இவ்வாறு அமைத்துள்ளார்‌. அக்காரணத்தை 6 
தன்னால்‌ கட்டுப்படுத்த முடியாத பல சந்தர்ப்பங்களின்‌ எதிர்பாராத 
சேர்க்கையினால்‌ ஞானாம்பாள்‌ ஆண்வேடம்‌ பூண்டு மகோன்னத சக்தி 
பெற்று; புத்தி சாதுரியத்துடனும்‌ திறமைபுடனும்‌ ஆட்சி புரிகி ள்‌ 
இந்திய வாசகர்களுக்கு ராஜா ராணிகள்‌ பற்றிப்‌ படிப்பதில்‌ மிகுந்த 
ஆசையுண்டு. கண்ணைக்‌ கட்டிக்‌ காட்டில்‌ விட்டால்‌ அங்கே அலைந்து 
திரிவதில்‌ மிகுந்த உற்சாகம்‌ உண்டு. பெ ரன்னால்‌ ஆக்கப்பட்ட அரச 
மாளிகைகளைப்‌ பார்த்துக்கொண்டேயிரு "ப திலு ௦, பூங்காவின்‌ அருகில்‌ 
உள்ள அருவியைப்‌ பார்த்துக்கொண்டு படுந்திருப்பதிலும்‌ அவர்களுக்கு 
மிகுந்த விருப்பம்‌ உண்டு. இத்தகைய மனப்பாங்குள்ள வாசகர்களின்‌ 
சுவையைத்‌ திருப்தி செய்வதற்காக ஞானாம்பாளை மனிதர்‌ அடையக்‌ 
கூடிய மகோன்னத பதவிக்கு உயர்த்தியிருக்கி 3றன்‌ !” என்று அவரே 
தம்‌ முன்னுரையில்‌ தெளிவுபடுத்தியுள்ளார்‌. 21 6 தமிழ்‌ நாவல்‌, தமிழ்‌ 
இலக்கியமாக வேண்டுமானால்‌ அது தமிழினுள்‌ புகுந்த காலத்து 
இலக்கிய நெறிக்கு உட்பட்டே புகமுடியும்‌. அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, 
வீடு என்ற அடிப்படையிலேயே காப்பியத்தையும்‌ வகைப்படுத்திய 
மரபின்படி இவற்றைப்‌ பண்பாட்டின்‌ விளக்கமாகக்‌ காட்டும்‌ கதையே 
அந்நாளைய தமிழில்‌ வளர முடியும்‌. .இந்தக்‌ கண்கொண்டு * பிரதாப 
முதலியார்‌ சரித்திரம்‌ *கமலாம்பாள்‌ சரித்திரம்‌ ' முதலி.பவற்றைக்‌ 
காணுதல்‌ வேண்டும்‌. இவற்றில்‌ குற்றம்‌ காண்போர்‌ இந்தக்‌ குற்றங்‌ 
களே தமிழ்‌ நாவலைத்‌ தமிழ்மரபில்‌ வேரூன்ற வைத்து இன்று தோன்றும்‌ 
புதிய விழுதுகளை எல்லாம்‌ வளரவிட்டன என்பதை மறந்து விடக்‌ 
கூடாது” என்று பேராசிரியர்‌ தெ. பொ, மீ, கூறுவதும்‌ இங்குக்‌ 
கருதத்‌ தக்கது,23 அவர்‌ மேலும்‌, *: அப்படியல்லாமல்‌ ஆங்கில 
நாவல்களை மொழி பெயர்த்தோ, அடியொற்றியோ நாவல்கள்‌ முதலில்‌ 
வந்திருக்குமானால்‌ அவற்றைத்‌ தமிழர்‌ அறிய முடியாமலே போயிருக்கும்‌ 
நாவலும்‌ தமிழில்‌ வளர்ந்திருக்க முடியாது” என்று கூறுவதும்‌ 
நினைவிற்‌ கொள்வதற்குரியது. 28 இக்கண்ணோட்டத்தோடு வேத 
நாயகம்‌ பிள்ளையை அணுகும்போதே அவருடைய ஒவ்வொரு 
செய்கைக்கான காரணத்தையும்‌ நன்கு தெளிய முடியும்‌, 


* பிரதாப முதலியார்‌ சரித்திரத்தில்‌ மட்டும்‌ அல்லாமல்‌ பத்தொன்‌ 
பதாம்‌ நூற்றாண்டின்‌ இதர படைப்புக்களிலும்‌, நாவலைத்தமிழ்‌ 
இலக்கியததுடன்‌ இனைப்பதில்‌ அவர்கள்‌ காட்டிய அக்கறையைத்‌ 
தெளிவாகப்‌ பாக்கலாம்‌. இவ்வகையில்‌ “ கமலம்பாள்‌ சரித்திரமும்‌ 
* பத்மாவதி சரித்திரமும்‌ ஆற்றிய பணி அளவிடற்கரியது. கதைக்‌ 
களம்‌, கதைமாந்தர்‌ ஆகியவற்றில்‌ காட்‌ டப்பட்ட ஒப்பற்ற திறன்‌ மூலம்‌ 
இவ்விரண்டும்‌ நாவல்களும்‌, நாவல்‌ தமிழுக்கு இரவல்‌ வடிவம்‌ என்ற 
சிந்தனை3ய எழாதவ.று பார்த்துக்‌ கொண்டன. காவலின்‌ இயல்பு 
களையும்‌ அதன்‌ அங்கங்களையும்‌ புரிந்து செயல்பட்டதாலையே இந்த 
நிலை உருவாகியது. எனினும்‌, இகற்கு அடிப்படை அமைத்துத்‌ 
தந்தவர்‌ வேதநாயகம்‌ பிள்ள எனபதையோ, அவருடைய முன்‌ 
கவன 3ம இவ்விளைவுகளைத்‌ தோற்றுவித்தது என்பதையோ, மறுந்து 
விடமுடியாது. 


தமிழ்‌ இலக்கியத்தில்‌ காலப்போக்கில்‌ இயல்பாகக்‌ கிளைத்த 
கிளயோ என்று எண்ணும்‌ வண்ணம்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
தமிழ்‌ இலககியத்தில்‌ இவ்வாறு ஒன்ற முயன்ற நாவல்‌, இருபதாம்‌ 
நூற்றாணடின்‌ தொடக்கத்தில்‌ மற்றொரு காலகட்டத்தைச்‌ சடதித்தது. 
ஆனால்‌ இக்காலகட்டத்தில்‌ முன்பிருந்த புரிந்துணர்வோ முன்னெச்‌ 
சரி*கை3யா இருந்ததாகத்‌ தெரியவில்லை, நாவலின்‌ கலைப்பண்பை 
மறந்து விட்டு அதன்‌ பொழுதுபோக்குத்‌ தன்மைக்கு முதலிடம்‌ 
அளிக்கும்‌ நரவல்களே எண்ணி கையில்‌ அதிகம்‌ தோன்‌ றின. அதற்கு 
ஏற்ற வகையிலேயே கதையமைப்பு, களம்‌, கதைமாந்தர்‌ படைப்பு 
ஆகியவையும்‌ அமையலாயின, கதைச்சுவையை மட்டுமே முதன்மை 
யாகக்‌ கொண்டு பல நாவலாசிரியர்கள்‌ எளிய மலிவான வழிகளில்‌ 
கழைகளை உற்பத்தி செய்யத்‌ தொடங்கிவிட்டனர்‌ இதன்‌ காரணமாக 
மற்ற இலக்கிய வகைகளைப்‌ போல நாவலும்‌ ஒரு தரமான இலக்கிய 
வகை என்ற எண்ணம்‌ மாறலாயிற்று. ஆங்காங்குச்‌ சில நீதிகளை 
மட்டும்‌ தெளித்துவிட்டு இலக்கியப்‌ போர்வைகக்குள்‌ அவை ஒதுங்க 
முயன்றன. எனவே இலக்கியக்‌ கண்ணோட்டத்தில்‌ பார்க்கும்போது-- 
அப்படி ஏதாவது இருப்பினும்‌ அது மேற்போக்காகவே அமைந்‌ 
திருந்தது, 246 இவ்வகை நாவல்களுடன்‌ மொழிபெயர்ப்பு--தழுவல்‌ நா வல்‌ 
களூம்‌ பல்கிப்‌ பெருகத்‌ தொடங்கின. இவையனைத்தும்‌ சேர்ந்து, 
தமிழில்‌ இயல்பாகக்‌ கிளைத்த கிளையாக நாவலைக்‌ காட்ட முயன்ற 
பததொன்பதாம்‌ நூற்றாண்டு முயற்சியைச்‌ செயலிழக்க வைத்தன. 


தமிழ்‌ நாவல்‌ வரலாற்றில்‌ சில காலம்‌ இவ்வாறு அதிகப்‌ 
பயனின்றிக்‌ கழிந்தாலும்‌, இக்காலகட்டத்திலும்‌ தமிழுக்கு அந்றியமான 
ஒன்றாக நாவலைக்‌ கருதி அது வேண்டுமா வேண்டாமா என்ற 
போராட்டம்‌ எழவில்லை. மாறாகத்‌ தமிழுக்கு உரிய ஒன்றாக நாவலை 
ஏற்றுக்‌ கொண்டு, அதற்கு இலக்கியத்‌ தகுதி வழங்கும்‌ முயற்சிகளே 
மேற்கொள்ளப்பட்ட தாகத்‌ தெரிகின்றன. நாவலை மிகவும்‌ எளிமை 
யாக்கிப்‌ பிரபலப்படுத்த நடந்த முயற்சியும்‌ இவற்றுள்‌ ஒன்று தானோ 
என எண்ணத்‌ தோன்றுகிறது, பரிதிமாற்‌ கலைஞர்‌ போன்ற 


தமிழ்‌ சாவல்களும்‌ இலக்யெச்‌ சொள்சைகளும்‌ 99 


தமிழறிஞர்கள்‌ சென்ற நூற்றாண்டின்‌ பிற்பகுதியிலேயே நாவலை 
ஏற்றுக்‌ கொண்டது போல, மறைமலையடிகள்‌ முதலிய தமிழறிஞர்‌ 
ப்லரும்‌ நாவலைத்‌ தயக்கமின்‌ றி ஏற்றுக்கொண்டனர்‌, “நீடாழி யுலகத்து, 
பொன்னாடெனப்‌ போற்றப்படும்‌ ஈம்‌ இந்திய நாட்டின்‌, தென்னாடாந்‌ 
தமிழ்‌ நாட்டுச்‌ சீரிய மொழியாகிய தெய்வத்‌ தமிழ்மொழியில்‌, எண்‌ 
ணெழுத்தியல்‌ விரிக்குஞ்‌ செய்யுள்‌ நூல்களும்‌, தத்துவ விளக்க நூல்‌ 
களும்‌ செறிந்து திகழினும்‌; இருபதாவது நூற்றாண்டினர்‌ அறிவு 
முதிர்ச்சிக்கேற்ற வசன நூல்கள்‌ பல இல்லையென்பது நல்லறிஞர்‌ 
துணிபு. இவ்வசன நூல்கள்‌ மிகுந்தில்லாக்‌ குறை தாய்மொழியிலும்‌, 
பிறமொழியிலும்‌ வல்ல சிலரால்‌, முதனூலாகவோ அல்லது வழிசார்பு 
நூல்களாகவோ எழுதப்படும்‌ நவீனக்‌ கதையாகீய சரித வசன நூல்‌ 
களால்‌ நீக்கப்பட்டு வருகிறது ” என்று 1918ஆம்‌ ஆண்டில்‌ மதுரைத்‌ 
தமிழ்ச்‌ சங்கத்‌ தங்கத்தினரும்‌, செளராஷ்டிர ஹைஸ்கூல்‌ தலைமைத்‌ 
தமிழ்ப்‌ பண்டிதரும்‌, பாண்டிய நேசன்‌ பத்திராதிபரும்‌' ஆகிய 
பு சிதம்பர புன்னைவனகாத முதலியார்‌ எழுதுவது இதற்கொரு சிறந்த 
எடுத்துக்காட்டு எனலாம்‌,25 


தமிழறிஞரும்‌ பிறரும்‌ ஒருசேர காவலை இலக்கியமாக்க மேற்கொண்ட 
முயற்சிகள்‌ இவ்விரு காலகட்டங்களிலும்‌ பரவலாகவே நிகழ்ந்துள்ளன. 
இவற்றுள்‌ முதலாவதாகக்‌ குறிக்கத்‌ தக்கது கதைப்பொருள்‌ ஆகும்‌. 
நாவல்‌ சமகால வாழ்க்கையின்‌ கலைப்பிர திபலிப்பாகக்‌ கருதப்படுவதால்‌, 
நடைமுறை வாழ்க்கையோடு அதற்கு நெருங்கிய தொடர்புண்டு, 
வேதநாயகம்‌ பிள்ளையும்‌, * ராஜம்‌ ஐயரும்‌, மாதவையாவும்‌ நாவலின்‌ 
உயீர்முச்சான இதனை ஈன்கு புரிந்‌ துகொண்டு செயல்பட்டனர்‌. அதன்‌ 
காரணமாக அவர்களுடைய படைப்புக்கள்‌ படைக்கப்பட்ட கால 
கட்டத்தின்‌ கலைப்பதிப்புக்களாகவே மாறிவிட்டன. ஆனால்‌ பெரும்‌ 
பாலான வாசகர்களுக்கு அறிமுகமாகியிருந்த கதையோ வேறுவகைப்‌ 
பட்டது. வேதநாயகம்‌ பிள்ளை அதனை நன்கு புரிந்துகொண்டு, அதனை 
ஓரளவு தம்‌ கதையுடன்‌ கலந்து தந்தார்‌. அவருக்குப்‌ பின்‌ வந்த 
திரிசிரபுரம்‌ ஸு. வை. குருஸ்வாமி சர்மா தம்முடைய * பிரேமாகலாவதி 
யத்தில்‌ இக்கலவையைச்‌ சற்று அதிகமாக்கினார்‌. இரண்டாம்‌ கால 
கட்டத்திலோ இக்கலவை மிகவும்‌ நீர்த்துப்போய்‌ பல நாவல்களில்‌ 
இராஜா-ராணிக்‌ கதையே ஆதிக்கம்‌ செலுத்தும்‌ அளவிற்குப்‌ போய்‌ 
விட்டது இத்தகைய கதைகள்‌ மூலமே :நாவலுக்கு இலக்கியத்‌ தகுதி 
தரமுடியும்‌ எனச்‌ சிலர்‌ எண்ணியிருக்கலாமோ எனக்‌ கருதத்‌ தோன்று 
கிறது, ஏனெனில்‌, வெறும்‌ கதைகளாகப்‌ படைக்காமல்‌, இலக்கியம்‌ 
உயர்ந்த நோக்கத்தைக்‌ கொண்டதாக இருக்க வேண்டும்‌ என்ற 
எண்ணத்தில்‌, : இடையிடையே பல நீதிகளையும்‌ ஒழுக்கக்‌ கோட்பபடு 
சுளையும்‌ அவர்கள்‌ சேர்த்துள்ளனர்‌. ' ஒரு சில காவல்களே இப்போக்கிற்கு 
விதிவிலக்காகக்‌ காணப்படுகின்றன. கதை எப்படியிருப்பினும்‌ கதை 
நிகழும்‌ களம்‌ தமிழ்‌ காடாகவோ இந்திய நாட்டின்‌ ஒரு பகுதியாகவோ 
விளங்குவது குறிப்பிடத்‌ தக்கது கதைப்‌ பொருளளவில்‌ தமிழ்‌ 
மயமாக்க நடந்த முயற்சியாகவே இதனைக்‌ கொள்வதில்‌ தவறில்லை. 


100 2 தமிழாய்வு12 


கதைப்பொருளை யடுத்து, இவ்விரு காலகட்ட நாவல்களின்‌ 
மொழிநடையை ஆராய்ந்தாலும்‌ இந்த உண்மையை நன்கு விளங்கிக்‌ 
கொள்ள முடிகிறது. ஏனெனில்‌ ஒரு படைப்பிற்கு இலக்கியத்‌ தகுதி 
வழங்குவதில்‌ மொழி நடை ஒரு முக்கியப்‌ பங்காற்றுகிறது. ஒரு 
படைப்பில்‌ மொழி பயன்படுத்தப்பட்டூுள்ள முறையை வைத்தே அது 
இலக்கியமா அல்லவா எனக்‌ கண்டுபிடித்து விடலாம்‌ என ஓர்‌ இலக்கிய 
ஆய்வாளர்‌ கூறுகிறார்‌. அவர்‌ மேலும்‌ இதனை விளக்குகையில்‌, 
சிற்பத்திற்குக்‌ கல்‌ வெண்கலம்‌ ஆகியவற்றைப்‌ போலவும்‌, ஓவியத்திற்கு 
வண்ணக்‌ கலவைகளைப்‌ போலவும்‌, இசைக்கு ஒலிகளைப்‌ போலவும்‌. 
இலக்கியத்திற்கு மொழி மூலப்பொருளாகின்றது என்று குறிப்பிடுவது 
கருதத்‌ தக்கது.28 “சிறந்த இலக்கியம்‌ என்பது பொருளார்ந்த 
மொழியே? என எஸ்ரா பவுண்ட்‌ (Ezra Pound) என்ற அறிஞரும்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 27 மக்கெய்ல்‌ (J. W. Mackail) என்ற அறிஞரும்‌, 
ஓர்‌ உயர்ந்த நோக்கத்தோடு, அதன்‌ ஆற்றல்‌ முழுதும்‌ வெளிப்படும்‌ 
வகையில்‌, மிகச்‌ சிறந்த திறனோடு, மறக்கப்பட முடியாதபடி மொழி 
பயன்படும்போது, மற்றொரு சிறந்த பெயரை விரும்பி, அதனை நாம்‌ 
இலக்கியம்‌ என்று அழைக்கிறோம்‌ என்றே கருதுகிறார்‌ 28 1915இல்‌ 
“மாஸ்கோ மொழியியல்‌ கழகத்‌£தின்‌ தோற்றத்திற்குக்‌ காரணமான 
ரோமன்‌ ஜேகோப்சன்‌ (Roman Jakobson), ‘ மொழியின்‌ முருகீயல்‌ 
பயன்பாடே கவிதை? என்றும்‌ * பாவியல்‌ (081109) மொழியியலின்‌ 
ஒரு பகுதி? என்றும்‌ கூறிய வையும்‌ நினைவிற்‌ கெள்ளத்‌ தக்கன. 29 


பிறமொழிகளிலே அல்லாமல்‌, தமிழிலக்கிய வரலாற்றை நெடுக 
ஆராய்ந்தாலும்‌ இலக்கிய உருவாக்கத்தில்‌ மொழியின்‌ பங்கை நன்கு 
உணர முடியும்‌. உண்மையில்‌ ஆராய்ந்தால்‌, தமிழிலக்கண நூல்கள்‌ 
அனைத்தும்‌ ஒரு வகையில்‌ இலக்கியத்தில்‌ மொழியின்‌ செம்மையையே 
பேசுகின்றன எனலாம்‌, செய்யுளில்‌ எழுதப்பட்டவையே இலக்கிய 
மாகக்‌ கருதப்பட்டதால்‌, செய்யுளிலக்கியத்தில்‌ மொழி பயன்படுத்தப்‌ 
படும்‌ பாங்கு, அதற்குரிய வரையறைகள்‌ ஆகியவையே தமிழிலக்‌ 
கணத்தில்‌ பெரிதும்‌ வற்புறுத்தப்படுகின்றன. இவற்றுடன்‌ 'விழுமியது 
துவலல்‌ , உள்ளுறை ஆகியவையும்‌ ஓரளவு ஆங்காங்குப்‌ பேசப்‌ 
படுகின்றன. 


பற்பல நாற்றாண்டுகளாக மொழியின்‌ பயன்பாடு இவ்வாறு 
செய்யுள்‌ இலக்கியத்தை மையமாகக்‌ கொண்டே சுழன்று வருகையில்‌, 
உரைநடை இலக்கியம்‌ அரும்பவும்‌, அதில்‌ எத்தகைய மொழியைக்‌ 
கையாள்வது என ஒரு கேள்வி எழுவது இயற்கையே, ஏனெனில்‌ 
உரைடடை இலக்கியத்தில்‌ மொழியின்‌ பயன்பாடு செய்யுள்‌ இலக்கியத்தி 
லிருந்து வேறுபட்டது. செய்யுள்‌ இலக்கிய மொழி தூய்மையும்‌ 
செம்மையும்‌ நிறைந்தது. காலங்காலமாகவே செய்யுள்‌ இலக்கிய 
விதிகள்‌ இவற்றைப்‌ பேணி வந்துள்ளன. அன்றாட வாழ்க்கையில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மொழியிலிருந்து இவ்விலக்கிய மொழி பலவகை 
களிலும்‌ வேறுபட்டது. அவ்வாறு வேறுபடுவதுதான்‌ இலக்கிய 


தமிழ்‌ சாவல்சளூும இலக்கியச்‌ கொள்கைகளும்‌ 101 


மொழியின்‌ சிறப்பு என்பதும்‌ கேள்விக்கு இடமின்றி அங்கீகரிக்கப்‌ 
பட்டு நிலைகிறுத்தப்பட்டு விட்டது ஆனால்‌ உரைஈடையில்‌ அமைந்த 
புனைகதை இலக்கிய மொழியோ, இதற்கு மாறாக, அன்றாடப்‌ பேச்சு 
வழக்கோடு நெருங்கிய தொடர்புடையது. அதிலும்‌ நாவல்‌ இலக்கியத்‌ 
திற்கு நடைமுறைத்‌ தன்மையை உருவாக்குவதில்‌ இம்மொழி வழக்கே 
பெரும்‌ பங்காற்றுகிறது: எனவே, செய்யுள்‌ இலக்கிய உலகிலிருந்து 
புனைகதை இலக்கிய உலகிற்குள்‌ அடியெடுத்து வைக்கும்‌ போது 
இப்பிரச்சனை எதிர்‌ கொள்வது இயல்பானது மட்டுமன்‌ றித்‌ தவிர்க்க 
முடியாததும்‌ ஆகும்‌, ஆங்கிலத்தில்‌ நாவல்‌ இலக்கியத்திற்குப்‌ பல 
தலைமுறைகளுக்கு முன்னாலேயே உரைநடை வளர்ந்து விட்டதால்‌ 
இப்பிரச்சனை எழவில்லை, தமிழிலோ உரைநடை வளர்ச்சியும்‌ நாவல்‌ 
இலக்கீயத்‌ தோற்றமும்‌ பக்கம்பக்கமாக நிகழ்ந்து வந்ததால்‌ இப்‌ 
பிரச்சனைக்குத்‌ தீர்வுகாண வேண்டிய தேவை உண்டாகி விட்டது, 


தமிழின்‌ முதல்‌ நாவலாசிரியரான வேதநாயகம்‌ பிள்ளை இப்‌ 
பிரச்சனையைப்‌ பற்றியும்‌ ஈன்கு சிந்தித்ததாகத்‌ தெரிகிறது. அதனால்‌ 
தான்‌ தம்மளவில்‌ ஒரு பெரிய கவிஞராக இருபினும்‌ செய்யுள்‌ 
இலக்கியத்‌ திற்‌ தரிய செம்மையான மொழிபை அவர்‌ தம படைப்பிலக்‌ 
கியத்திற்குப்‌ பயன்படுத்தவில்லை. நாவல்‌ இலக்கியத்தின்‌ இயல்‌ 
பிற்கேற்பப்‌ பேச்சு வழககோடு நெருங்கிய தொடர்புடைய ஓர்‌ எளிய 
இயற்கையான மொழி ௩டையையே அவர்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 
கொச்சையாகவும்‌ இல்லா மல்‌, அதே நேரத்தில்‌ செந்தமிழாகவும இல்லாமல்‌ 
இலக்கியத்‌ தரம்‌ குறையா வண்ணம்‌ அவர்‌ படைத்துத்தந்த மொழி 
நடை வழியைப்‌ பின்பற்றியிருந்தால்‌, தமிழ்‌ நாவல்‌ தன்னுடைய 
கவனத்தை இதன்பக்கமும்‌ தீரும்பித்‌ தேங்கியிருக்க வேண்டிய நிலையை 
அடைந்திருக்காது, ஆனால்‌, செய்யுள்‌ இலக்கியத்திற்குரிய செம்மை 
யான மொழியைப்‌ பின்பற்றுவதா அல்லது பேச்சுவழக்கில்‌ உள்ள 
கொச்சையை அப்படியே பயன்படுத்துவதா அல்லது இரண்டிற்கும்‌ 
இடைத்தரப்பட்ட பேச்சு வழக்கோடு நெருங்கிய தொடர்புடைய மறு 
மலர்ச்சி நடையைப்‌ பின்பற்றுவதா என்ற கேள்வி, * பிரதாப முதலியார்‌ 
சரித்திர? வெற்றிக்குப்‌ பின்னும்‌ எதிரொலித்ததாகத்‌ தெரிகிறது, 
இவ்வெதிரொலியின்‌ அதிர்வுகள்‌ இரண்டாம்‌ காலகட்டம்‌ வரை கேட்டுக்‌ 
கொண்டே உள்ளன. நாவலுக்குத்‌ தமிழிலக்கியத்‌ தகுதி தருவதில்‌ 
இவையும்‌ குறிப்பிடத்தக்க பங்கு ஆற்றியுள்ளன. 


முதல்‌ காலகட்டத்தில்‌ தோன்றிய * பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌", 
* கமலாம்பாள்‌ சரித்திரம்‌?, * பத்மாவதி சரித்திரம்‌? ஆகிய மூன்று 
சரித்திர ங்களுமே பேச்சு வழக்கோடு நெருங்கிய ஒரு மொழி நடையை 
ஆற்றலோடு பயன்படுத்தியுள்ளன. ஆனால்‌ குருசாமி சர்மா தம்‌ 
முடைய * பிரேமகலாவதியத்தில்‌ கொச்சை மொழியை ஓரளவு சரளமாக 
அப்படியே பயன்படுத்தியுள்ளார்‌. “அதோ பார்த்தியா அந்தக்‌ 
கொன்னை மரத்தை ! கதிர்கதிராய்‌ அலங்கார தீபமாட்டமா அதன்‌ பூங்‌ 
கொத்துகள்‌ நீட்டிக்கொண்டு நிற்பது எவ்வளவு அழகாய்‌ இருக்கிறது ! 


102 தமிழாய்‌வு12 


இப்பேர்ப்பட்ட பூவைத்தானே நாம பறிச்சுக்‌ கொண்டுபோய்‌ 
கோவிலுக்குக்‌ கொடுக்கோணும்‌. றே த்தக்கி கதை வாசிச்ச எடத்திலே 
கூட சொன்னாளோன்னோ ? ” என்ற தொடக்கப்பகுதி இதற்கு ஓர்‌ 
எடுத்துக்‌ காட்டாய்‌ அமைகிறது. 50 இவ்விரு நிலைகளில்‌ அல்லாமல்‌ 
தூய செந்தமிழ்‌ நடையில்‌ அமைந்த நாவலாகப்‌ பரிதிமாற்கலைஞரின்‌ 
। மதிவாணன்‌ * அமைகிறது. “திரு வளர்ந்தோங்கும்‌ பர தகண்டத்துப்‌ 
பாண்டிய நாட்டுத்‌ தலைககரமாகிய மதுரையென்னும்‌ மாநகரத்து 
வையையாற்றின்‌ வடகரைக்கண்‌, ஒருகாட்‌ காலைப்பொழுது புலர்ந்து 
சிறிது நேரஞ்‌ சென்ற பின்னர்ச்‌ செவ்விய மேனியன்‌ சிறந்த நோக்கினன்‌ 
பரந்த மார்பினன்‌ பவள வாயினன்‌ பதினாறுட்டைப்‌ பிராயத்தான்‌ 
ஓரிளந்‌ தோன்றல்‌ பேரக்கோலம்‌ பூண்டு, புரவி மீதறிக்‌ காற்றினுங்‌ 
கடுகித்‌ தென்புல நோக்கி *வாளா நின்றான்‌ 33 என்பது இந்த 
நாவலின்‌ நடைக்கு ஓர்‌ எடுத்துக்காட்டு, £' 


தமிழ்‌ நாவல்‌ வரலாற்றின்‌ இரண்டாம்‌ காலகட்டமும்‌ இம்மூன்று 
வகையான மொழிடைகளிலும்‌ சோதனை செய்து பார்க்கும்‌ ஒரு கால 
கட்டமாகவே அமைந்து விட்டது. இக்காலகட்டத்தில்‌ மறைமலை 
யடிகள்‌ பரிதிமாற்‌ கலைஞரைப்‌ பின்பற்றிச்‌ செம்மையான மொழி௩டையில்‌ 
தம்‌ நாவல்களைப்‌ படைத்தார்‌. இயல்பாக எழுந்த நாவல்களுக்கே 
யன்றி மொழிபெயர்ட்பு- தழுவல்‌ நாவல்களுக்கும்‌ இம்மொழிகடை 
இக்காலத்தில்‌ பொருத்திப்‌! ஈர்க்கப்‌ பட்டுள்ளது. பங்கிம்சந்திரருடைய 
நாவலொன்றைத்‌ தழுவித்‌ தமிழில்‌ எழுதப்பட்ட “அற்புதக்‌ கணையாழி! 
இதனை ஈன்கு எடுத்துக்காட்டுகிறது. 


“ பொற்புறும்‌ இமய கிரிவட பாலும்‌ 

பொருந்து தண்கு மரிதென்‌ பாலும்‌ 

நற்பெருங்‌ கடலே குடபாலும்‌ 
நால்திசை எல்லையாக்‌ கொண்டு 

பற்பல நிதிசேர்‌ இந்திய நாட்டில்‌ 
பாங்குறும்‌ தாமரை நகரில்‌ 

கற்பினுக்‌ கணியாம்‌ இரண்மயி மாதின்‌ 
கதையினை வரைகுதும்‌ களித்தே ” 


என்ற பாடலுடன்‌ தொடங்கும்‌ இந்நாவல்‌. “ கங்கையாதிய புனித 
நதிகளும்‌, புண்ணியப்‌ பதிகளும்‌ செறிந்து திகழும்‌ பரதகண்டமாம்‌ நம்‌ 
இந்திய நாட்டில்‌........? என்று தொடர்ந்து செல்கிறது.32 இரண்டாம்‌ 
காலகட்ட எல்லை வரையிலும்‌ இவ்வாறு முப்பக்கமும்‌ அலைமோதும்‌ 
நிலப்பகுதியாகவே தமிழ்‌ நாவல்‌ விளங்குகிறது எனலாம்‌. 


நாவலை இலக்கியமாக்க--அதிலும்‌ தமிழிலக்கியத்தின்‌ ஒரு பகுதி 
யாக்க-மேற்கொண்ட சோதனைகளில்‌ மொழியை அடுத்துக்‌ குறிப்பிடத்‌ 
தக்கது இவ்விலக்கிய வகையின்‌ பெயர்‌ பற்றியதாகும்‌. முதல்‌ 
முதலாகத்‌ தமிழுக்கு இவ்விலக்கிய வகையை அறிமுகம்‌ செய்துவைத்த 


தமிழ்‌ ராவல்களும்‌ இலக்கெக்‌ கொள்கைகளும்‌ 108 


வேதநாயகம்‌ பிள்ளை, முதலில்‌ (வசன காவியம்‌ * என்று அறிமுகப்‌ 
படுத்தீனாலும்‌, விரைவிலேயே தம்‌ படைப்பு நாவலல்லாமல்‌ வேறல்ல 
என்று தெளிவுபடுத்தி விட்டார்‌. எனினும்‌, பரிதிமாறு கலைஞர்‌ 
தம்முடைய படைப்பை நாவல்‌ என்னாது, புதுவது புனைந்‌ ததோர்‌ 
செந்தமிழ்க்‌ கதை ? என்றே அழைத்தார்‌. நாவல்‌ என்ற அயல்மொழிச்‌ 
சொல்லைப்‌ பயன்படுத்தாமல்‌, தமிழ்‌ இலக்கியத்தின்‌ ஒரு பகுதியாக 
இவ்விலக்கிய வகையைக்‌ காட்ட மேற்கொண்ட முயற்சியாகவே இது 
தோன்றுகிறது. இதனைத்‌ தொடர்ந்து, நவீன வழியில்‌ இயறறப்‌ 
பட்ட ரீதி வினோத சரிதம்‌, * நவீனக்‌ கதையாகிய சரித வசன நூல்‌ ”, 
* இனிய செந்தமிழ்க்‌ கதை ?, * ஓர்‌ உல்லாசமான கதை” “ஒரு நூதன 


கதை, “நாவல்கள்‌ என்னும்‌ அனுபோக குணபோதக கதாபுஸ்த 
கங்கள்‌ ?, * ஒரு அருமையான சரித்திரம்‌ ?, “ஓர்‌ தமிழ்க்கதை”, “ஓர்‌ 
தமிழ்‌ ஈவீன கதை”, * நாவல்‌ எனப்படும்‌ வதை? “ஓர்‌ நவீன தமிழ்‌ 


நாவல்‌ * தமிழ்‌ நவீனகம்‌?, (அற்புத கல்பிதா கதை”, .“ஓர்‌ புதிய 
தமிழ்க்‌ கதை ?, “ஓர்‌ நூதன தமிழ்‌ நாவல்‌ ?, *ஞானாலங்கிருத ஈவீன 
கத்தியம்‌', *அபிநவ கதை?, £ திவ்ய சரித்திரம்‌ ?, * கதாரத்னம்‌ ', 
“புதினம்‌? முதலிய பல தொடர்கள்‌ தமிழ்‌ காவலைச்‌ சுட்டப்‌ பயன்‌ 
பயன்படுத்தப்‌ பட்டுள்ளன. பொருளளவில்‌ எப்படி யிருப்பினும்‌, 
நாவலைத்‌ தமிழிலக்கியத்தின்‌ ஒரு பகுதியாகக்‌ காட்டச்‌ செய்யப்பட்ட 
முயற்சியின்‌ ஒரு பகுதியாக இவை விளங்குகின்றன என்பது மட்டும்‌ 
உண்மை. 


இவ்விரு காலகட்டங்களிலும்‌ ஊடகம்‌, கதைப்பொருள்‌, மொழி 
நடை, பெயர்‌ ஆகியவற்றில்‌ இந்த அளவிற்கு நடத்தப்பட்ட சோதனை 
களுக்குப்பின்‌, கல்கியின்‌ வருகையுடன்‌, தமிழ்‌ இலக்கியத்தில்‌ நாவல்‌ 
நிலைபெற்று விட்டது, நாவல்‌ என்ற கலைவடிவம்‌ இன்னதுதான்‌ 
என்ற புரிந்துணர்வு ஏற்பட்டதுடன்‌, நாவலின்‌ அங்கங்களைப்‌ பற்றிய 
தெளிவும்‌ இக்காலகட்டத்தில்‌ ஏற்பட்டு விட்டது, கதைப்பொருள்‌ 
அளவில்‌ நாவல்‌ இன்று தமிழாகவே ஆகிவிட்டது. தமிழ்ச்‌ சமுதா 
யத்தின்‌ பல்வேறு வாழ்க்கைப்‌ பகுதிகளும்‌ இன்று தமிழ்‌ நாவலின்‌ 
கதைப்பொருள்களாகி வருகின்‌ றன. அதேபோல்‌ நம்மிடையே காணப்‌ 
படும்‌ பல்வேறு கொள்கைகளும்‌, போராட்டங்களும்‌, எண்ணப்போக்கு 
களும்‌ நாவலுக்குப்‌ புதிய பரிமாணங்களைத்‌ தந்துகொண்டுள்ளன. 
நாவலுக்குக்‌ கைக்கொள்ளப்படும்‌ உரைஈடை பற்றியும்‌ இன்று குழப்ப 
மில்லை, காவலின்‌ கதைப்பொருளுக்கும்‌, நாவலாசிரியனின்‌ நோக்கத்‌ 
திற்கும்‌ ஏற்பத்‌ தமிழ்‌ உரைஈடை வளைந்து. கொடுத்துப்‌ பக்குவப்‌ 
பட்டுக்கொண்டு வருகிறது. இவையனைத்திற்கும்‌ மேலாக, நாவல்‌ 
என்ற சொல்லே நிலைத்துத்‌ தமிழ்ச்‌ சொல்லாக மாறிவிட்டது. 
இலக்கியப்‌ பாதையில்‌ தொடக்க அடியைச்‌ சரியாக எடுத்து வைத்து, 
இடையில்‌ நிலை தடுமா றிய தமிழ்‌ நாவல்‌, இன்று இவ்வாறு மீண்டும்‌ 
சரியான பாதையில்‌ வேகமாக முன்னேறிக்‌ கொண்டுள்ளது. நாவல்‌ 
இலக்கியமா அல்லவா, அப்படியே இலக்கியமாக இருப்பினும்‌ 
தமிழிலக்கியத்தின்‌ ஒரு பகுதியா அல்லவா என்ற கேள்விகளுக்குத்‌ 
தேவையே இக்காலகட்டத்தில்‌ எழவில்லை, 

6—3 


104 தமிழாய்‌வு—12 


தமிழிலக்கியத்தின்‌ ஓரங்கமாகவே இவ்வாறு ஆகிவிட்ட றாவலின்‌ 
இலக்கியக்‌ கொள்கைகளை இனிக காண்போம்‌. 


2 


தமிழ்‌ நாவலின்‌ இலக்கியக்‌ கொள்கைகளை ஆராய்வதற்கு முன்‌ 
இலக்கியம்‌ என்றால்‌ என்ன, எதனை இலக்கியம்‌ என்று அழைக்கிறோம்‌ 
எனத்‌ தெளிவுபடுத்திக்‌ கொள்வது இன்றியமையா ததாகிறது. 
ஏனெனில்‌, ஒரு நூலுக்கும்‌ இலக்கியத்திற்கும்‌ இடையில்‌ பல நுட்ப 
மானவும்‌ தெளிவானவுமான வேறுபாடுகள்‌ இருப்பினும்‌, அச்சில்‌ 
வெளிவருவன வெல்லாம்‌ இலக்கியமே என்ற மயக்கம்‌ இப்போது 
பெருகி வருகிறது, நாவலின்‌ வளர்ச்சிக்கு ஒருவகையில்‌ உறுதுணை 
யாக விளங்கும்‌ பத்திரிகைகள்‌ தொடர்கதைப்‌ பரிமாணத்தில்‌ அன்றாடம்‌ 
பல புதியபுதிய புனை கதைகளை வெளியீடுவது இதற்கு முக்கிய காரணம்‌ 
எனலாம்‌. அச்சில்‌ வருகின்‌ ற ஒரே காரணத்தால்‌ ஒரு நூல்‌ இலக்கியத்‌ 
தகுதியைப்‌ பெற்றுவிட்டால்‌, பின்னர்க்‌ காலங்காலமாக இலக்கியம்‌ 
என்று பகுத்தாராய்வதற்குப்‌ பொருளே இல்லாமல்‌ போய்விடும்‌. 


இலக்கியம்‌ மனித உணர்வுகளின்‌ உன்னத வெளிப்பாடாகக்‌ 
கருதப்படுகிறது. “அடிப்படையில்‌ வாழ்க்கை அனுபவத்தை மொழியின்‌ 
வாயிலாக உணர்த்துவதே இலக்கியம்‌? என அடிசன்‌ (W. 17. Hudson) 
என்ற அறிஞர்‌ குறிப்பிடுகிறார்‌.33 “சிந்திக்கத்‌ தெரிந்த மனங்களின்‌ 
சிநதனை களே இலக்கியம்‌? எனக்‌ கார்லேல்‌ (Caரlyle) குறிப்பிடுகிறார்‌ .84 
இலக்கியத்தை உருவாக்குவதில்‌ மொழியும்‌, சிந்தனைகளின்‌ வழியாகத்‌ 
தெளிந்த உண்மைகளும்‌ இந்த அளவிற்குத்‌ துணை நின்றாலும்‌ அவையே 
இலக்கியம்‌ ஆகிவிடுவதிலலை. எல்லா இலசககியமும்‌ மொழியைப்‌ பயன்‌ 
படுத்துவது உண்மையானாலும்‌, எழுதப்படுபவை எல்லாம்‌ இலக்கியம்‌ 
என்று அழைக்கப்பட எவ்விதக்‌ காரணமும்‌ கிடையாது என ஓர்‌ 
அறிஞர்‌ குறிப்பிடுவது இங்குக்‌ கருதத்‌ தக்கது.85 அவ்வாறே, 
£ தம்மளவில்‌ நிலையான ஆர்வத்தைக்‌ கொண்டுள்ள உண்மைகளைக்‌ 
கூறும்‌ நூல்கள்‌ இலக்கியமாகா; மாறாக, தாமே நிலையான ஆர்வமுள்ள 
நூல்களே இலககியம்‌ என்று அழைக்கப்படுகின்‌ றன ” என வின்செசுடர்‌ 
(C. T. Winchester) என்ற அறிஞரும்‌ குறிப்பிடுகிறா. இவற்றை 
நன்கு ஆராயும்போது, பொருளாலும்‌ சொல்லும்‌ முறையாலும்‌ இலக்கியம்‌ 
உஈவாவதை நன்கு தெளிய முடியும்‌, இந்த அடிப்படையிலேயே, 
* சொல்லப்படும்‌ பொருளால்‌ மட்டுமின்‌ நிச்‌ சொல்லப்படும்‌ முறையாலும்‌ 
ஒரு வாசகணுக்கு மகிழ்ச்சியூட்டாத எந்தப்‌ படைப்பும்‌ இலக்கியமாகி 
விடாது” என புரூக்‌ (8topford A. Brooke) குறிப்பிடுகிறார்‌. 


இலக்கியத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ * வாசகர்களுக்கு மகிழ்வூட்டல்‌ * 
என்ற தொடருக்கு ஒரு தனித்த பொருள்‌ உண்டு, ஏனெனில்‌ பொழுது 
போக்கை மட்டுமே அடிப்படையாகக்‌ கொண்ட நூல்களுடன்‌ இத்‌ 
தொடர்‌ அதிகமாகத்‌ தொடர்புபடுத்தப்பட்டு, இன்று அதன்‌ பொருளே 
திரிஈது நிற்கின்றது எனலாம்‌. புலன்களுக்கு இரைதந்து அவை 


தமிழ்‌ சாவல்சளும்‌ இலக்யெக்‌ கொள்கைகளும்‌ 105 


கிளர்ச்சியடையச்‌ செய்வதல்ல இலக்கியம்‌, மாறாக, மனிதனிடத்தே 
அடங்கிக்‌ கிடக்கின்ற நல்ல பண்புகளை ஓங்கச்‌ செய்து, வாழ்க்கையைப்‌ 
பற்றிய அவனுடைய கண்ணோட்டத்தை விரிவுபடச்‌ செய்வதே 
இலக்கியம்‌ என்று அழைக்கப்படுகின்றது. மற்ற அறிவு நூல்களைப்‌ 
போலச்‌ செய்யாமல்‌, வாசகனுக்கு மதிழ்ச்சியூட்டுவதன்‌ கூலமே 
இவற்றைச்‌ சாதிப்பது இலக்கியத்தின்‌ தனிச்சிறப்பு, சுருங்கச்‌ 
சொன்னால்‌, ஒரு புத்தகத்தின்‌ முதல்‌ பக்கத்தைத்‌ திறந்து படிக்கத்‌ 
தொடங்குகின்ற ஒருவன்‌, அதன்‌ கடைசிப்பக்கத்தைப்‌ படித்து முடித்து 
மூடும்‌ போது முன்னிலும்‌ சிறந்த ஒருவனாக மாறியிருக்க வேண்டும்‌. 
அவனறியாமல்‌ அவனுள்‌ நிகழும்‌ மாற்றமாக இருப்பினும்‌, இவ்வாறு 
மாற்றும்‌ சக்தி இலக்கியத்திற்குண்டு,38 


அச்சில்‌ வெளியாகும்‌ மற்ற நூல்களிலிருந்து இவ்வாறு கனித்து 
நிற்கும்‌ இலக்கியம்‌, அது தோன்றுதற்குரிய தூண்டுதல்களிலும்‌ 
தனித்து நிற்கிறது. பொருளாதாரம்‌, புகழ்‌ முதலியவற்றைக்‌ கருதிப்‌ 
படைக்கப்படுகின்ற மற்ற நூல்களைப்‌ போல்‌ இலக்கியம்‌ படைக்கப்‌ 
படுவதில்லை. இங்கு, இலக்கியம்‌ படைக்கப்படுவதற்கான தூண்டுதல்‌ 
களே மற்றவற்றிலிருந்து வேறுபட்டு நிற்கின்றன தன்னை வெளிப்‌ 
படுத்திக்‌ கொள்வதற்கான விருப்பம்‌, மனிதர்களிடத்திலும்‌ அவர்களு 
டைய செயல்களிடத்திலும்‌ உள்ள ஈடுபாடு, நாம்‌ வாழ்கின்ற உண்மை 
யான உலதத்திலும்‌ வாழ விரும்புகின்ற கற்பனை உலகத்திலும்‌ 
நமக்குள்ள ஆர்வம்‌, வடி வத்தில்‌ நமக்குள்ள பற்று என்று இத்‌ தூண்டு 
தல்களை அடிசன்‌ (94. 14. Huds0n) என்ற அறிஞர்‌ வகைப்படுத்து 
கிறார்‌, இலக்கியம்‌ எப்படிக்‌ கருக்கொள்கின்றது என்பதை இவை 
தெளிவாக உணர்த்துகின்றன. 


இவ்வாறு கருக்கொள்கின்ற இலக்கியம்‌ உருவாகி வெளிவரும்‌ 
போது, குறிப்பிட்ட ஒரு சிலருக்கே அன்றி எல்லோருக்கும்‌ பயனுடைய 
தாய்‌ வெளிவருகின்றது. மற்ற நூல்களைப்‌ போல அறிவை வழங்கு 
வதை மட்டுமே முதலும்‌ இறுதியுமான நோக்கமாகக்‌ கொள்ளாது, 
கருப்பொருளைக்‌ கையாளும்‌ முறையால்‌ தலையான கலையின்பத்தையும்‌ 
இலக்கியம்‌ வழங்குகின்றது. அதனால்தான்‌ இலக்கியம்‌ எப்படிப்பட்ட 
நூல்களை உள்ளடக்கியிருக்கின்‌ றது என ஆராயும்‌ போது, உள்ளுறை, 
வடிவம்‌ ஆகிய இரண்டிற்கும்‌ ஓர்‌ இலக்கியத்‌ திறனாய்வாளர்‌ முதன்மை 
தருகிறார்‌. * உள்ளுறையும்‌ அது சொல்லப்படும்‌ முறையும்‌ பொதுவான 
மனித ஆர்வத்திற்கு உரிய வகையில்‌ அமைதல்‌, வடிவமும்‌ அது தரும்‌ 
கலையின்பமும்‌ இணைந்திருத்தல்‌ 2? ஆகிய இவற்றையே இலக்கியமாகக்‌ 
கொள்ளத்தக்க நூல்களின்‌ இன்றியமையா இயல்புகளாக அவர்‌ 
குறிப்பிடுகிறார்‌.*0 


உள்ளடக்கம்‌, உருவம்‌ என்று வழங்கப்படுகின்‌ற இவற்றையே 
சற்று விரிவுபடுத்திப்‌ பார்த்தால்‌, இலக்கிய உருவாக்கத்தின்‌ 
அங்கங்கள்‌ எவையெவை எனத்‌ தெளிவுபடுத்திக்‌ கொள்ளலாம்‌, 


108 தமிழாய்‌வு—19 


இவற்றைத்‌ தொகுத்துக்‌ கூறுகின்‌ ற அறிஞர்‌ அடிசன்‌ இலக்கியத்தின்‌ 
மூலப்பொருளான வாழ்க்கையை முதலில்‌ கூறுகின்றார்‌. ஏனெனில்‌ 
எவ்வகையான இலக்கியத்திற்கும்‌ வாழ்க்கையே அடிப்படையாகிறது. 
இதனுடன்‌ அறிவு, உணர்ச்சி, கற்பனை, உத்திமுறைகள்‌ ஆகியவற்‌ 
நையும்‌ இலக்கிய உருவாக்கத்தின்‌ அங்கங்களாக அவர்‌ குறிப்பிடு 
கின்றார்‌. £1 


இவ்வடிப்படையில்‌ தமிழ்‌ நாவலை இலக்கியத்தின்‌ ஒரு கூறாகக்‌ 
கொண்டு ஆராயும்போது, அதன்‌ நோக்கம்‌, கதைப்பொருள்‌, வாழ்க்கை 
யோடு அது கொண்டுள்ள தொடர்பு, நாவலாசிரியனுக்கும்‌ அதற்கு 
முள்ள பீரிக்க முடியாத பிணைப்பு, உணர்ச்சி, கற்பனை, உத்திமுறைகள்‌ 
முதலிய அனைத்திலும்‌ வழிவழியாகப்‌ போற்றிப்‌ பாதுகாத்துவரும்‌ 
இலக்கியக்‌ கொள்கைகளின்‌ பாதிப்பைத்‌ தெளிவாகவே பாதிக்க 
முடிகிறது. இவற்றில்‌ ஆழ்ந்த கவனமும்‌ பற்றும்‌ இல்லாமல்‌, கதைச்‌ 
சுவைக்காக மட்டுமே அடுக்கடுக்கான நிகழ்ச்சிகளைப்‌ பின்னி, படைப்‌ 
பிலக்கிய ஆசிரியன்‌ என்ற முறையில்‌ தன்னுடைய ஆளுமையைச்‌ 
சற்றும்‌ வெளிப்படுத்தாமல்‌, பொழுதுபோக்கை மட்டுமே நோக்கமாகக்‌ 
கொண்டு, வாழ்க்கையை மேலோட்டமாகக்‌ கண்டு, நுனிப்புல்‌ மேயும்‌ 
படைப்புக்கள்‌ பத்திரிகைத்துறை வளர்ச்சியின்‌ காரணமாக அன்றாடம்‌ 
பெருகி வருவது உண்மைதான்‌. எனினும்‌, இவற்றிற்கு நேர்மாறாக, 
இலக்கியத்தின்‌ பிரித்துப்‌ பார்க்க முடியாத ஒரு பகுதியாக நாவலைஃ 
கொண்டு. அதற்கு உரமூட்டும்‌ வகையில்‌, சிறந்த வாழ்க்கைக்‌ 
கண்ணோட்டத்தோடு பற்பல நாவல்கள்‌ மற்றொருபுறம்‌ வெளிவந்து 
கொண்டுதான்‌ உள்ளன. காலச்தறாவளியில்‌ உதிர்ந்துவிடும்‌ இலை 
களாக அல்லாமல்‌, கிளைகளின்‌ பகுதிகளாக இருப்பதே இவைகளை 
இனங்கண்டு கொள்ள உதவுகின்றன. 


இத்தகைய நாவல்கள்‌ அடிப்படை நோக்கத்திலேயே உறுதியும்‌ 
தெளிவும்‌ படைத்தவை. வேதநாயகம்‌ பிள்ளை தம்முடைய ' பிரதாப 
முதலியார்‌ சரித்திரத்‌ திலேயே இதனை நிலைநிறுத்தி விட்டார்‌. தாம்‌ 
இந்நாவல்‌ எழுத நேர்ந்த காரணத்தையும்‌, தம்முடைய கதைமாந்தர்ப்‌ 
படைப்பின்‌ வகையையும்‌. இந்காவலைப்‌ படைப்பதன்‌ நோக்கங்களையும்‌ 
விளக்கும்‌ போது அவர்‌ இதனைத்‌ தெளிவாகவே விளக்கியுள்ளார்‌. 
இதனைக்‌ தொடர்ந்து வெளிவந்த நாவல்கள்‌ பலவும்‌ இப்போக்கிலேயே 
அமைநதுள்ளன இன்றும்‌ நாவலைப்‌ படைப்பதற்கான நோக்கம்‌ மாறி 
வீடவில்லை. அண்மையில்‌ வெளிவந்த சிறந்த நாவல்களில்‌ ஒன்றான 
டி. செல்வராஜின்‌ * மலரும்‌ சருகும்‌? நாவலை ஆராயும்போது ௪, செந்தில்‌ 
நாதன்‌, * இலக்கியம்‌ என்பது ஏதோ பொழுதுபோக்குக்‌ கருவியல்ல, 
வாழ்க்கையின்‌ பிரச்சினைகள்‌, கவலைகள்‌ இவற்றை எல்லாம்‌ மறந்து 
இன. ம்‌ துய்க்க வேண்டும்‌ என்ற போர்வையில்‌ மனித சமுதாயத்திட 
மிருது அம்கியமாகி மாயாவாத இழருளில்‌ பதுங்கி மறைந்து, அழுத்திக்‌ 
கொண்டும்‌, ௬ரண்டிக்‌ கொண்டும்‌ இரக்கும்‌ ஆதிக்க சக்திகளுக்கு 
எதிராகப்‌ போர்‌ தொடுக்க முடியாத கோழையாக மனிதனை ஆக்குவ 
தல்ல, மாறாக, மனிதனிடம்‌ உறங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ உன்னத 


தமிழ்‌ காவல்களும்‌ இலக்டியச்‌ கொள்சைகளும்‌ 107 


சக்திகளை உசுப்பி எழுப்பி, எதார்த்த வாழ்வின்‌ இன்னல்களை யும்‌, 
அவை தோன்றிய வரலாற்றின்‌ பேருண்மைகளை யும்‌ விஞ்ஞான 
ரீதியாக விளக்கிச்‌ காட்டி, மனிதனின்‌ மேம்பாட்டிற்கு உரத்த குரல்‌ 
கொடுப்பது இலக்கியம்‌ :? என்று கூறுவது இதனை உறுதிப்படுத்தும்‌, 2 


மனித உணர்வுகளை இவ்வாறு மேம்படுத்தி அவனை அறிவு 
பூர்வமாகச்‌ சிந்திக்கச்‌ செய்து கலையின்‌ பம்‌ தருவதைத்‌ தனது நோக்க 
மாகக்‌ கொண்ட நாவல்‌, இலக்கியத்தைப்‌ போலவே வாழ்க்கையோடு 
நெருங்கிய தொடர்புடையது. உண்மையில்‌ கவிதை, காவியம்‌, 
நாடகம்‌, நாவல்‌, சிறுகதை 'முதலிய எல்லா இலக்கிய வகைகளும்‌ 
வாழ்க்கை என்ற மூலப்பொருளிலிருந்தே பிறக்கின்றன. அவ்வாறு 
பிறப்பதே நம்மைக்‌ கவர்வதற்கான முதற்காரணம்‌ ஆகிவிடுகின்றது 
“நாம்‌ ஏன்‌ இலக்கியத்தை ஒரு பொருட்டாகக்‌ கருதுகிறோம்‌ ? என்ற 
கேள்விக்குப்‌ பதிலளிக்கையில்‌, “ நாம்‌ இலக்கியத்தை அதன்‌ ஆழ்ந்த 
நீடித்த மனித உட்பொருளுக்காகவே முதலில்‌ பொருட்படுத்துகிறோம்‌. 
ஒரு சிறந்த நூல்‌ நேரடியாக வாழ்க்கையிலிருந்தே வளர்கிறது. 
அவ்வாறு வளர்வதிலேயே அதன்‌ ஆற்றல்‌ அடங்கியுள்ள து?” என்று 
அடிசன்‌ குறிப்பிடுகிறார்‌. அவர்‌ இதனை மேலும்‌ விளக்குகையில்‌, 
** வாழ்க்கையில்‌ மனிதர்கள்‌ என்ன பார்த்தார்கள்‌ என்பதையும்‌, அதனை 
அவர்கள்‌ எப்படி அனுபவித்தார்கள்‌ என்பதையும்‌, ஈம்முடைய உடனடி 
யானவும்‌ நிலைபெறுவதானவுமான ஆர்வத்திற்குக்‌ காரணமான 
வாழ்க்கைப்‌ பகுதிகளைப்பற்றி அவர்கள்‌ என்ன உணர்ந்தார்கள்‌ 
சிந்தித்தார்கள்‌ என்பதையும்‌ காட்டுகின்ற ஓர்‌ இன்றியமையாத 
பதிவேடே இலக்கியம்‌ என்று தெளிவாகவே விளக்குகிறார்‌. இவ்வாறு 
செய்வதன்‌ மூலம்‌, நம்முடைய அறிவைக்‌ கொண்டு அறிய முடியாத 
அகன்ற, பொருளார்ந்த, மாறுபட்ட வாழ்க்கையின்‌ இலக்கியம்‌ நம்மைப்‌ 
பங்குபெறச்‌ செய்கின்றது. புதிய அனுபவ வாயில்களையும்‌, சிந்தனைக்‌ 
கான வழிகளையும்‌ திறப்பதனால்‌ மட்டும்‌ இலக்கிடம்‌ இதனைச்‌ சாதித்து 
விடுவதில்லை ; அத்துடன்‌, அன்றாட வாழ்க்கையில்‌ நம்மைச்‌ சுற்றிச்‌ 
சாரமற்று இயங்கும்‌ மனிதக்‌ கூட்டத்திற்கு அப்பால்‌, உலகின்‌ சிறந்த 
நூல்களில்‌ உருக்கொண்டுள்ள புதிய, உறுதியான, கவர்ச்சி நிறைந்த 
மனிதர்களுடன்‌ தொடர்பேற்படுத்துவ தன்‌ மூலமும்‌ இலக்கியம்‌ இதனைச்‌ 
சாதிக்கிறது. 44 அதனாலேயே ஆசுகார்‌ ஒயில்டு (0808 Wilde) 
“இலக்கியம்‌ எப்போதும்‌ வாழ்க்கையை முன்ன றிவிக்கிறது. ஆனால்‌ 
அதனை அப்படியே படி எடுக்காமல்‌, தன்னுடைய நோக்கத்திற்கேற்ப 
வார்த்துக்‌ கொள்கிறது” என்று குறிப்பிடுகிறார்‌. 45 அன்றியும்‌, 
இலக்கியம்‌ யாருடைய வாழ்க்கையையோ காட்டவில்லை ; அது றம்‌ 
முடைய வாழ்க்கையைத்தான்‌ காட்டுகிறது என்பதையும்‌ இங்கு 
நினைவுபடுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌, 40 


தோன்றுவதற்கான நோக்கம்‌, தூண்டுதல்கள்‌, இயல்புகள்‌ ஆதிய 
வற்றில்‌ ஒன்று டோலக்‌ காணப்படும்‌ இலக்கியமும்‌ நாவலும்‌, எழுகின்ற 
காலத்துச்‌ சமூக வாழ்க்கையையே பிரதிபலித்துக்‌ காட்டினாலும்‌, 
இரண்டிற்கும்‌ இடையே ஒரு சிறு வேறுபாடு உண்டு, செய்யுள்‌ 


106 தமிழாய்வு_12 


இலக்கியம்‌ பொதுவாக உயர்ந்த வாழ்க்கைப்‌ பகுதிகளையே பிரதி 
பலித்துக்‌ காட்ட, காவல்‌ இலக்கியம்‌ இவ்வேறுபாடு காட்டாமல்‌ 
வாழ்க்கையின்‌ எல்லாப்‌ பகுதிகளையும்‌ பிரதிபலித்துக்‌ காட்டுகிறது 
குறவஞ்சி, பள்ளு, நொண்டிநாடகம்‌ முதலிய பிற்காலச்‌ செய்யுள்‌ 
இலக்கிய வகைகள்‌ இவ்வகையில்‌ ஓரளவு விதிவிலக்கானவை 
என்றாலும்‌, ஓர்‌ உயர்ந்த குறிக்கேோளுடனேயே இவையும்‌ படைக்கப்‌ 
படுகின்றன. அக்குறிக்கோள்‌ நிறைவேறும்‌ வகையில்‌, ஓரளவே 
குறவர்‌, பள்ளர்‌ ஆகியோர்‌ வாழ்க்கை இவ்விலக்கிய வகைகளில்‌ 
காட்டப்‌ பெறுகின்றது. ஆனால்‌ நாவலிலக்கிய3மா இவ்வித கோக்க 
விலகல்‌ இல்லாமல்‌, சமூகத்தின்‌ எல்லா வாழ்க்கைப்‌ பகுதிகளையும்‌ 
அதனதன்‌ சிக்கல்களையும்‌ தன்னுடைய எல்லைக்குள்‌ கொண்டுவந்து, 
இலக்கியத்தின்‌ எல்லைகளையே விரிவுபடுத்தியிருக்கிறது. பற்பல 
வாழ்க்கைப்‌ பகுதிகளை மட்டுமல்லாமல்‌, பாலியல்‌, உளவியல்‌, உடற்‌ 
கூற்றியல்‌ முதலிய அறிவுத்‌ துறைகளையும்‌ அது இன்று தன்‌ 
எல்லைக்குள்‌ கொண்டு வந்து விட்டது. 4 இக்காரணங்களால்‌, பிற 
இலக்கிய வகைகளை விடவும்‌ நாவல்‌ தனிச்‌ செல்வாக்குப்‌ பெற்று 
விளங்குகிறது *'வரலாற்று--சமூகக்‌ கண்3ணாட்டங்களில்‌ வரையறுக்‌ 
கப்பட்ட மனிதனை முதன்முதலில்‌ விளக்கமாகப்‌ பிரதிநிதித்‌ துக்‌ காட்டும்‌ 
கலை நாவலேயாகும்‌ ? என மைக்கல்‌ செரபா (Michel Zeraffa) குறிப்‌ 
பிடுகிறார்‌. 45 “செய்திகளைப்‌ பதிவு செய்வதிலும்‌ அவற்றை வாசகர்‌ 
களிடம்‌ கொண்டு செல்வதிலும்‌ நாவல்‌ மகத்தான சமூகப்பணி ஆற்றி 
யுள்ளது; சமூகத்தின்‌ அடிபபடை இயல்புகளைக்‌ கலையுணர்வுடன்‌ 
காட்டுவதன்‌ முல38ம இலக்கியம்‌ வாழ்க்கையைப்‌ பிரதிபலித்துக்‌ காட்டு 
கிறது?! என்பது ஆலன்‌ சுவிங்வுட்‌ (Alan Swingewood) கணிப்பு. 49 
புனைகதைக்கும்‌ சமூகத்திற்கும்‌ உள்ள தொடர்பினை ஆராயும்‌ போது, 
* புனைகதை நமக்கு இருவகையான செய்திகளைத்‌ தருகிறது. முதலா 
வது, தொழிலியல்‌, சட்டம்‌, பழக்க வழக்கங்கள்‌, சமூக அமைப்பு, நிறு 
வனங்கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய உண்மைகளை வருணனைப்‌ போக்கில்‌ 
தருகிறது. இரண்டாவதாக, சமூக மதிப்புக்கள்‌, போக்குகள்‌ ஆகிய 
வற்றைப்‌ பற்றி நுட்பமான, எளிதில்‌ கிடைக்காத செய்திகளைத்‌ 
தருகிறது. சமூகத்தின்‌ அடிப்படை நிறுவனங்களில்‌ பெரிய மாற்றங்கள்‌ 
ஏற்படும்‌ போது, அவற்றைக்‌ கருப்பொருள்களாகக்‌ காட்டுவதன்‌ மூலம்‌ 
பின்னது மிகத்‌ தெளிவாகக்‌ காட்டப்படுகிறது, எடுத்துக்காட்டாகக்‌ 
குடும்ப அமைப்‌ ன்‌ கட்டுக்கோப்பிலோ அல்லது பொருளாதார வாழ்‌ 
விலோ மாற்றங்களின்‌ விளைவாக ஒரு போராட்டம்‌ எழும்போது, அது 
புனகதையில்‌ வெளிப்படுகிறது” என்று சான்ராக்வெல்‌ (7௦௨9 Rockwell) 
கூறுகிறார்‌, £9 இன்றைய சமூக-தேசீய அமைப்பில்‌ நாவலின்‌ பங்கைப்‌ 
பற்றி ஆராயும்‌ போது, * நாவலின்‌ சமுகப்‌ பாங்கு அதனைப்‌ பண்பாட்டு 
அரசியல்‌, கொள்கைத்‌ துறைகளில்‌ குறிப்பிடத்‌ தக்க பணியாற்றச்‌ 
செய்துள்ளது, எடுத்துக்காட்டாக, அண்மையில்‌ விடுதலை பெற்ற 
காலனிகளிலும்‌ காடுகளிலும்‌ நாட்டைப்‌ பற்றியும்‌, தேசிய மறு 
மலர்ச்சியைப்‌ பற்றியுமான சருத்துக்களை வெளியிடுவதில்‌ புனைகதை 
கவிதையை விட முன்னணியில்‌ இருந்துள்ளது ” என்று ஓர்‌ அறிஞர்‌ 
கூறுவதும்‌ இங்குக்‌ கருத்தில்‌ கொள்ளத்‌ தக்கது. 1 காலங்காலமாக 


தமிழ்‌ ராவல்களும்‌ இலச்யெச்‌ கொள்கைகளும்‌ 109 


இலக்கியத்திற்கும்‌ வாழ்க்கைக்கும்‌ உள்ள தொடர்பை நிகழ்காலத்‌ 
தேவைகளுக்கேற்ப நாவல்‌ எப்படிவிரிவுபடுத்தி ஆழப்படுத்தியிருக்கிறது 
என்பதை இவை நன்கு சுட்டிக்‌ காட்டுகின்‌ றன. 


தமிழ்‌ நாவல்களின்‌ கதைப்பொருள்‌ பரப்பை ஒரு பறவைப்பார்வை 
யாகக்‌ கண்ணோட்டமிட்டாலும்‌, இன்றைய சமூக வாழ்க்கைப்‌ பகுதி 
களைப்‌ பிரபலித்துக்‌ காட்டுவதில்‌ அதனுடைய செல்வாக்கை நன்கு 
உணர்ந்து கொள்ள முடியும்‌, வாழ்க்கையின்‌ உயர்ந்த பகுதி மட்டு 
மல்லாமல்‌, நடுத்தர, கீழ்மட்டப்‌ பகுதிகளும்‌ ஆங்காங்கு நிகழும்‌ 
போராட்டங்களும்‌ இன்று தமிழ்‌ நாவலின்‌ எல்லைகளுக்குள்‌ அடங்கிக்‌ 
காணப்படுகின்றன, அவ்வாறே அரசியல்‌, பொருளாதாரம்‌, தொழில்‌, 
குடும்ப அமைப்பு, பண்பாடு, கலை, கொள்கை முதலிய பல்வேறு 
துறைகளிலும்‌ இன்று நிகழ்கின்ற மாற்றங்களையும்‌ ஏற்படுகின்ற 
முரண்களையும்‌ தமிழ்‌ நாவல்‌ பிரதிபலித்துக்‌ காட்டுகிறது. கல்கி, 
டாக்டர்‌ மு. வ, அகிலன்‌, தேவன்‌, லக்ஷ்மி, ஜெயகாந்தன்‌, தி. ஜானகி 
ராமன்‌, ராஜம்கிருஷ்ணன்‌, நா. பார்த்தசராதி, இந்திரா பார்த்தசாரதி, 
ஜெகசிற்பியன்‌, அசோகமித்திரன்‌ முதலிய பல தலைசிறந்த தமிழ்‌ 
நாவலாசிரியர்களின்‌ படைப்புக்கள்‌ இவற்றை அழுத்தமாகத்‌ தெளிவு 
படுத்திக்‌ கொண்டுள்ளன. 


இந்திய நாட்டின்‌ அரசியல்‌ சமூக வரலாற்றில்‌ ஒரு புதிய திருப்‌ 
பத்தை ஏற்படுத்தியது தேசிய விடுதலைப்‌ போராட்டம்‌, அரசியல்‌ 
துறையில்‌ மட்டுமன்றிக்‌ கல்வி, பொருளாதாரம்‌, [பண்பாடு, சமூக 
அமைப்பு முதலிய பிற துறைகளிலும்‌ அது தன்‌ பாதிப்பை மிக 
அழுத்தமாகவே ஏற்படுத்தியது. இப்பாதிப்பின்‌ பன்முகங்களைத்‌ 
தமிழ்நாவல்களில்‌ பல சிறப்பாக எதிரொலித்துள்ளன. கா. சி, 
வேங்கடரமணியின்‌ “கந்தன்‌ ஒரு தேச பக்தன்‌ !, கல்கியின்‌ தியாக 
பூமி? *அலைஓசை' அகிலனின்‌ *பெண்‌”, நா, பார்த்தசாரதியின்‌ 
“ஆத்மாவின்‌ ராகங்கள்‌ ?, எம்‌. எஸ்‌. கல்யாணசுந்தரத்தின்‌ (இருபது 
வருஷங்கள்‌ *, ராஜம்கிருஷ்ணனின்‌ வளைக்கரம்‌,” ர. ௬. ஈல்லபெருமாளின்‌ 
“கல்லுக்குள்‌ ஈரம்‌? ஆகியவை இவற்றில்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிடத்‌ 
தக்கவை, எதிர்பார்த்த ஈன்மைகள்‌ விளையாததுடன்‌, பொருளாதாரம்‌ 
அரசியல்‌ ஆகியவைகளில்‌, ஏற்பட்ட சீர்குலைவுகளை, அகிலனின்‌ 
“புதுவெள்ளம்‌ ';) பொன்மலர்‌ ? 'எங்கே போகிறோம்‌ ?' ஆகியவை 
சிறப்பாசப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகின்றன. இந்தியச்‌ சமூகத்தின்‌ 
ஒரு பகுதியாக விளங்கும்‌ தமிழ்ச்சமூகத்தின்‌ மேல்‌ பொதுவாக நிகழ்ந்த 
அரசியல்‌, பொருளாதாரத்‌ தாக்கங்களையும்‌ அவற்றின்‌ விளைவுகளையும்‌ 
இப்படைப்‌ க்கள்‌ எதிரொலித்து நிற்கின்றன. 


அரசியல்‌ அடிப்படையிலான இவ்வெதிரொலிகளே அல்லாமல்‌, 
சமுதாயப்‌ பிரச்சனைகளின்‌ எதிரொலிகளும்‌ தமிழ்நாவல்‌ உலகில்‌ கேட்டுக்‌ 
கொண்டே உள்ளன. உண்மையில்‌ கூறப்போனால்‌ தமிழ்‌ நாவல்களில்‌ 
பெரும்பகுதி இவ்வகையிலேயே அமைத்துள்ளன, சாதி, பெண்ணடிமை 


1710 தமிழாய்வு_12 


கைம்மை நிலை, பொருந்தாத்‌ திருமணம்‌, வரதட்சணை, மூடநம்பிக்கை 
முதலிய பற்பல சமூகப்‌ பிரச்சனைகளையும்‌ தமிழ்காவல்கள்‌ தம்முடைய 
கதைப்பொருளாக்கிக்‌ கொண்டுள்ளன. இவற்றுடன்‌ மேல்நாட்டுத்‌ 
தொடர்பால்‌ கலை, பண்பாடு, குடும்ப அமைப்பு, ஆண்‌-பெண்‌ உறவு, 
திருமணம்‌ முதலியவற்றில்‌ நிகழ்ந்து வரும்‌ பாதிப்புக்களை யும்‌ பல 
தமிழ்‌ நாவல்கள்‌ கதைகளாக்கிக்‌ காட்டுகின்றன. ஜெயகாந்தன்‌, 
அகிலன்‌, நா. பார்த்தசாரதி, தி. ஜானகிராமன்‌, லக்ஷ்மி முதலிய 
காவலாசிரியர்கள்‌ இத்துறைகளில்‌ தனிக்‌ கவனம்‌ செலுத்தி 
வருகின்றனர்‌. நடுத்தர வருக்கத்தின்‌ வேவ்வேறு வாழ்க்கைப்பகு திகளே 
இந்நாவல்களில்‌ களங்களாகியுள்ளன. 


தமிழ்ச்‌ சமுதாயத்தின்‌ பொதுவான வாழ்க்கையையும்‌ அதன்‌ 
போக்குகளையும்‌ காட்டும்‌ மாவல்களே அல்லாமல்‌, ஒரு குறிப்பிட்ட 
வட்டார மக்களின்‌ பிரச்சனைகளையும்‌ வாழ்க்கை அமைப்பையும்‌ காட்டும்‌ 
வட்டார நாவல்களும்‌ தமிழில்‌ பெருகி வருகின்றன. சங்கரராமின்‌ 
“ மண்ணாசை ?, ஆர்‌ சண்முசசுந்தரத்தின்‌ * நாகம்மாள்‌ ”, சி. சு. செல்லப்‌ 
பாவின்‌ * வாடிவாசல்‌ ?, ஹெப்சிபா ஜேசு தாசனின்‌ “புத்தம்‌ வீடு”, நீல 
பத்மநாபனின்‌ * தலைமுறைகள்‌ ? ஆ. மாதவனின்‌ “புனலும்‌ மணலும்‌,” 
ஐசக்‌ அருமைநாதனின்‌ * கீறல்கள்‌ ? ஆகிய நாவல்கள்‌ இவ்வகை 
நாவல்களில்‌ குறிப்பிடத்‌ தக்கன, 


அண்மைக்‌ காலத்தில்‌ பல்வேறு தொழில்களில்‌ ஈடுபட்டுள்ள 
மக்கட்‌ கூட்டத்தின்‌ வாழ்க்கைப்‌ பகுதிகளும்‌, பொருளாதாரத்‌ 
துறையில்‌ மிகமிகப்‌ பின்‌ தங்கிய மக்களின்‌ பிரச்சனைகளும்‌ தமிழ்‌ 
நாவல்களில்‌ இலக்கியத்தரத்தோடு எடுத்தாளப்படுகின்றன. டி. செல்வ 
ராஜின்‌ ' மலரும்‌ சருகும்‌? பொன்னீலனின்‌ “கரிசல்‌, கு. சின்னப்ப 
பாரதியின்‌ “தாகம்‌?, து இரா மமூர்த்தியின்‌? “குடிசை”, இந்திரா 
பார்த்தசாரதியின்‌ “குருதிப்‌ புனல்‌”, ஆர்‌. விட்டல்ராவின்‌ “போக்கிடம்‌” 
ராஜம்கிருஷ்ணனின்‌ * கரிப்புமணிகள்‌ ?, த முருகேசனின்‌ “இந்த 
மண்ணின்‌ மக்கள்‌ முதலிய நாவல்கள்‌ இவ்வகையில்‌ சிறப்புப்‌ 
பெற்றவை, பல்வேறு வாழ்க்கைப்‌ பகுதிகளிலும்‌ இவ்வாறு கிளைத்துச்‌ 
செல்லும்‌ தமிழ்‌ நாவல்கள்‌, வாழ்க்கைப்‌ பிரதிபலிப்பைப்‌ பற்றிய 
இலக்கியக்‌ கொள்கைபில்‌ ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தி, அதன்‌ 
எல்லைகளை விரியச்‌ செய்திருப்பதுடன்‌, ஆழமும்‌ அழுத்தமும்‌ 
நிறைந்தவையாசவும்‌ செய்துள்ளன. 


_ வாழ்க்கைப்‌ பிரதிபலிப்பை அடுத்துத்‌ தமிழ்‌ நாவல்‌ தன்னுடைய 
எல்லைகளை விரிவுபடுத்தியுள்ள மற்றொரு துறை கதைமாந்தர்ப்‌ 
படைட்பாகும்‌, மிகச்‌ சிறந்த வீரர்களையும்‌ அரச பரம்பரையினரையுமே 
தன்னுடைய நாயகர்களாகச்‌ செய்யுளிலக்கியம்‌ காட்ட, அனறாட 
வாழ்க்கையில்‌ உழலும்‌ எல்லா வகைப்பட்ட மாந்தர்களையும்‌ நாவல்‌ 
தன்‌ கதைமாந்தர்‌ உலகிலே ஏற்றுக்‌ கொண்ட து. அத்துடன்‌ நன்மையே 


தமிழ்‌ சாவல்களும்‌ இலக்கியக்‌ கொள்கைகளும்‌ 111 


வடிவானவர்களாகவும்‌ தீமையே உருவானவர்களாகவும்‌ செய்யுளி 
லக்கியம்‌ தனித்தனியே இலக்கிய மாந்தர்களைப்‌ பிரித்துக்‌ காட்ட, 
நாவலிலக்கியம்‌ நன்மையும்‌ தீமையும்‌ கலந்த இயல்பான மனிதர்களாகத்‌ 
தன்‌ கதைமாந்தரை உலவ விட்டது, :: நாவலாசிரியர்கள்‌ மனித 
இயல்பை உள்ளது உள்ளபடியே வருணித்திருக்கிறார்கள்‌, இவர்கள்‌ 
மனிதரில்‌ கடையவர்களை வருணிப்பதால்‌, அனுபவமற்ற இளைஞர்கள்‌ 
இந்த உதாரணங்களைப்‌ பின்பற்று நின்றனர்‌ இந்தக்‌ கதை எழுதுவதில்‌ 
இந்த முறையை நான்‌ பின்பற்றவில்லை. முக்கியமான பாத்திரங்களை 
றான்‌ பூரண நற்குணம்‌ படைத்தவர்‌-ளாகவே சித்திரித்திருக்‌ 
கின்றேன்‌ *' 53 எனக்‌ கூறும்‌ முதல்‌ தமிழ்‌ நாவலாசிரியர்‌ செய்யுளி 
லக்கிய மரபை ஒட்டித்‌ தமிழ்‌ நாவல்‌ கதைமாந்தர்ப்‌ படைப்பைக்‌ 
கொண்டு செல்ல முயன்றாலும்‌, இது நீடிக்கவில்லை. தமிழ்ச்‌ 
சமுதாயத்தின்‌ பல்வேறு வாழ்க்‌.ககப்‌ பகுதிகளிலும்‌ காணப்படும்‌ பல்‌ 
வேறு தரப்பட்ட மனிதர்களும்‌ கதைமாக்தர்களாக நடமாடுவதற்‌ 
கேற்ற அகண்ட களமாக நாவலின்‌ தளம இன்று உருவாகிவிட்டது. 
கதைமாந்தரைப்‌ பற்றிப இலக்கியக்‌ கொள்கையில்‌ நாவல்‌ இலக்கி 
யத்தின்‌ பாதிட்பு இதுவெனக்‌ கொள்ளலாம்‌ 


இதனை யடுத்துத்‌ தமிழ்‌ காவல்‌ இலக்கியத்திற்கான மொழிநடைக்‌ 
கொள்கையிலும்‌ தன்‌ பாதிப்பைச்‌ செய்துள்ளது. கற்‌3றார்‌ அனுபவிக்கும்‌ 
முறையில்‌ உயர்ந்த மொழிநடையில்‌ எழுதப்படுவ3த இலக்கியம்‌ எனற 
செய்யுள்‌ இலக்கியக்‌ கொள்கை, இலக்கிய உலகில்‌ நாவல்‌ செல்வாக்குப்‌ 
பெறத தொடங்கியதும்‌, தன்‌ எல்லைகளை விரிவுபடுத்தப்‌ பெரிதும்‌ 
இடம்‌ கொடுத்து விட்டது. செய்யுளிலக்கியத்திற்குப்‌ பயன்படும்‌ 
மொழிநடை இன்று நாவல்‌ இலக்‌ சியத்திமிருந்து வெகுவாக விலகி 
நிற்க, மக்கள்‌ அன்றாடம்‌ பயன்படுத்தும்‌ பேச்சு மொழி பாடு நெருங்கிய 
தொடர்புடைய ஒரு மொழிநடை நாவலைத்‌ தன்‌ அஆதிக்கத்திற்குள்‌ 
கொண்டு வந்து விட்டது, இதற்கும்‌ மேலாக, ஒவ்வொரு வட்டாரத்‌ 
திலும்‌ வழங்கும்‌ சிறப்புப்‌ பேச்சு வழக்குகளி3லயே அமைந்த வட்டார 
நாவல்களும்‌ இன்று செல்வாக்குப்‌ பெற்று வருகின்றன. சமுதாயத்தின்‌ 
கீழ்மட்டத்தில போராடும்‌ மக்களின்‌ பிரச்சனைகளை மையமாகக்‌ கொண்டு 
எழுதப்படும்‌ நாவல்கள்‌, எவ்விதத்‌ தயக்கமும்‌ இன்றி அவர்களுடைய 
பேச்சு வழக்குகளை அப்படியே பயன்படுத்துகின்றன. நாவலுக்கான 
மொழிநடை என்ற நிலையிலிருந்து ஈ௬ாவலுக்கேற்ற மொழிநடை என்று 
சொல்லத்‌ தக்க வகையில்‌ மொழிநடை இன்று வளர்ச்சி கண்டுள்ளது: 
மொழிநடை பற்றிய இலக்கியக்‌ கொள்கையில்‌ நாவல்‌ ஏ:ற்படுத்தியுள்ள 
இத்தாக்கமும்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிட வேண்டியதாகும்‌, 

வாழ்க்கைப்‌ பரப்பு, கதைமாந்தர்‌, மொழிநடை ஆகியவற்றில்‌ இந்த 
அளவிற்கு விரிவேற்படுத்தியிருக்கும்‌ தமிழ்நாவல்‌, தன்னுடைய 
இரண்டு வகை நாவல்களில்‌ இன்னும்‌ ஓரளவு பழைய இலக்கிய 
மரபுகளையே போற்றிப்‌ பாதுகாத்து வருகின்றது, முதலாவது நாவல்‌ 
வதை, *கருத்தியல்‌ நாவல்‌? (Novel of [ea5) ஆகும்‌, வாழ்க்கைப்‌ 
பரப்பு, கதைமாந்தர்‌ ஆகியவற்றில்‌ ஓரளவு நெகிழ்ச்சி இருப்பினும்‌, 
மொழிநடை, உயர்ந்த நோக்கம்‌, சிறந்த அனுபவங்கள்‌, தெளிந்த 

6-4 


112 சமிழாய்வு_12 


சிந்தனைகள்‌ ஆகியவ ற்றால்‌ இவ்வகை நாவல்‌ வாழையடி. , வாழையான 
இலககிய மரபுகளை யே நெருங்கி நிற்கின்றது ELSI, மற்றொரு வகை 
நாவல்‌ வரலாற்று நாவல்‌. இங்கு வாழ்க்கைப்‌ பரப்பு முதலிய 
அனைத்தும்‌ செய்யுள்‌ இலக்கியத்தை நினைவூட்டும்‌ வகையி3லயே 
அமைந்துளளன. உரைநடையில்‌ படைக்கப்பட்ட ஒரு வேறுபாட்டைத்‌ 
தவிர மற்றவை அனைத்தும்‌ பழைய இலக்கிய மரபுகளையே சார்ந்‌ 
துள்ளன. நாவலின இலக்கியக்‌ கொள்கைகளைத்‌ தெளிவதில்‌ இவையும்‌ 
முக்கீயப்‌ பங்காற்றுகின்‌ றன. 


ஒரு சிறந்த இலச்கியம்‌ அதனை உருவாக்கிய ஆசிரியனிடமிருக் து 
வேறுபட்டு நிற்‌ ,தில்லை. அறிஞர்‌ அடிசன்‌ கூறுவது போல, ஒரு 
சிறந்த நூல்‌ அதனைப்‌ படைதத ஆசியருடைய மூளையிலிருக்‌ ஆம்‌ 
இகயத்தலிருக்‌ ஆமே பிறக்கிறது. அவர்‌ தம்மையே அந்த நூலின்‌ 
பக்கங்*ளில்‌ வெளிப்படுத்‌ தியிருககிறா என்று கூறுவது பொரு டதும்‌.53 
எனவே, உண்மையில்‌ சிறந்த ஒரு நூல்‌, தன து சிறப்புத்‌ தன்மைக்குக்‌ 
தன்னைப்‌ படைத்த ஆசீரிபரின்‌ ஆளுமைக்கே கடன்பட்டுள்ளது 84 
இவ்வகைப்‌ படைப்புக்களில்‌ ஆசி.யரை அதன்‌ படைப்பிலிருந்து 
வேறுபடுத்திப்‌ பார்த்து விடமுடியாது தமிழ்‌ நாவலுக்கு 
இலஃகியத்‌ தகுதியைத்‌ தேடித்‌ தரும்‌ நாவல்களிலும்‌, இலக்கியத்திற்கு 
உரிய இசசிநட்பியல்பினைக்‌ காணலாம்‌, ஒவ்வொரு காலகட்ட த்திலும்‌ 
எழுகின்ற போராட்டங்களினால்‌ பாதிஃஃப்பட்டு இவ்வாசிரியர்கள்‌ 
தங்கள்‌ படைப்புக்களைக்‌ !லைவடிவ த தி ௮ வரையரைகளுக்கு உட்பட்டுப்‌ 
படை ப்பத்‌! லயே இகதஈதி கிடைக்கிறது. ஓவ்வொரு கால ௬ட்டத்‌ 
திலும்‌ புதுப்புதுப்‌ பிரச்சினை ளும்‌, துனபங்களும்‌, தீமைகளும்‌ 
சமுதாயததிறகு ஏற்படுவது உணடு. அவற்றை வைளிப்படுததுவ தும்‌ 
அவற்றோடு பேனா முனையால்‌ போராடுவதும்‌ எழுத்தாளனின்‌ 
கடமைகள்‌ என்றே கான கருதுகிறேன்‌. ஆனால்‌ அவன்‌ கலைஞனாக 
இருந்துதான்‌ போராட வேண்டும்‌. சில சமயங்களில்‌ கலையின்‌ கட்டுக்‌ 
கோப்பையும்‌ மீறிச்‌ செய்தி வெளியில்‌ அப்பட்டமாகத்‌ தெரிந்து விடக்‌ 
கூடும்‌. வேறுசில சமயங்களில்‌ அளவுக்கு மீறி அது கதைக்கள்ளே 
அமிழ்ந்து போய்ச்‌ சிறிதுகூடத்‌ தெரியாமலே இருந்து விடவும்‌ கூடும்‌. 
கதை--கருத்து ஆகிய இரண்டையும்‌ இணைக்க முயல்வதே காவலா 
சிரியனுக்கு ஒரு போராட்டம்தான்‌ என்பதை என்‌ அனுபவத்தில்‌ 
கண்டிருக்கி$றன ?' என அகிலன்‌ கூறுவது இதனை உறுதிப்‌ 
படுத்தும்‌, 55 இவ்வாறல்லாமல்‌, வாசகரின்‌ சுவையை முன்னிறுத்தி, 
தன்னை வேறுபடுந்திக்‌ கொண்டு ஓர்‌ ஆசிரியன்‌ படை.ககும்‌ நூல்‌, 
அமைப்பிலும்‌ சுவையிலும சிறந்திருப்பினும்‌, அதற்கு இலக்கியத்‌ 
தகுதி எளிதில்‌ கிடைத்து விடுவதில்லை, 


. படைக்கின்‌ற காலத்தின்‌ சமூக உணர்வோடு ஒன்றிப்‌ பிறக்கும்‌ 
எந்தவொரு படைப்பும்‌ காலத்தின்‌ கண்ணாடியாக இயல்பாகவே மாறி 
விடுகிறது. எனவே இத்தன்மையும்‌ சிறந்த இலக்கியத்தின்‌ இயல்பு 
களுள்‌ ஒன்றாகப்‌ போற்றப்படுகின்‌ றது, நிகழ்கால, இறந்தகாலத்‌ 
தொடர்புகள்‌ இல்லாமல்‌ எந்த ஓர்‌ ஆசிரியரும தனித்து இருந்து 


தமிழ்‌ சாவல்சளும்‌ இலக்யச்‌ சொள்சைகளும்‌ 118 


விடுவதில்லை. இத்தொடர்புகளினால்‌ பாதிக்கப்பட்டு எழுதப்படும்‌ 
போத அது தேசிய இலக்கியத்திற்குரிய இயல்புகளைப்‌ பெற்று 
விடுகிறது. ஒரு நாட்டின்‌ இலக்கியம்‌ என்பது ஏதோ ஒரு நூல்‌ 
தொகுப்போ அல்லது குறிப்பிட்ட பூகோள எல்லைக்குள்‌ எழுதப்‌ 
பட்டவையோ அல்ல, ஓவ்‌ வாரு காலகட்டத்திலும்‌ அந்நாடு எவ்வாறு 
சிர்தீத்த.து--செயல்பட்டு வளர்ந்தது என்று காட்டும்‌ நூல்களே 
இலக்கியமாகப்‌ போற்றப்படுகின் றன. இவ்வகையில்‌ இலக்கியம்‌ 
பயில்வதே ஒரு வகையான பயணம்தான்‌ என்று அடிசன்‌ கூறுகிறார்‌, 
இப்பயணத்தின்‌ மூலம்‌ ஒரு குறிப்பிட்ட மக்கட்‌ கூட்டத்தின்‌ வாழ்க்கை 
யமைப்பையும்‌ மனப்போக்குகளையும்‌ எளிதில்‌ அறிந்து கொள்ளலாம்‌, 
இலக்கியத்தை ஒரு பயணத்தோடு ஒபிடும்‌ அவ்வறிஞர்‌, வரலாற்‌ 
றோடும்‌ ஒப்பிட்டு இலக்கியத்தின்‌ தனித்தன்மையை விளக்குகிறார்‌, 
ஒரு மக்கட்கூட்டத்தின்‌ புற நாகரிகத்தை வரலாறு விளக்க, அகப்‌ 
பண்பை இலக்கியம்‌ காட்டுகிறது என்பது அவர்‌ கருத்து, 66 ஆங்கில 
முகல்‌ நாவலாசிரியரான ரிச்சர்ட்சனின்‌ புனைகதையைப்‌ படிதத ஓர்‌ 
அறிஞர்‌, *“ ஓ ரிச்சர்ட்சன்‌, உண்மையான வரலாறு பல பொய்மைகளைக்‌ 
கொண்டிருக்க, உம்முடைய புனைகதை பல உண்மைகளை உள்ளடக்கி 
யிருக்கின்றது ?? என்று கூறுவது இங்கு நினைந்து பார்த்தற்கு 
உரியது, 67 

இலக்கியத்திற்கு உரிய இப்பண்புகளைத்‌ தமிழ்‌ நாவலோடு 
பொருத்திப்‌ பார்ககும்‌ போது, தமிழ்‌ நாவலின்‌ இலக்கியப்‌ பாங்கு 
மேலும்‌ சிறக்கக்‌ காணலாம்‌. தமிழ்ச்‌ சமூகத்தைப்பற்றிய புறச்‌ 
செய்திகளின்‌ நினைவே இல்லாமல்‌, கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்‌ 
தமிழ்‌ நாவல்களில்‌ ஓர்‌ அஃகப்பயணத்தை மேற்கொண்டால்‌ ஒரு 
முழுமையான சமூக-அரசியல்‌ வரலாற்றையே தொகுத்து விடலாம்‌, 
இக்காலகட்டத்தில்‌ வாழ்க்கையமைப்பு எப்படியிருந்தது, சிந்தனைப்‌ 
போக்கு எப்பக்கமிருந்தது என்பவற்றையும்‌, கல்வி, அரசியல்‌, 
பொருளாதார நிலைகள்‌ எப்படியிருந்தன என்பதையும்‌ இப்பயணத்தில்‌ 
அறிவது போல, வேறு வகை அறிவுநூல்களின்‌ துணையைக்‌ கொண்டு 
எளிதில்‌ அறிந்து விட முடியாது, தமிழ்‌ நாவல்‌ இவ்வகையிலும்‌ 
இலக்கியத்தின்‌ பொதுப்போக்கைய பிரதிபலித்து நிற்கின்றது 
எனலாம்‌, 

நாவல்‌ காலத்தின்‌ இலக்கியக்‌ குழந்தைசளுள்‌ ஒன்று. எவ்வெக்‌ 
காலத்திற்கு எவ்வகை இலக்கியம்‌ தேவையோ, அவ்வக்‌ காலத்திற்கு 
அவ்வகை இலக்கியத்தைக்‌ காலமே உருவாக்கித்‌ தருகின்றது, அறிஞர்‌ 
மர்ரே (].)M. Mபாரர) கூறுவது போல, காலத்திற்கேற்ப இலக்கிய 
வடிவங்கள்‌ மாறலாமே தவிர, படைப்பிலக்கிய மேதைத்தன்மை மாறி 
விடுவதில்லை, 58 அவ்வகையில்‌, நாவல்‌ நிகழ்காலத்தின்‌ அங்கீகாரம்‌ 
பெற்ற தேசிய இலக்கிய வகையாகவே விளங்குகின்‌ ற தெனலாம்‌. அவ்‌ 
வாறு விளங்குவதற்கு, வழிவழியாக வரும்‌ இலக்கியக்‌ கொள்‌ கைகளில்‌ 
சிலவற்றை அப்படியே ஏற்றுக்‌ கொண்டும்‌, சிலவற்றின்‌ எல்லைகளை த்‌ 
தனது இயல்பிற்கும்‌ தேவைக்கும ஏற்ப விரிவுபடுத்தி உருவாக்கிக்‌ 
கொண்டும்‌ அது உயிரோட்டத்துடன்‌ இயங்கிக்‌ கொண்டுள்ள து. 


1. 


5, 


2 


= 


குறிப்புகள்‌ 


“The Tamil Renaissance may have started quite well with 
the early novels, but there was to be considerable period 
of stagnation before others showed signs of consolida- 
ting their work” 


_௩ ௩, Asher, The Novel in India, Ed. by T. W. Clark, 
George Allen & Unwin Ltd., London, 1970, p. 240. 


எஸ்‌ சிவபாதசுந்தரம்‌, வளரும்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ தெர்‌: அகிலன்‌ 
ரா. ராஜதரை, கிறிதவ இலக்கியச்‌ சங்கம்‌ சென்னை, 1970 
பக்‌, 4 & 6. 


T. W. Clark, op. cit., ற. 15. 


“After all, the literature of a country should represent the 
contemporary activities and aspirations of the people, and 
should be the product of minds conversant and in sym- 
pathy with these activities and aspirations ”’ 


G. Subramania Iyer (Introduction), மானவிஜயம்‌(வி. கோ. 
சூரியநாராயண சாஸ்திரியார்‌ எழுத்யத), வி. சூ. சுவாமி 
நாதன்‌, மதுரை, 1952 (முதற்‌ பதிப்பு 1902), பக்‌. XV. 


1.0௨ the contrary there was a strong feeling that 
literature and verse were synonymous terms ’’—T. W. Clark, 
op. cit., ற. 14. 


தெ. பொ. மீனாட்சிசுக்தரனார்‌ (முன்னுரை), தமிழ்‌ நாவல்‌ (சிட்டி & 
சோ. சிவபாதசுந்தரம்‌ எழுதியது), கிறிஸ்தவ இலக்கியச்‌ சங்கம்‌, 
சென்னை, 1977, பக்‌ X1. 


“ Sesh-aiyangar, D. V. Athiyuravadhani, Or the Self made 


Man. An Original Tamil Novel (in verse), delineating 
pictures of modern Hindu 11167? , 


—L. D. Barnett & G. U. Pope, A Catalogue of the Tanil 


Books in the British Museum, British Museum, London, 
1909, ற. 322. 


மார்க்க: டாக்டர்‌ ஜெ. பார்த்தசாரதி ஆதி ர்‌ னி ஈட்டு 
ம அன ட ஆதியூர்‌ அவதானி பாட்‌ 
நாடோடி இலக்கியத்தில்‌ ஒரு திருப்பம்‌, புலமை, தொகுதி 2) 
பகுதி 3, சூலை-செபடம்பர்‌, 1976, சென்னை, பக்‌. 268. 


தமிழ்‌ சர்வல்சளும்‌ இலக்யெக்‌ கொள்கைகளும்‌ 115 


௮ “His novels are elaborate poems in prose, carrying back to 
the Elizabetban days, and the work of John Lyly, and 
carrying forward toa whole school of writers of our time, 
who, with a further direction from the exquisite experi- 
mentalist Virginia Woolf, now use the novel as a vehicle 
for subjective lyrical self-expression, haunted by characters 
who float half embodied, between the ground of actuality 
and sky of idea.” 

—Richard Church, The Crowth of the English Novel, 
Methuen and 0௦.) London, 1951, ற. 186, 
10. Ibid, 132. 


11. “The favourable reception of my first Tamil Novel ‘Pratapa 
Mudaliar’ has encouraged me to write and Publish this 
second 01/61... ?? 

வேதநாயகம்‌ பிள்ளை, Preface, சுகுணசுந்தரி சரித்திரம்‌, 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை, 1959, பக்‌. 6. 

12. வேதநாயகம்‌ பிள்‌ ளை, பிரதாப முதலியார்‌ சரித்தீரம்‌, சக்தி வெளியீடு, 
சென்னை, 1357, பக்‌. 212. 

13. தை, முன்னுரை. 

14. எஸ்‌. சிவபாதசுந்தரம்‌, வளரும்‌ தமிழ்‌ இலக்கியம்‌, பக்‌, 6. ' 

15. தை, 

16. “ பெண்கல்வி யென்கிற வசன காவியமானது பெண்களுக்குக்‌ கல்வி 
அவசியகமென்பதையும்‌ அவர்களுக்குக்‌ கற்பிக்க வேண்டிய பல 
விஷயங்களையும்‌ சாங்கோ பாங்கமாக விவரிககின்றது. * பெண்‌ 
மானம ? என்கிற வசன காவியமான து பெண்க மானமாகவும்‌, 
மரியாதையாகவும்‌ நடத்த வேண்டுமென்பதற்குள்ள நியாயங்களை 
விஸ்தாரமாக விளக்குகின்றது. முதற்பதிப்பில்‌ சொல்லப்படாத 
அநேக நூதன விஷயங்களும்‌ நீதி வாக்கியங்களும்‌, உபமான, 
உபமேயங்களும்‌ இந்த 2-ம்‌ பதிப்பின்‌ வசன காவியங்களில்‌ 
விசேஷமாகச்‌ சேர்க்கப்பட்டிருக்கின்றன ?” d 

வேதநாயகம்‌ பிள்ளை (பழைய பதிப்பின்‌ முகவுரை), பெண்‌ 
மதி மாலை, ஆர்ட்‌ பிரிண்டிங்‌ ஒர்கஸ்‌, கோலாலம்பூர்‌, 1929. 

17. வேதநாயகம்‌ பிள்ளை, பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌, சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை, 1948. (ஆங்கில முன்னுரை) 

18. :*] am not aware that a similar work of prosaic’ fiction in 

-- Tamil has ever been presented to the public’? 
—Ibid., ற. 7. 

19. வேதறாயகம்‌ பிள்ளை, பெண்மதி மாலை, பக்‌, 3. 

20. வேதநாயகம்‌ பிள்ளை, சத்தியவேதக்‌ கீர்த்தனைகள்‌, அர்ச்‌ சூசை 
யப்பர்‌ அச்சுக்கூடம்‌, சென்னை, 1889, பக்‌, 5. 


25. 


26. 


27. 


28 


34. 


தமிழாய்வு...12 


வேதநாயகம்‌ பிள்ளை, பீரதாப முதலியார்‌ சரித்திரம்‌, (சக்தி 
வெளியீடு), முன்னுரை. 

தெ. பொ. மீனாட்சீசுந்தரம்‌, 00 04, ற. xii. 

ஷை, 

“For many others the novel only barely qualifies to 

be considered as literature, if at all.” 

—R. E. Asher, op cit., ற. 204. 
பு. சிதம்பர புன்னைவனகாத முகலியார்‌, அற்புதக்‌ கணையாழி, 
ஸ்ரீராமச்சந்திர விலாசம்‌ அச்சியந்திரசாலை, மதுரை, 1918, பக்‌ 2. 

“The simplest way of solving the question is by distin- 
guishing the particular use made of language in literature. 
Language is the material of literature as stone or bronze 
is of sculpture, paints of pictures, or sounds of music.” 

— Rene Wellek and Austin Warren, Theory of Litera- 
ture, Penguin Books, London, 197., ற. 22. 

“ Great literature is simply language charged with meaning 
to the atmost possible 062766”? 

— Ezra Pound, How to Read, pt ii. 

“Language put to its best purpose, used at its utmost 
Power and with the greatest skill, and recorded that 
jt may not pass away, evaporate and be forgotten is 
what we call, for want of a better word, literature. ”’ 

ர்‌, W. Mackail, Classical Studies, ற. 214. 
ற, W. Fokkema and Elrud Kunne-ilsch, Theories of Litera- 
ture in the Twentieth Century, C. Hurst & Company, 
London, 1979, p. 11. 
ஸு வை. குருஸ்வாமி சர்மா, பிரேம கலாவதயம்‌, ஸ்டார்‌ ஆப்‌ 
இந்தியா, சென்னை, 1893, பக்‌, 1-2, 
வி. கோ. சூரியநாராயண சாஸ்திரி, மதிவாணன்‌, வி. சூ. சுவாமி 
நாதன்‌, சென்னை, 1963 (முதற்‌ பதிப்பு, 1902), பக்‌. 7. 

பு. சிதம்பர புன்னைவனநாத முதலியார்‌, ௦ற. ௦14. பக்‌ 1. 

“It js fundamentally an expression of life through the 
medium of language.’ 

—W. H. Hudson, An Introduction to the Study of 
Literature, George G. Harrap & Co. Lid., London, 
1949, p. 10. 

“Literature is the thought of thinking Souls. ’* 

—Carlyle, Essays: Memoirs of the Life of Scott. 


தமிழ்‌ சாவல்களும்‌ இலச்யெச்‌ கொள்கைகளும்‌ 117 


35. 


- 36. 
37. 


38. 


39. 
40. 


41. 
42, 


43. 
3 44, 
45. 


46, 


47. 
48. 


49. 


Robin Mayhead, Understanding Literature, Cambridge 
University Press, London, 1965, pp. 3-4 
C. T. Winchester, Some Principles of Literary Criticism, ற. 30% 


“Writing is not literature unless it gives to the reader a 
pleasure which arises not only from the things said but 
from the way in which they are said.” 


—Stopford A. Brooke. 


“The man who shuts the book at the last page will be 
a different man from the one who opened it, though 
he may be quite unconscious of the Change. ” 

—Robin Mayhead, op. cit., ற. 13, 


W.H. Hudson, op. cit., ற. 11. 

Ibid, ற. 10. 

Ibid., p. 14. 

ச. செந்தில்நாதன்‌, விடுதலைக்குப்‌ பின்‌ தமிழ்‌ நாவல்கள்‌, தெர்‌ ; 
தி பாக்கியமுத்து, கிறிஸதவ இலக்கியச்‌ சங்கம்‌, சென்னை, 
1974, பக்‌, 89. ்‌ 

WwW. H. Hudson, op. cit., p. 10. 

Ibid,, p. 18. 


“Literature always anticipates life, It does not copy it, 
but moulds it to its purpose, ?? 
—Oscar Wilde, The Decay of Lying. 


“« Literature is not about some abstract thing called ‘life’, 
It is about your life.” 
—Robin Mayhead, op cit., ற. 13. 


Richard Burton, Masters of the English Novel, p 2. 


‘The novel is the first art to represent man explicitly as 
defined historically and socially. °°’ 
— Michel Zeraffa, Fictions, Penguin Books, Middlesex, 
1976, 11. 


“The novel performed the valuable social function of recor- 
ding information and transmitting it to the reader; literature 
reflected the real life with the artist illustrating it basic 
gocial features. ”” 

—Alan Swingewood, The Novel and Revolution, The 
Macmillan Press Ltd., London, 1975, p. 8, 


118 


52. 


53. 


5i. 


55. 


56. 


57. 


58. 


தமிழாய்வு-12 


Joan Rockwell, Fact in Fiction, Routledge & Kegan Paul, 
London, 1974, p 4. 


. ‘‘The ‘sociability’ of the novel served to endow it with 


sizeable cultural, political and idealogical functions. Even 

more than poetry, for example, fiction comes to express 

ideas of nationhood and national renaissance in colonies 

or countries which have recently gained independence. *? 
—Michel Zerafia, op, cit., ற. 14. 

வேதநாயகம்‌ பிள்ளை, பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ (சக்தி 

வெளியீடு), முன்னுரை. 

“A great book is born of the brain and heart of its 
author; he has put himself into its pages: they partake 
of his life, and are instinct with his individuality. ?? 

—W. H. Hudson, op. cit., ற. 15. 

“A great book owes its greatness in the first instance to 

the greatness of the personality which gave it life... ”’ 
1010. 

அகிலன்‌, வளரும்‌ தமிழ்‌ இலக்கியம்‌, பக்‌. 69. 

W. H. Hudson, op. cit., pp. 32 33. 

Literature is ““ The expression of a nation’s mind in writing.’ 
—Channing, Remurks on American Literature. 

“O Richardson, I make bold to say that the truest history 
is full of falsehoods and that your romance is full of truths’” 

— Diderot (Morley, Diderot and the Encyclopaedists) 

** The forms of literature change, but not the form of creative 

literary genius.” 
ரீ, M. Murry, The Problem of Style, ற. 70. 


7 


தென்கிழக்காசியாவில்‌ 
இந்துசமயச்‌ செல்வாக்கு 


௪. சிங்காரவேலு 
மலாயாப்‌ பல்கலைக்கழகம்‌ 


தென்கிழக்காசிய நாடுகளின்‌ பண்பாடு நாகரிகம்‌ ஆகியவற்றின்‌ 
வரலாற்றைக்‌ கூறும்‌ நூல்களில்‌ * Inianization * ‘Indian Colonization’ 
என்னும்‌ சொற்கள்‌ வழங்குகின்றன. 3 இச்சொற்கள்‌ குறிக்கும்‌ பொருள்‌ 
யாது என்பதை அறிநதிருததல்‌ நல்லது, * இந்திய நாட்டு அரசுகள்‌ 
தென்கீழக்காசிய நாடுசளில்‌ அரசியல்‌ அல்லது காலனித்தவ 
ஆதிக்கம்‌ செலுத்தினர்‌? என்னும்‌ பொருளை *]1ப18௭128110* என்னும்‌ 
சொல்லாட்சி குறிப்பிடவில்லை. பின்னர்‌, இச்சொல்‌ எதைக்‌ குறிப்பிடு 
கிறது என்றால்‌, இந்தியப்‌ பண்பாடு, நாகரிகம்‌ ஆகியவற்றின்‌ 
கூறு*ளில்‌ பலவற்றைத்‌ தென்கிழக்காசிய ந.டுகளின்‌ அரசர்சளும்‌ 
அரசவையினரும்‌ ஏனையோரும்‌ விரும்பிப்‌ பெற்றுந்‌ தம்‌ பண்பாட்டுக்‌ 
கூறுகளுடன்‌ கலந்து தமககே உரிய பண்பாட்டையும்‌ நாகரிகத்தையும்‌ 
உருவாக்கிக்கொண்ட முயற்சியில்‌ இந்திய நாட்டுச்‌ சமயங்களின்‌ கோட்‌ 
பாடுகளும்‌, வழிபாட்டு முறைகளும்‌, புராணச்‌ செய்திகளும்‌, அறவாழ்‌ 
வியல்‌ முறைகளும்‌, அரசரை முக்கிய அம்சமாகக்‌ கொண்டிருந்த 
இந்திய அரசியல்‌ முறையும்‌, சமற்கிருத மொழியும்‌ இலக்கியமும்‌ அடிப்‌ 
படை அம்சங்களாக அமைந்தன என்பதைத்தான்‌ * Indianization * 
என்னும்‌ சொல்‌, அல்லது '* இந்திய நாகரிஃச்‌ செல்வாக்கு” என்னும்‌ 
சொநறொடர்‌ குறிப்பிடுகின்றது. 


இந்தியப்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளைப்‌ பற்றித்‌ தென்கிழக்காசிய 
நாடுசளில்‌ வசித்த மக்கள்‌ முதன்‌ முதலில்‌ அறிந்து கொள்வதற்கு 
ஏதுவ।ய்‌ இநக்தது, கிறித்‌ துவ சகாப்தத்தின்‌ ஆரம்பத்தில்‌ இந்தியர்கள்‌ 
வாணிகம்‌ காரணமாகத்‌ தென்கிழக்காசிய நாடுகளுக்‌ த வருகை புரிந்த 
தாகும்‌, பொன்னும்‌ நறுமணப்‌ பொருளும்‌ நிரம்பிய பூமி என்னும்‌ 
புகழ்‌ பெற்று விளங்கிய தென்கிழக்காசியா இந்திய வணிகர்களை 
ஈர்த்தது. 2 


இந்தியர்கள்‌ தென்கிழக்காசிய மாடுகளை நோக்கிக்‌ கடற்செலவு 

மேற்கொணெடதற்கு மற்றொரு காரணமாக அமைந்தது இந்தியாவீல்‌ 

தோன்றி வளர்ச்சி அடைந்திருந்த பெளத்த சமயமாகும்‌ 8 பெளத்த 

சமய ஆசிரியர்கள்‌ இனத்‌ தூய்மையில்‌ அதிக அக்கறை செலுத்துதல்‌ 

சாதி வேறுபாடுகளைப்‌ பாராட்டுதல்‌ ஆகியவை போன்ற கொள்கைகளை 
7—1 


320 தமிழாய்வு..-12 


நிராகரித்தனர்‌. பெளத்த சமயத்தைத்‌ தழுவிய இந்திய மன்னர்களும்‌ 
_உெளக்க சமயக்கொள்கைகள்‌ மரற ௩டுகளிலும்‌ பரவுதல்‌ வேண்டும்‌ 
என விழைக்‌-னர்‌ இதற்காக பெளத்த சமய ஆரியர்களும்‌ ஏனை 
யோரும்‌ கடற்செஃவு மேற்கொள்‌ பதை ஆதரிததனர்‌. இததகைய 
கடற்‌ செலவின்‌ ஈது பிரயாஷாரிகள்‌ எதிமோக்க வேண்டியிருந்த 
நிகழ்ச்சிகளைப்‌ பற்றியும்‌ இன்னல்களைப்‌ பற்றியும்‌ பெளத்த 
- சாதகக்‌ கதைகள்‌ கூறு ன்றன. கடற்‌ பிரயாணத்தின்‌ போ ஏற்படக்‌ 
கூடிய துன்பத்திலிரு௩து * கடல்‌ அலைகளுக்கு அமைதியூட்டும்‌ புத்தர்‌? 
“கடற்‌ செலவாளர்களைக்‌ காப்பாற்றி அருள்வார்‌ என்னும்‌ நம்பிககை 
யுடன்‌ அவர்கள்‌ தம்முடன்‌ கொண்டு சென்ற *தீபங்கர புததர்‌? 
சிலைகள்‌ பல தென்கிழக்காசிய காடுகளில்‌ கீடைக்கப்பெற்றுள்ளன. 4 


கி, பி, நான்காம்‌ நூற்றாண்டில்‌ சமுத்திரகுப்த மன்னர்‌ தென்‌ 
இந்தியாவில்‌ டைத தய போரின்‌ விளைவு காரணமாக கி, பி. நான்காம்‌ 
நூற்றுண்டிலிரந்து ஐந்தாம்‌ நூற்‌ நண்டின்‌ நடுப்பகுதி வரை பிலான 
இடைக்‌ காலத்தில்‌ தென்‌ இந்கய அரச வம்சத்தினர்‌ சிபரும்‌ அறிஞர்‌ 
பெருமக்களில்‌ சிலரும்‌ கீழ்ததிசை நடுகளை நோக்கிச்‌ சென்றனர்‌ 
என்றும்‌ அறிகின்றோம்‌. 5 


பண்டைக்‌ காலந்தொட்டுந்‌ தென்கிழக்காசிய நாடுகளோடு வாணிகத்‌ 
தொடர்பு கொண்டிருந்த இநதிய வசசிகர்கள்‌ வாயிலாக தெனகழக்காசிய 
நாட்டு அரசர்கள்‌ இந்திய நாட்டு அந்தணர்களைப்‌ பற்றியும்‌ அவர்கள்‌ 
பயன்படுத்திய மந்திரங்களைப்‌ பற்ற'பும அறிந்து, அத்தகைய அந்தணர்‌ 
களைத்‌ தாமும்‌ பெறுவேண்டி அவர்களைத தம்‌ மயா$ிகளுக்கு அழைத்து 
வந்ததற்கும்‌ ஆதாரங்கள்‌ உள்ளன. அவ்வாறு வந்த அந்தணர்கள்‌ 
மூலம்‌ இந்து சமபஃக கோட்பாடுகள்‌ தென்கிழக்காசிய காட்டு அரசர்‌ 
அவையில இடம்பெதலாயின. 


தென்கிழக்காசிய அரசவைஃளில்‌ புரோகிதர்களாக, அல்லது 
அரசகுரிவாகப்‌ பணியாற்ற வேண்டிய அந்தணாகள்‌ இந்தியாவின்‌ 
பல்‌3வறு பகுதிகளிலிந்ந்தும்‌ தென்கீழககாசிய மன்னர்களின்‌ அழைப்‌ 
பிற்திணங்க வந்தனர்‌ என்னும்‌ செய்தி அம்மன்னர்‌ தம கல்வெட்டுக்‌ 
களில்‌ காணட்பநிகின்றது, அவ்வாறு வந்த அந்தணர்கள்‌ ஈன்‌ 
கொடையாகப்‌ பெற்ற நிலத்தில்‌ சிறு கோயில்களை நிறுவி வழிபாடு 
செய்தனர்‌ என்பதற்கும்‌ கல்வெட்டுச்‌ ச:ன்றுகள்‌ உள்ளன தென்‌ 
திழஃகாசிய மன்னர்களில்‌ சிலர்‌ அந்தணர்களுக்குத்‌ தம்‌ உறவினர்‌ 
களையும்‌ மணம்‌ செய்துவித்து அவர்கள்‌ அமட்நாடுகளிலலயே நிலை 
பெற்று வாழ்வதற்கும்‌ ஏற்பாடு செய்தனர்‌ எனனும்‌ குறிபபுக்களும்‌ 
கல்வெட்டுகளில்‌ காணப்படுகின்றன. 7 


- இந்நிய வணிகர்களும்‌ தென்கிழக்காசிய மக்களுடன்‌ குடும்ப்த்‌ 
, தொடர்‌ களை நிறுவி அக்காடுகளி?லையே குடியேறி வாழ்நததன்‌ 
- வாயிலாகவும்‌ இந்தியப்‌ பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ ப்பட தொண்ட 
காட்டு மக்களிடையே பரவியிருத்தல்‌ கூடும, 8” 


அ தன்டுழம்சாடியாவில்‌ இர்‌ சமயச்‌ செல்வாக்கு ‘jh 


தென்கிழக்காசிய நாடுகளைச்‌ சேர்ந்த வணிகர்களும்‌ மற்றவர்களும்‌ 
இந்திய நாட்டுத்‌ துறைமுகங்களுக்குச்‌ சென்று தங்கிய போது இரதி 
யர்‌ஃளின்‌ பழக்கவழக்கங்களை அறிந்து தங்கள நாட்டுக்குத்‌ திரும்பிய 
பின்னர்‌ அவ்வழக்கங்களைப்‌ போற்றிப்‌ பின்பற்றியசோடல்லாமல்‌ 
ஏனைய மக்களிடையேயும்‌ பரவச்‌ செய்திருத்தல்‌ கூடும்‌. 9 இக்காலத்தில்‌ 
மேற்கத்‌ திடகாகரிகக்‌ கூறுகள்‌ ஆசி பமாட்டு மக்களிடையே மிகு தியாகப்‌ 
பரவியதற்குக்‌ காரணமாயிருக்தவர்கள்‌ ஆசிய நாடுகளில்‌ தங்கியி நந்த 
ஐரோப்பிய। களைக்‌ காட்டிலும்‌ மேலை நாடுகளுக்குச்‌ சென்று திரும்பிய 
ஆசியாகளேயாவர்‌ என்னும ஒரு கருத்தையும்‌ நாம்‌ ஒப்பு நோக்கலாம்‌. 


தென்கிழக்காசிய மக்களிடையே இந்தியப்‌ பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ 
வெளிநாட்டவரின்‌ வற்‌ |றுத் துதலின்‌ பேரிலோ திடீரென்றோ பரவ 
வில்லை, அக்கூறுகள்‌ மக்களே விரும்பி ஏற்றுக்கொளளும்‌ முறையில்‌ 
அமைதியாகப்‌ பரவுவதற்குப்‌ பல நூற்றாண்டுகள்‌ ஆயின. 


இந்தியச்‌ சமயங்கள்‌ பரவிய காலம்‌ 


கிறித்துவ, சகாப்தத்தின்‌ ஆரம்பத்தில்‌ பெளத்த சமயம்‌ தென்‌ 
கிழக்காசிய நாடுகளில்‌ பரவி, இநதியப்‌ பண்பாடு பரவுவதற்கு வழி 
செய்தது என்றும்‌: பின்னர்‌ சைவ சமயக்‌ கோட்பாடுகளும்‌, ஏறக்‌ 
குறைய ஐந்தாம்‌ நூற்‌ ரண்டிற்குப்‌ பின்னர்‌ வைணவ சமயமும்‌ பரவின 
என்பதற்குச்‌ சான்றுகள்‌ உள்ளன. 


இந்துசமய வளர்ச்சிக்கு அந்தணர்கள்‌ ஆற்றிய பணி 


அரசவை அந்தணர்‌ வாயிலாக இந்து சமயக்‌ கூறுகள்‌ தென்‌ 
கிழக்காசிய நாடுகளில்‌ மிகதியாகப்‌ பரவின என்பதில்‌ ஐயமில்லை. 
தென்கிழக்காசியாவீல்‌ கிறித்‌ துவ சகாப்தத்தின்‌ துவக்கத்தில்‌ நிறுவப்‌ 
பட்டதாகக்‌ கருதப்படும்‌ *புனான்‌” (யாக) என்னும்‌ அரசினை 
நிறுவியவர்‌ ஓர்‌ அந்சணர்‌ என்றும்‌ அவர்‌ தென்‌ இந்தியாவில்‌ 
ஏறக்குறைய அதே காலத்தில்‌ செல்வாக்குப்‌ பெற்றிருந்த *கெளண்‌ 
டினிய' அல்லது *செளணிய” குலத்தைச்‌ சேபந்தவர்‌ என்றும 
அறிகின்றோம்‌ 10 (சங்கததொகை நூலான புறநானூற்றில்‌ மூலங்‌ 
கிழார்‌. என்னும்‌ புலவர்‌ பாடியதாக உள்ள 1686ஆம்‌ பாடல்‌ 
கெளணிபன்‌ விண்ணன்தாயன்‌ என்னும்‌ ஓர்‌ அரசனின்‌ முநாதையர்‌ 
சைவசமயத்தின்‌ பொருட்டு ஆற்றிய வீரச்செயல்களைக்‌ குறிப்பிடு 
கின்றது.) 


இந்து சமயக்‌ கூறுகள்‌ தென்கிழக்காசியாவில்‌ சிறப்பாக இற்‌ 
தோனேசியப்‌ பகுதியில பரவு தற்கு மூலகாரணமாயிருந்தவர்கள்‌ எனக்‌ 
௧௬ தப்படுவர்ச.ளில்‌ அகத்தியர்‌ பிரதான இடத்தை வகிககின்றார்‌. 
மகாபாரதத்தில்‌ அகத்‌ தியரைப்பற்றிக்‌ கூறப்பட்டுள்ள செய்திகளில்‌ 
ஒன்று, . . 


122 7 தீமிழாய்வு-.-13 


கடலடியில்‌ ஒளிந்து கொண்ட பகைவர்களை அழிக்கவேண்டிக்‌ 
கடல்‌ நீரை ஒந மடக்காகக்‌ குடித்துவிட்டார்‌ என்பதாகும்‌, இச்‌ 
செய்தி, அகத்தியர்‌ கடல்‌ கடந்து சென்று கீழ்த்திசை நாடுகளில்‌ 
இந்து சமயததைப்‌ பரப்பிய நிகழ்ச்சியைக்‌ குறிககக்கூடும்‌ என்று 
சில அறிஞர்களும்‌ கருதுகின்றனர்‌. 14 


தென்‌ இந்தியாவில்‌ அரசாண்ட பாண்டிய மன்னர்களின்‌ புரோகி 
தராகவோ அரச குருவாக3வா அநத்தியர்‌ என்பவர்‌ பஃசியாற்றிய 
செய்தி, தென்‌ இந்தியாவில கிடைககடபெற்றவையும்‌ கி பி எட்டாம்‌ 
ஒன்பதாம்‌ நூற்றுண்டைச்‌ சோந்தவையுமான வேள்விக்‌ ஆடி. சாசனம்‌ 
சின்னமனூ £ செப்‌2படுகள்‌ ஆகியவற்றில குறிக்கப்பட்டுள்ள த. 12 


இந்தோனேசியாவில்‌ (ஜாவாவில்‌) கிடைக்கப்‌ பெற்றதம்‌, கி. பி. 
7892ஆம்‌ ஆண்டைச்‌ சேர்ந்ததுமான * சங்கால்‌ ? (௨2231) கல்‌ வெட்டு 
குஞ்சர குஞ்ச தோத்நைச்‌ மோர்ந்த அகத்தியர்‌ எனும்‌ புரோகிதர்‌ 
குடும்பக்ைச்‌ சோந்த ஒருவரின்‌ உதவிபைக்கொண்டு ஜாவா காட்டு 
அரசர்‌ சஞ்சயன்‌ நிறுவிய இலிஙகத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்‌ ிடுகின்றது.3 


இவ்விரண்டு கல்வெட்டுச்‌ செய்திகளிலிருந்து “குஞ்சர குஞ்ச 
தேசம்‌? என்பது தென்‌ இந்தியாவில்‌ மதுரைக்கு அருகில்‌ உள்ள 
* ஆனைமலை? என்னும்‌ ஊரினைக குறிக்கும்‌ என்றும்‌, அவ்வாறானால்‌, 
அஃத்தியரைப்‌ பு3ராதிதராகக்‌ கொண்ட பாண்டிய மனைர்கள்‌ கீழ்த்‌ 
திசை நாடுகளில்‌ இந்து சமயத்தைப்‌ பரப்புவதில்‌ ஆர்வம்‌ கொண்டு 
ப.ணியாற்றியநத்தல்‌ வேண்டும்‌ என்றும அறிஞர்‌ கள்‌ கரு துகின்றனர்‌.!* 
அகத்திபர்‌ சிலைகள்‌ பல தென்கழககாசிய ஸாடுகளில கிடைக்கப்‌ 
பெற்றுள்ளன, அவற்றிற்கும்‌ இந்திய அகத்தியர்‌ சிலைகளுக்கும்‌ 
உள்ள நெர்ங்கிய ஒற்றுமையும்‌ கலைவல்லுகர்‌, வரலாற்று அறிஞர்‌ 
ஆகியோரின்‌ கவனததையும்‌ கவாந்துள்ள து.5 


அகத்தியர்‌ என்பவர்‌ தென்கிழக்காசியாவில்‌ தொடங்கி வைத்த 
தாகக்‌ கருதபபடும புரோகிதா பணயைத்‌ தலைமுறை தலைமுறையாக 
ஆற்ற வேண்டி அந்தணர்கள்‌ தென்கிழக்காசிய அரசவைகளில்‌ 
இருநதனர்‌ என்பதற்குச்‌ சான்றுகள்‌ உள்ளன. அத்தகைய 
அநதணாகள்‌ இன்றும கூட தாய்லாந்தில்‌ “பாங்காக்‌? (Bangkok) 
ககரததில்‌ அரசவை அந்தணராகப்‌ பணியாற்றுகின்றனா 16 கம்‌ 
போடிய நாட்டு அரசவை அந்தணர்‌ “பக்கு” என்னும்‌ பெயரால்‌ 
அழைக்கப்பட்டனர்‌ இநதச்சொல்லின வரலாறு சரியாகத்‌ தெரியவில்லை, 
ஆயினும்‌ இச்சொல்‌, * பக்குவம்‌? * பக்குவர்‌ என்னும்‌ தமிழ்ச்சொல்லி 
லிருநது தோன்றிய சொல்லாக இடிககக்‌ கூடுமா என்னும்‌ ஐயம்‌ 
ஏ.றபட்டுள்ளது. 1? மேலும்‌ சங்கத்தொகை நூலான புற௩।னூற்றைச்‌ 
சேர்ந்த 194ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ பக்குநிக்கை ஈன்கணியார்‌ 
என்று அறஃன்றோம, பக்கு” என்பது துற3வார்‌. அணிந்த ஒரு 
வகை உடையையோ துறவோ। பயன்படுத்தீய ஒருவகைப்‌ பையையோ 
குறிக்கும்‌ என்பர்‌, மேற்குறிப்பிட்ட புறநானூற்றுப்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌ 


தென்8ழ்ச்சர்‌யொவில்‌ இர்‌. அசமயச்‌ செல்வாச்கு 325 


சோதிடம்‌ கணித்தலில்‌ வல்லவராய்‌ இருந்திருக்கக்‌: கூடும்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. கம்‌2பாடிய நாட்டுப்‌ பக்குவும்‌ சயாமிய மகாராஜ குருவும்‌ 
சோதிட நூல்‌ வல்லவராகவும்‌ விளங்கியுள்ள செய்தியும்‌ ஒப்பு 
நோக்கற்பால.து. 


தென்கிழக்காசிய அரசவை அந்தணர்கள்‌ அரசியல்‌ சார்புடைய 
அதிகாரத்தை உடையவராய்‌ இல்லை. எனினும்‌ அக்காலத்து அரசர்கள்‌ 
அந்தணாகள்‌ ஆற்றிய பணி.௰யச்‌ சார்ந்திருந்தனர்‌. அம்தணர்‌ 
௩டத்திய சடங்குகள்‌ இனறியமையாதவையாகக்‌ கருதப்பட்டன, 
அரசவையில்‌ அந்தணர்கள்‌ பெற்றிருந்த செல்வாககு மககள்‌ இந்து 
சமயத்‌ தெய்வங்கள்‌ மீதும்‌ இந்து சமயச்சார்புடைய சடங்குகள்‌ மீதும்‌ 
கொண்டி நந்த ஈம்பிககைககுக்காரணமாகவும்‌ஆதாரமாகவும்‌அமைந்த து. 
அரசவைச்‌ சடங்குகள்‌, விழாக்கள ஆகியவை இந்து சமயக்‌ கோட்‌ 
பாட்டின்படியும்‌ அந்தணர்‌ அக்கோட்பாட்டினை விளக்கிக்கூறியதற்கு 
இணங்கவும்‌ நடைபெறலாயின அரசர்‌ முடிகட்டு விழா, அரச குடும்பத்‌ 
திருமண விழா, அரசகுடும்பத்துக குழநதகளு குரிய சடங்குகள்‌, 
அரசர்‌ ஈமச்சடங்கு, ஆஃயவை அந்தணர்‌ முக்கியமான பங்கேற்று 
நடத்திய சடங்குகளாக அமைநதன. மேலும்‌ அந்தணர்‌ அரசவையைச்‌ 
சேர்ந்த சோதிட நூல்‌ வல்லுஈராகவும்‌ விளங்கினார்‌. இராசி பலன்களை 
ஆராய்ந்து சாதகம்‌ கணிததல்‌, அரசியல்‌ நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற 
காலத்தைக்‌ கணித்துத்‌ தருதல்‌, அரசரின்‌ கனவுப்‌ பலன்களைக்‌ 
கூறுதல்‌, போரில்‌ வெற்றியா தோல்வியா என்பதைக்‌ குறிப்பிடுவது, 
மழை வளம்‌ வற்றுமா வளம்‌ பெறுமா என ஆராய்ந்து சொல்வது ஆகிய 
பணிகளிலும்‌ அந்தணர்‌ ஈடுபட்டிருந்தனர்‌, 


தாய்லாந்தில்‌ அரசர்‌ முடிசூட்டு விழாவில்‌ அந்தணர்‌ பணி மிகவும்‌ 
முக்கியமான தாகக்‌ கருதப்படுகிறது. அவ்விழாவில்‌ திருநாவுக்கரசர்‌, 
திருஞானசம்பந்தர்‌, சுந்தரர்‌ ஆகிய நாயன்மார்‌ அருளிய தமிழ்த்‌ 
தேவாரத்‌ திருப்பதிகங்களில்‌ சிலவற்றையும்‌, மாணிககவாசகர்‌ பெரு 
மானின்‌ திருவெம்பாவைப்‌ பாடல்களையும்‌, ஆண்டாள்‌ நாச்சியாரின்‌ 
திருப்பாவைப்‌ பாடல்களையும்‌ மகாராஜகுரு ஓதுவது இன்றியமையாத 
நிகழ்ச்சியாகக்‌ கருதப்பட்டு வந்துள்ளது 18 சைவத்‌ திருமுறைப்‌ பாடல்‌ 
களும்‌, வைணவப்‌ பாசுரங்களும்‌ அசர்‌ முடிசூட்டு விழாவில்‌ 
ஓதப்படுவதற்குரிய காரணத்தைப்‌ பின்னர்க்‌ காண்போம்‌. . 


சைவ சமய வளர்ச்சி 


சைவ சமயத்தைச்‌ சேர்ந்த உட்பிரிவுகளில்‌ ஒன்றான பாசுபதப்‌ 
பிரிவினர்‌ கி, பி. ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலேயே கம்போடி 
யாவில்‌ செல்வாக்குப்‌ பெற்றிருந்தனர்‌ என்பது கல்வெட்டுக்களிலிருந்து 
தெரிகின்றது, கி. பி, ஒன்பதாம்‌, பத்தாம்‌ நூற்றாணடில்‌ கம்போடி 
யாவில்‌ சைவ சமயம்‌ மிகவும்‌ முக்கியமானதும்‌ ஆற்றல்‌ படைத்தது 
மான சமயமாகத்‌ திகழ்ந்தது. 1? ப்‌ 


ப்‌ ன ரர தமிழசல்வபைத 


சைவ சமய சாத்திர நூல்களாகிய ஆகமங்களும்‌, சைவ சித்தாந்‌ 
தமும்‌ கம்போடியாவில்‌ நன்கு அறிமுகமாகியிருந்ததைக்‌ கல்வெட்டுககள்‌ 
குறிபபிடுகின்றன. புராணங்களும்‌ காவியங்களும்‌ சைவ சமயக்‌ 
கோயில்களில்‌ எடுத்துரைக்கப்பட்டன 20 


இந்தோனேசியாவில்‌ கிடைக்கப்பெற்றுள்ள இந்து சமயச்‌ சார்‌ 
புடைய நூல்களின்‌ எண்ணிக்கையும்‌ தன்மையும்‌ கண்ட அறிஞர்கள்‌ 
வியப்பில்‌ ஆழ்ந்துள்ளனர்‌. தென்கிழக்காசிய அறிஞர்களே மிகப்‌ 
பெரும்‌ சமயவா திகளாகவும்‌, இந்து சமய நூல்களுக்தப்‌ பேருரை எழுத 
வல்லவர்களாகவும்‌ மூலநூரவ்களைத தங்கள்‌ மொழியில மொழி பெயர்க்க 
வல்லவர்களாகவும்‌ விளங்கினர்‌. 3! 


தென்கிழக்காசியாவில்‌ சிவபெருமானுக்குரிய பெயர்களாகப்‌ டல 
பெயர்கள்‌ கல்வெட்டுக்களில்‌ குறிக்கப்பட்டுள்ளன. கம்போடியாவில்‌ 
சிவபெருமான்‌, கேத$3ரஸ்வரர்‌, அமரேஸ்வரர்‌, அவிமுகதமேஸ்வரர்‌, 
புஷ்‌ ரேஸ்வரர்‌, பி 3மஸ்வரர்‌, மண்டலேஸ்வரர்‌, சித்‌2தஸ்வரர்‌, பிங்க 
லேஸ்வரர்‌, வீ 3ரஸ்வரர்‌. விஜயேஸ்வரர்‌ ஆகிய பெயர்களால்‌ அழைக்கப்‌ 
பட்டதை அறிகிறோம்‌. 2 


இந்தோனேசியாவிலும்‌ மலேசியாவிலும்‌ * பட்டர குரு? (Bhatara 
உபாய) என்னும்‌ தெய்வம்‌ பிரசித்த பெற்ற தெய்வமாகும்‌. இத்தெய்வம்‌ 
சிவபெருமானுடன்‌ தொடர்புடைய தெய்வம்‌. முந்காலத்தில்‌ இந்தோ 
னைசிய மக்கள்‌ வழிபட்டு வந்த தெய்வத்தைச்‌ சிவபெருமானுடன்‌ 
இணைத்தக்‌ கண்ட முயற்சியின்‌ விளைவு “பட்டரகுரு? என்னும்‌ 
தெயவம்‌ என்றும்‌ கருதுகின்றனர்‌ 23 பாலித்தீவீல்‌ பட்டரகுரு அத்‌ 
தீஷின மிக உயரமான மலைம்‌ து வ।ழ்வதாக நமபிககையுணடு, சிவன்‌ 
நடராசப்‌ பெருமானாக மலாய்த்‌ தோல பொம்மலாட்டத்தின்‌ (Wayang 
Kயlit) பாடகருக்கு அறிமுகமாகியிருந்தார்‌, மலாய்‌ மாயவித்தைக்‌ 
காரர்கள்‌ சிவனை மகாகாலன என அழைத்தனர்‌. 24 


“சக்தி' என்னும்‌ சொல்லும்‌ தென்கிழக்காசியாவில்‌ மிகுந்த 
செல்வாககுப்‌ பெற்ற சொற்களில்‌ ஒன்றாகும்‌. சக்தி என்பதைப்‌ பெற்ற 
வர்கள்‌ தோல்வி ய காணாதவாகளகவும பிறர்‌ கண்ணுக்குத்‌ தெரியாத 
வர்களாகவும்‌ விளங்க முடியும்‌ என்னும்‌ ஈம்பிக்கையும்‌ உள்ளது. 
போர்‌ வீரர்களுக்கு “சக்தி” என்னும பெயரி_ப்படுவதுண்டு. மலாய்‌ 
அரசர்களுக்குரிப சிறப்புப்‌ பட்டங்களில்‌ “யம்‌ துவான்‌ சக்தி £ 
(Yam Tuan Sakit) என்பதும்‌ ஒன்றாகும்‌. 55 


இந்தோனேசியாவில்‌ இந்து சமயத்‌ தெய்வங்களின்‌ பெயர்கள்‌ சில 
நெற்பயிருக்குரிய பெயர்களாக வழங்கின கெலவிதைக்கு உமாதேவி 
என்றும்‌, நடப்பட்ட நாற்றுக்களுககுக்‌ கங்காதேவி என்றும்‌, அறு 
வடை செய்யப்பட்ட கெற்கதிர்களுக்கு ஸ்ரீீதவி என்றும்‌ பெயர்‌ 
இடப்பட்ட து. 26 


--இதன்டுழச்சாரியாவில்‌ இர்‌தஅசமயச்‌ செல்வாக்கு - 125 


தென்கிழக்காசி.ப மக்கள்‌ சிவபெருமானைப்‌:பல்வேறு உருவங்களில்‌ 
வழிபட்டனர்‌. அவர்றுள்‌ முக்கியமானது இலிங்க வடிவத்தில்‌ வழி 
பட்டதாகும்‌ இலிங்க வழிபாடு கி பி, ஐந்தாம்‌ நூற்றாண்டின்‌ 
ஆரம்பத்திலேயே கம்போடியாவில்‌ வழங்கியதாக அறிகின்றோம்‌. 
இலிங்க வகைகளில்‌: முகலிங்சம்‌? என்பது சிறப்புடையது, 27 சதுர 
வடிவமான அடிப்பாகம்‌ பிரம பாகம்‌ என்றும்‌, எண்கோண வடிவ 
மான நடுபபாகம்‌ விட்டுணுபாகம்‌ என்றும்‌, வட்டவடிமான உச்சிப்பாகம்‌ 
“ உருத்திரபாகம்‌ என்றும்‌ மூன்று பாகங்களைக்‌ கொண்ட இலிங்கத்தின்‌ 
உநத்திரபாகத்தில்‌ ஒத முகம்‌ பொறிக்கப்பட்டிருப்பது முகலிங்கத்தின்‌ 
சிறப்பு அம்சமாகும்‌. இததகைய முகலிங்கம்‌ குப்தர்‌ காலத்தில்‌ 
இந்திபாவில்‌ வழங்கீயிருப்பதாகத்‌ செ ரிந்தாலும்‌, பிற்காலத்தில்‌ கென்‌ 
கிழககாசிய ரைவசமயத்திறகுரிய தனிச்சிறப்புடைய சிவலிங்கமாகத்‌ 
திகழ்ந்தது. இலிங்கம்‌ மக்கள்‌ வாழ்வில்‌ முக்கியமானகொரு பொருட்‌ 
சிறப்புடையதாதலால்‌ சமடச்‌ சார்புடைய பொருள் களோடும்‌ தொடர்பு 
கொண்டிருந்ததைக்‌ காணாலாம்‌. பன்னீர்‌ கெளி:ஃபதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்ட பன்னீர்ச்செம்பு இலிங்க வடிவில அமைந்தது. இந்‌ 
ம தோனைசியாவில்‌ துறவோரும ஏனையோரும்‌ அணீர்து கொண்ட மரத்‌ 
தாலாகிய காலணியில்‌, கட்டைவிரலு கும்‌ அதற்கு அடுத்த விரலுக்கும்‌ 
இடையில்‌ செருகிக்‌ கொண்டு ௩டப்பதற்குரிய முகடும்‌ இலிங்க வடி 
வத்தில்‌ அமைந்தது. 28 

தென்கிழக்காசியாவில்‌ சைவ சமயத்தைச்‌ சேர்ந்த பெண்பால்‌ 
தெய்வங்களுக்கான சிற்பங்களில்‌ புகழ்‌ பெற்று விளங்கியது துர்க்கை 
அல்லது மகிடாசுரமாத்தனி என்னும சிற்பமுமாகும்‌. மகிடாசுரணை 
வென்று அவன்‌ தலையைத்‌ துணிதது அதன்‌ மீ?த நின்ற கொற்றவை 
"யைக்‌ கம்போடியாவில்‌ “பண்‌ 3டசம்ரே?, *பக்கோன்‌ ” என்னுமிடங்‌ 
களில்‌ உள்ள சிற்பங்களில்‌ காணலாம்‌, 29 


சிவனையும்‌ சக்தியையும்‌ ஒருங்கே காட்டும்‌ அர்த்த நாரீசுவர 
ராகவும்‌ தென்கிழக்காசியச்சிற்பிகள்‌ அழகிய சிற்பமாக வடித்துள்ளனர்‌. 
௮ச்சிற்பஙகளைக்‌ கொண்ட கோயில்களில்‌ பூசைகள்‌ டைத்தப்‌ 
பட்டன என்பதற்கும்‌ கல்வெட்டுச்‌ சான்றுகள்‌ உள்ளன. 30 
போர்னி3யாவின்‌ கிழக்குக்‌ கடற்கரைப்‌ பீரதேசத்தில்‌ குடி 
(மாநா) என்னுமிடத்தில்‌ யாகம்‌ வளர்ப்பதற்காக கி. பி, நான்காம்‌ 
நூற்றாண்டில்‌ மூலவர்மன்‌ எனும்‌ ,அரசனால்‌ நாட்டப்பட்ட யூபத்‌ 
தூண்கள்‌ கிடைக்கப்பெற்றுள்ளன. 31 இதனை எண்ணும்‌ போது, 
பண்டைத்‌ தமிழகத்தில்‌ பாண்டியன்‌ பல்யாகசாலை முதுகுடுமிப்‌ பெரு 
வழுதியை நெட்டிமையார்‌ என்னும்‌ புலவர்‌, 
£ நெய்ம்மலி ஆவுதி பொங்கப்‌ பன்மாண்‌ வீயாச்‌ சிறப்பின்‌ 
வேள்வி முற்றி யூபம்‌ நட்ட வியன்களம்‌ பலகொல்‌ * 
த்‌ (புறநானூறு, 15: 17.21) 
என்று வியந்து பாடிய பாடலின்‌ அடிகள்‌ ஈம்‌ நினைவுக்கு வருவது 
இயல்பேயாகும்‌, 


126 தமிழாய்‌௮_-12 


* நமசிவாய * என்னும்‌ ஐந்தெழுத்து மந்திரம்‌ காள்தோறும்‌ கம்‌ 
போடியாவில்‌ ஒலிக்கப்‌பெற்றது என்பதைக்‌ கல்வெட்டுக்கள்‌ ௯று 
கின்றன. 3? அதுபோலவே * ஓம்‌” என்னும்‌ ஓங்கார ஒலியும்‌ ஒலித்தது. 
* பிரணவம்‌” என்னும்‌ சொல்‌ இன்னும்‌ ஜாவனியர்‌ மொழியில்‌ வழங்கு 
கின்றது. 59 அதன்‌ பொருள்‌ “ தெளிவு மிக்க உட்பொருள்‌ என்பதாகும்‌. 
ஒலிமட்டுமின்றி “ஓம்‌” என்பதைக்‌ குறிக்கும்‌ தீப்பிழம்பின்‌ உருவ 
முடைய குறியீடும்‌ மக்களால்‌ பயன்படு நதப்பட்ட து. 34 தீச்சுவாலை 
வடிவிலான இக்கு றியீடு அரசர்‌ முடிசூட்டு விழாவின்‌ போது அரசரின்‌ 
சின்னமாக ஒளிரும்‌ முடி சூட்டிக்கொண்ட அரசரின்‌ முதலாவது 
கட்டளை * ஓங்காரம்‌”? என அழைக்கப்பட்டது. மலாய்க்காரர்‌ பயன்‌ 
படுத்தும்‌ * கீரிஸ்‌” கத்திகளிலும்‌ “ஓம்‌” என்னும்‌ பிரணவத்தைக்‌ 
குறிக்கும்‌ குறியீடு பொறிக்கப்பட்டது கிரிஸ்‌ கத்தியும்‌ தீச்சுவாலை 
வடிவமாக அமைந்திருப்பதும்‌ நேோக்கற்பாலது. கீரிஸ்‌ என்னும்‌ 
ஆயுதம்‌ சக்தி வாய்ந்தது என்பதைக்‌ குறிக்க வேண்டி சுவலைக்‌ 
குறியீடு அதன்மீத, குறக்கப்பட்டது. 


கி, பி, ஐந்தாம்‌ நூற்றாண்டில்‌ வைணவ சமயம்‌ தென்கிழக்காசி 
யாவில்‌ பரவத்‌ தொடங்கிய து.85 வைணவ சமயக்‌ கோயில்கள்‌ உைணைவ 
ஆசிரமம்‌ என அழைக்கப்பட்டன. 58 தாய்லாந்தின்‌ தென்பகுத்யில்‌ 
தாக்குவாப்பா (TAKUAPA) என்னு டிடத்தில்‌ வைணவ சமயச்‌ 
சிற்பங்கள்‌ கிடைகஃஅப்பெற்றுள்ளன 97 அங்குக்‌ கிடைத்த கல்‌ 
வெட்டினைக்‌ கொண்டு அச்சிற்பங்கள்‌ கி, பி ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ 
முற்பகுதியைச்‌ சேர்ந்தவை என அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. அவ்‌ 
விடத்தில்‌ தமிழர்‌ ஒருவரால்‌ அஃழப்பட்ட £ அவனி நாரணம்‌”? என்னும்‌ 
ஏரியின்‌ அருகில்‌ மணிக்கிராமம எனப்படும்‌ தமிழர்‌ வாணிகக்‌ குழுவும்‌ 
தங்கியிருந்ததாகவும்‌ அறிகின்றோம்‌. 28 


கம்போடியாவில்‌ கி பி பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ முற்‌ 
பகுதியில்‌ இரண்டாம்‌ சூரியவாமன்‌ என்னும்‌ அரசரால்‌ கட்டுவிக்கப்‌ 
பட்ட அங்கோர்‌ வாட்‌? விட்டூுணுவின்‌ பெயரால்‌ கட்டிய கோயிலாகும்‌. 
இரண்டாம்‌ சூரியவர்மன்‌ தாம்‌ இறந்த பிறகும்‌ மக்கள்‌ தம்மை 
விட்டுணுவாகக கருதி வழிபடல்‌ வேண்டும்‌ என விரும்பிக்‌ கட்டுவித்த 
கோயில்‌ அங்கோரவாட்‌ கோயிலாகும்‌. இக்கோயில்‌ விட்டுணுவின்பால்‌ 
கொண்ட பகதிப்பெருக்கால தோன்றிய கோயிலஃளில்‌ ஒன்றாதலால்‌ 
இராமாயணக்‌ கதையும்‌ சிற்பங்களாக அக்கோயிலின்‌ சுவரில்‌ 
செதுக்கப்பட்டுள்ளன,. 59 


தென்கிழக்காசியாவில்‌ சமய ஒருமைப்பாடு 

தென்கிழக்காசிய அரசர்கள்‌ குறிப்பிட்டதொரு சமயத்தையே தலை 
முறை தலைமுறையாகத்‌ தழுவிவந்தனர்‌ என்று கூற இயலாது, 
ஒரே காலத்தில ஆட்சி செலு ததிய அரசர்களும்‌ பல சமயங்களின்‌ மீது 
பற்றுடையவராய்‌ இருந்தசையும்‌ காணலபம்‌, கி. பி. ஒன்பதாம்‌ 
தூத்றாண்டில்‌ கம்பேோடியாவை அரசாணட யசோவர்மன்‌ சைவசமயம்‌, 
பெனததசமயம்‌, ஆகிய சமபங்களைச்‌ சமமாகக கருதி ஆட்சி செய்த 


சென்ூழச்சாசியாவில்‌ இர்‌ துசமயச்‌ செல்வாக்கு 127 


மன்னர்‌ என்று அறிகின்றோம்‌. 40 ஒவ்வொரு காலத்தில்‌ குறிப்பிட்ட 
தொரு சமயம்‌ அரசினர்‌ மிகுதியாகப்‌ போற்றும்‌ சமயமாக இருந்ததும்‌ 
உண்டு. கம்போடியாவில்‌ கி, பி. ஒன்பதாம்‌, பத்தாம்‌ நூற்றாண்டில்‌ 
சைவசமயம்‌ தழைத்திருந்தது. பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
வைணவ சமயம்‌ தலை தூக்கியிருந்தது. பிற்காலத்தில்‌ பெளத்தமதம்‌, 
அரசினரும்‌ மக்களும்‌ போற்றும்‌ சமயமாகிய து. 


குறிப்பிட்டதொரு மதத்தைத்‌ தழுவிப்‌ போற்றியவர்கள்‌ ஏனைய 
மதத்தின்‌ மீது வெறும்‌ சகிப்புத்‌ தன்மையைக்‌ காட்டியதோடு நின்று 
விடவில்லை. ஏனைய சமயக்கோட்பாடுகள்‌, ஒழுக்கங்கள்‌ சிலவற்றையும்‌ 
மதித்து விரும்பிப்‌ போற்றிய மனப்பான்மை தென்கிழக்காசிய மக்க 
ளிடையே சிறப்பாக வளர்ச்சி அடைந்து இன்று வரையில்‌ நீடித்து 
விளங்குவதாகும்‌. 


இத்தகைய சமய ஒருமைப்பாடு சமயச்‌ சார்புடைய சிற்பங்களிலும்‌ 
காட்சியளித்தது. சைவசமயத்திற்கும்‌வைணவ சமயத்திற்கும்‌ இடையே 
கண்ட ஒருமைப்பாட்டின்‌ ஓர்‌ அம்சமாகத்‌ தென்கிழக்காசியாவில்‌ மிகுதி 
யாகப்‌ போற்றப்பட்ட சிற்பவடிவங்களில்‌ விட்டுணு, சிவன்‌ ஆகிய 
தெய்வங்களை ஒரு சிலையாக (ஒரு பகுதி விட்டுணுவாகவும்‌ மற்றொரு 
பகுதி சிவனாகவும்‌) அரி--அரன்‌ என்னும்‌ பெயரொடு அமைந்த 
சிற்பமும்‌ ஒன்றாகும்‌. *! 


சாவாவில்‌ கி.பி, எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ குமரகோசர்‌ என்னும்‌ 
இராசகுரு சைலேந்திர மன்னர்‌ ஆட்சியின்‌ போது நிறுவிய சிலைக்குப்‌ 
பெயர்‌ போதிசத்துவ மஞ்சுஸ்ரீ என்பதாகும்‌. இச்சிற்பம்‌ பெளத்த 
சமயத்தின்‌ * மும்மணிகளையும்‌ * இந்து சமயத்தின்‌ மும்மூர்த்திகளையும்‌ 
ஏனைய எல்லாத்‌ தெய்வங்களையும்‌ உள்ளடக்கி உருவாக்கிய சிற்பமாக 
விளங்கியது, $2 


* அவலோகிதேசுவரர்‌ என்னும்‌ பெளத்த சமயத்‌ தெய்வத்திற்கும்‌ 
! மகேசுவரர்‌ * என்னும்‌ இந்து சமயத்‌ தெய்வத்திற்கும்‌ இடையே கண்ட 
ஒருமைப்பாடும்‌ தென்‌ கிழக்காசிய மக்கள்‌ போற்றிய தொன்றாகும்‌, ‘a 


இத்தகைய சமய ஒருமைப்பாடு தென்கிழக்காசிய மக்களிடையே 
தோன்றி வளர்ச்சியுறுவதற்குரிய காரணங்களை அறியவும்‌ அறிஞர்கள்‌ 
முயன்றுள்ளனர்‌. சைவசமயம்‌, வைணவ சமயம்‌, பெளத்த சமயம்‌ 
ஆகியவை தென்கிழக்காசிய மக்களுக்குப்‌ புறச்‌ சமயங்களாக இருந்த 
மையும்‌, தென்கிழக்காசிய மன்னர்களும்‌ அரசவையினரும்‌ அச்சமயக்‌ 
கோட்பாடுகளையும்‌ ஒழுக்கங்களையும்‌ ஈயம்‌ வாய்ந்ததொரு பண்பாட்டின்‌ 
கூறுகளாகவே மதித்துத்‌ தழுவிப்‌ போற்றியமையும்‌, இந்தியாவில்‌ 
இந்துமதக்‌ கோட்பாடுகள்‌ சமூக அமைப்பின்‌ அடிப்படையாக 
அமைந்தது. போலன்‌ றி, இந்துசமயக்‌ கூறுகள்‌ தென்கிழக்காசிய மக்கள்‌ 
சமூகத்தில்‌ ஊடுருவாத தன்மையும்‌, தென்கிழக்காசிய மக்கள்‌ சமய 
ஒருமைப்பாட்டினைப்‌ போற்றுவதற்குரிய காரணங்களாக அமைந்தன 
என்பது பேராசிரியர்‌ லெவி போன்ற அறீஞர்களுடைய கருத்தாகும்‌, 44 

7—2 


128 தமிழாய்‌வு—12 


தென்கிழக்காசியாவில்‌ பல்வேறு மதங்களிடையே ஒருமைப்‌ 
பாட்டினை நாடிப்‌ போற்றுவதற்கு மற்றொரு காரணமும்‌ இருந்தது. 
அஃதாவது அரசரைக்‌ தெய்வமாகப்‌ போற்றிய வழிபாட்டு முறையாகும்‌, 
இவ்வழிபாடு * தேவராச? வழிபாடு எனப்‌ பெயர்‌ பெறும்‌, 
தேவராச வழிபாடு 

நாட்டை அரசாளும்‌ அரசரின்‌ ஆற்றல்‌ சிவனிடமிருந்து சிவ 
லிங்கத்தின்‌ முலமாகப்‌ பெறப்படுவது என்றும்‌, அச்சக்தி இலிங்க த்தில்‌ 
வதிவது என்றும்‌ அந்த இலிங்கம்‌ மலையுச்சியில்‌ வைத்துக்காக்கப்படல்‌ 
வேண்டும்‌ எனறும்‌ கருதப்பட்டது. இலிங்கத்தைச்‌ சிவனிடமிருந்து 
பெற்று நிறுவும்‌ தகுதியுடையவர்‌ புரோகிதராகிய அந்தணர்‌ ஆவார்‌ 
என்னும்‌ ஈம்பிக்கையும்‌ நிலவியது. இலிங்க வடிவமாகிய சிவன்‌, 
ஆளும்‌ அரசன்‌, அரசவைப்‌ புரோகிதன்‌ ஆகீய முவருக்குமுள்ள 
தொடர்பு, தேவராச வழிபாட்டின்‌ அடிப்படை அம்சமாக அமைந்தது. 
சிவலிங்க வழிபாடு, ஆளும்‌ அரசனை வணங்கும்‌ வழிபாடாகவும்‌ 
அமைந்தது. 45 நாட்டின்‌ தலைகைரத்தில்‌ மலையுச்சியிலோ கோயில்‌ 
களி?லா நாட்டப்பட்ட இலிங்கம்‌, அரசனையும்‌ ஆண்டவனையும்‌ 
குறித்தது. (பண்டைய தமிழகத்தில்‌ இறைவன்‌ என்னும்‌ சொல்‌ 
கடவுளையும்‌ ஆற்றல்‌ மிக்க அரசனையும்‌ குறித்தது என்னும்‌ செய்தியைப்‌ 
புறநானூற்றுப்‌ பாடல்களின்‌ மூலமாக அறிகின்றோம்‌. ஆயினும்‌ 
தென்கமழக்காசியாவில்‌ 3தவராச வழிபாடு வளர்ச்சியுற்று விளங்கி 
யதைப்‌ போல இந்தியாவில்‌ வளர்ச்சியுற்றுத்‌ திகழ்ந்தது என்பதற்குப்‌ 
போதிய சான்றுகள்‌ கிடைத்தில என்பது அறிஞர்‌ இதுவரை கண்ட 
முடிவாகும்‌. ) 

தென்கிழக்காசியாவில்‌ கம்போடியா போன்ற நாடுகளில்‌ பிற்‌ 
காலத்தில்‌ தோன்‌ றிய சிற்பங்கள்‌ சிவன்‌, விட்டுணு, பெளத்த சமயத்‌ 
தெய்வங்கள்‌ ஆகியோரில்‌ ஒருவரைப்‌ பிரதிகிதித்ததோடு, அத்தெய்வ 
மாக அல்லது அத்தெய்வத்தின்‌ சக்தியாக வேண்டும்‌ என்னும்‌ நோக்கத்‌ 
துடன்‌ அச்சிஃயை நிறுவச்‌ செய்த அரசரையும்‌ குறித்தன. அச்‌ 
சிலைகள்‌ அரசர்களின்‌ வடி வமாக அமைந்த தன்மையும்‌ நோக்கற்பால து.*5 

அச்சிற்பங்கள்‌ நிறுவப்பட்ட கோயில்களில்‌ கட்டிட அமைப்பும்‌ 
£ தேவராச ? வழிபாட்டுக்கு ஏற்ற முறையில்‌ அமைந்தது. கடவுளர்‌ 
மலையுச்சியில்‌ வாழ்வதாகவும்‌ அவர்கள்‌ நினைத்தபோதெல்லாம்‌ வானில்‌ 
பறந்து செல்லும்‌ விமானங்களில்‌ செல்லலாம்‌ என்னும்‌ இந்து சமயக்‌ 
கருத்தினை ஒட்டியே அக்கோயில்‌ கட்டிடங்களும்‌ அமைந்தன, கோயில்‌ 
களின்‌ * விமான ? அமைப்பும்‌ கோபுர அமைப்பும்‌ மலைச்சிகரங்களின்‌ 
சின்னங்களாக அமைந்தன. இக்கட்டிடங்கள்‌ வானத்தில்‌ பறந்து 
செல்லும்‌ கடவுளரின்‌ விமானங்களுக்கு ஒப்பானவை என்பதைக்‌ 
குறிகக வேண்டிப்‌ பறவைசளுக்குத்‌ தலைவனான கருடனின்‌ உருவமாக 
அமைக்க சிற்பங்கள்‌ கோயில்‌ கட்டிடத்தின்‌ அடிப்பாகத்தை அலங்‌ 
கரிதது நின்றன. 47 

£ தேவராச? வழிபாடு பிற்காலத்தில்‌ தாய்லாந்து நாட்டு 
அரசராலும்‌ போற்றப்பட்டது. இத்தகைய வழிபாட்டு முறையினைப்‌ 


தென்ழெச்சாசியாவில்‌ இர்‌ அசமயச்‌ செல்வாக்கு 129: 


போற்றிய காரணத்தால்தான்‌ சிவபெருமானைப்போற்றும்‌ தேவாரப்‌ 
பதிகங்களும்‌ திநவெம்பாவைப்‌ பாடல்களும்‌ திருமாலைப்‌ போற்றும்‌ 
திருப்பாவைப்‌ பாடல்களும்‌ அரசர்‌ முடிசூட்டுவிழாவின்‌ முக்கிய அம்ச 
மாக இன்று வரையில்‌ விளங்கி வந்துள்ளன. 48 

தேவாரப்பதிகங்களும்‌, திருவெம்பாவை, திருப்பாவைப்‌ பாடல்களும்‌ 
தாய்லாந்து நாட்டில்‌ இன்றுவரையில்‌ வழங்கிவந்துள்ளதற்கு ₹தேவ 
ராச” வழிபாடு காரணமாக இருந்திருக்கக்கூடும்‌ என்பது அந்நாட்டில்‌ 
ஆண்டுதோறும்‌ கொண்டாடப்பட்ட திருவெம்பாவை திருப்பாவைத்‌ 
திருவிழாவை ஆராயும்போது ஒரளவு தெளிவாகின்றது. 


தாய்லாந்தில்‌ திருவெம்பாவை-திருப்பாவைத்‌ திருவிழா 

தாய்லாந்தில்‌ கொண்டாடப்பட்ட திரு வெம்பாவை-திருப்பாவைத்‌ 
திருவிழா அந்நாட்டுமொழியில்‌ “லேோஜின்‌ ஜா? என அழைக்கப்பட்ட து.*9 
இதற்குப்‌ பொருள்‌ * ஊஞ்சலை வலித்தல்‌? என்பது. இதன்‌ காரணாமாக 
இத்திருவிழாவிற்கு ஊஞ்சல்‌ திநவிழா என்னும்‌ பெயரும்‌ உண்டு. 
இவ்விழா தாய்லாந்தின்‌ பல்வேறு பகுதிகளிலும்‌ தலைநகரிலும்‌ ஆண்டு 
தோறும்‌ தைமாதத்தில்‌ கொண்டாடப்பட்டது, இவ்விழாவின்போது 
எண்பது அடி உயரமுள்ள தூண்களிலிருந்து கொங்கவிடப்பட்ட 
பலகையை ஊஞ்சலாகக்‌ கொண்டு மூவர்‌ மூவராக பன்னிருவர்‌ கிழக்கு 
மேற்காகத்‌ திறந்த வெளிபில்‌ ஊஞ்சலாடுவர்‌. ஊஞ்சல்‌ கம்பங்களின்‌ 
அருகில்‌ நடப்பட்ட மூங்கில்‌ கழி ஒன்றின்‌ உச்சி.பில்‌ பொற்கிழி ஒன்று 
கட்டப்பட்டிருக்கும்‌, ஊஞ்சல்‌ அம்முங்கிற்‌ கழியின்‌ உச்சியை நோக்கி 
எழும்போது ஊஞ்சலாடுபவர்களில்‌ ஒருவர்‌ பொற்கிழியைப்‌ பல்லால்‌ 
கடித்துப்‌ பெறுவர்‌. ஊஞ்சலுக்தரிப மரத்தூண்கள்‌ நிறுவப்பட்டுள்ள 
இடத்தின்‌ அருகில்‌ சிவன்‌, விட்டுணு, கணேசர்‌ ஆகிய தெய்வங்களுக் 
குரிய தனித்தனிக்‌ கோயில்கள்‌ உள்ளன. அக்கோயில்களில்‌ அரசவை 
அந்தணர்‌ பூசை நடத்துவர்‌, ஊஞ்சல்‌ ஆடும்போது சங்கம்‌ ஒலிக்கப்‌ 
பெறும்‌. கோயில்‌ சடங்குகளின்‌ போது திநவெம்பாவை, திருப்‌ 
பாவைப்‌ பாடல்கள்‌ அரசவை அந்தணரால்‌ ஓதப்பெறும்‌, 50 


இவ்வூஞ்சல்‌ திருவிழாவின்‌ கோக்கமாவது, அவ்விழாவின போது 
சிவன்‌ பூவுலகிற்கு வநகைதந்து வரம்‌ அளிப்பதாகும்‌. சிவன்‌ 
பூவுலகிற்கு வருகை தருவதை தாய்லாந்து அரசரே அவ்விழாவுக்கு 
வருகை தந்து சிவனாக விழாக்களத்தில்‌ காட்சி தருவதன்‌ மூலம்‌ 
உணர்த்தினர்‌. 

அரசர்‌ அவ்வாறு சிவனாக வீற்றிருக்கும்போது பாவைப்‌ பாடல்கள்‌ 
ஓதப்‌ பெற்றன. மக்களும்‌ அரசர்‌ முன்‌ மண்டியிட்டு வணங்குவர்‌, 
அரசர்‌ அவர்களுக்குப்‌ பரிசுகள்‌ வழங்குவர்‌. இப்பரிசளித்தல்‌ சிவன்‌ 
வரந்தருவதற்கு ஒப்பாகும்‌, 

ஊஞ்சல்‌ திருவிழாவிற்குப்‌ பிறகு மழைத்‌ திருவிழா நடைபெறும்‌, 
அப்போது ஊஞ்சலாடியவர்கள்‌ மாட்டுக்‌ கொம்பினைக்‌ கையில்‌ ஏந்திய 
வாறு தண்ணீர்‌ நிரப்பிய வட்டமான ஒரு தொட்டியைச்‌ சுற்றி 
நடனம்‌ ஆடிக்கொண்டு கொம்பில்‌ நீரை நிரப்பி வாரி இறைப்பர்‌. 


190 தமிழாய்‌வ 19 


மேற்குறிப்பிட்ட ஊஞ்சலாட்டமும்‌ மழை ஈடனமும்‌ எதைக்‌ 
குறிப்பிட்டன என்பதையும்‌ ஆராயும்‌ போது பின்வரும்‌ செய்திகள்‌ 
நமக்குப்‌ புலப்படுகின்‌ றன. 
ஊஞ்சல்‌ கிழக்கு மேற்காக ஆடியது கதிரவனின்‌ கிழக்கு மேற்குப்‌ 
பிரயாணத்தைக்‌ குறித்ததோடு ஆதிரையானான சிவபெருமானையும்‌ 
குறித்தது. 
அல்லது விட்டுணு மூன்றடியால்‌ உலகளந்த நிகழ்ச்சியையும்‌ 
ஊஞ்சலாட்டம்‌ குறிக்கக்கூடும்‌. 
* ஓங்கி உலகளந்த உத்தமன்‌ பேர்‌ பாடி 
நாங்கள்‌ நம்பாவைக்குச்‌ சாற்றி நீர்‌ ஆடினால்‌ 
தீங்கீன்றி நாடெல்லாம்‌ திங்கள்‌ மும்மாரி பெய்து 
நீங்காத செல்வம்‌ நிறைந்து ஏலோர்‌ எம்பாவாய்‌” (திருப்பாவை-3) 
என்று ஆண்டாள்‌ பாடிய பாசுரமும்‌ அவ்விடத்தில்‌ ஒலித்ததாக 
அறிகின்றோம்‌. 
ஊஞ்சலாடியவர்கள்‌ கையில்‌ ஏந்திய கொம்பினை நீர்த்‌ தொட்டி 
யிலிட்டுக்‌ குடைந்து, குடைந்து நீரினை வாரி இறைத்தலான து மழை 
பெய்தல்‌ வேண்டும்‌ என்னும்‌ விருப்பதைக்‌ குறிப்பால்‌ உணர்த்தியதாகும்‌. 
£ முன்னி அவள்‌ நமக்கும்‌ முன்சுரக்கும்‌ இன்னருளே 
என்னப்‌ பொழியாய்‌ மழை ஏலோர்‌ எம்பாவாய்‌ ? 
(திருவெம்பாவை- 16 ) 
* தாழாதே சாரங்கம்‌ உதைத்த சரமழைபோல்‌ 
வாழ உலகினில்‌ பெய்திடாய்‌” (திருப்பாவை-4) 
என்னும்‌ அடிகளில்‌ குறிக்கப்பெறும்‌ செய்திகளிலிநந்து பாவைப்‌ பாடல்‌ 
களும்‌ வளம்‌ வேண்டி மகளிர்பாடும்‌ பாடல்கள்‌ என்று அறிகின்றோம்‌. 
₹ மொய்யார்‌ தடம்‌ பொய்கை புக்கு முகேரென்னக்‌ 
கையாற்குடைந்து குடைந்துன்‌ கழல்பாடி 
ஓயா வழியடி யோம்‌... £ (திருவெம்பாவை- 11 ) 
என்று திரும்வெம்பாவைப்‌ பாடலில்‌ குறிக்கப்பெறும்‌ * குடைந்து 
குடைந்து நீராடிய நீராடுதலுக்கு ஒப்பாகத்‌ தாய்லாந்தில்‌ நீர்த 
தொட்டியைச்‌ சுற்றி நடனமாடியவர்கள்‌ கொம்பினை நீரிலிட்டுக்‌ 
குடைந்து குடைந்து நீரை வாரி இறைத்தனர்‌. 
இறைவன்‌ அடியார்தம்‌ இல்லம்‌ வந்து பறைதருவான்‌ என்னும்‌ 
கருத்து பாவைப்‌ பாடல்களில்‌ காணப்படுகின்றது. தாய்லாந்தில்‌ 
கொண்டாடப்பட்ட திருவெம்பாவை-திருப்பாவைத்‌ திருவிழாவிலும்‌ 
அரசரே சிவனாகவும்‌ விட்டுணுவாகவும்‌ வந்தருளி மக்களுக்குப்‌ பரிச 
ளித்ததும்‌ நாம்‌ ஒப்பு நோக்கற்பாலது 
தாய்லாந்தில்‌ திருவெம்பாவை, திருப்பாவைப்‌ பாடல்கள்‌ தெய்வ 
பக்திப்‌ பாடல்களாகப்‌ பயன்பட்டதோடன்றி அரசரின்‌ இறைத்தன்‌ 
மையை உணர்த்தவும்‌ பயன்படடதாகக்‌ கொள்ளலாம்‌. மக்களுக்கு 
அரசர்‌, *தேவராசா"வாகவும்‌ காட்சியளித்தார்‌. பாவைப்‌ பாடல்கள்‌ 
தேவராசாவின்‌ புகழைப்‌ பாடியதாக அமைந்தன. 


ன்‌ 


10. 


குறிப்புகள்‌ 


0. Coedes, The Indianized States of Southeast Asia (Hono- 
lulu, 1968), pp. 15-16; R.C. Majumdar, ‘‘ Ancient Indian 
Colonization in the Far East,’ India and Southeast Asia 
(Delhi, 1979), pp. 16-45. 


. G. Coedes, op. cit., ற. 46; The Jataka, or Stories of the Buddha’s 


Former Births, edited by E. B. Cowell (reprint, London, 1973), 
Vol. III, p. 124; Vol. IV, p. 10: Vol. VI, ற. 22; Somadeva 
Bhatta, The Kathasaritsagara, or Ocean of the Streams of 
Story, translated by G. H Tawney (2nd edition, Delhi, 1968) 
Vol. I, pp. 332; 510, 529-531 and 554; Vol II, pp. 5-6; 9-10 & 
599; P. Wheatley, The Golden Khersonese (reprint, Kuala 
Lumpur, 1961), pp. 138-159. 


. G. 006168, op. cit., ற. 21. 


. Mirella Levi d’Ancona, “‘ Amaravati, Ceylon and the three 


‘Imported Bronzes, “71௪ Art Bulletin (New York, 1952), 
Vol. XXXIV, pp. 1-17: ந, Dupont, “186 Buddha dits 
d’Amaravati en Asie du sud-est, “‘ Bulletin de I’Ecole Fran- 
caise d’ Extreme-Orient, Vol. XLIX (Paris, 1959), pp. 631-636, 
pls. LVI-LIX and LXIV: 


G. Coedés, op. cit., ற. 21. 


Ibid., ற. 23; J.C. Van Leur, Indonesian Trade and Society 
(The Hague, 1955), pp. 97-98 and 103-104. 


, J. Filliozat, “1128 Researches on the Relations Between India 


and Cambodia, “Indica, Vol. III, No. 2 (September, 1966) 
ற. 98; G. Coedes, op. cit., pp. 117-118 and 212. 


N, J. Krom, Hindoe-Javaansche Geschiedenis (‘s-Gravenhage, 
1931), pp. 67, 88-93 and 210; !R, O. Winstedt, A History of 
Malaya (Singapore, 1962), p. 29. 


F.D.K. Bosch, ‘‘The Problem of the Hindu Colonization of 
Indonesia,’ Selected Studies in Indonesian Archaeology (The 
Hague, 1961), pp. 12-15 and 20-21. 


G. Coedés, 02. cit., ற. 37; see also K. A. Nilakanta Sastri, 
“A Note on the Kaundinyas,’’ Aritbus Asiae, Vol. XXIX, 
No. 1 (Ascona, 1961), pp. 403-406. 


184 


11. 


12, 


13. 


14 


15. 


16. 


19. 


20 


21. 


சமிழாய்வு--12 


R. Ng. Poerbatjaraka, Agastya in den Archipel (Leiden, 1926), 
pp. 11-12. 


K. A. Nilakanta Sastri, ** Agastya,’” Tijdsehrift Voor Indische 
Taal-Land-en Volkenkunde, Vol. 76 (Batavia, 1936), ற. 495. 


G. Coedés, op. cit., p. 87. 


K. A. Nilakanta Sastri, op. cit., pp. 500-502; W.F. Stutter- 
heim, ‘“‘Note on Cultural Relations Between South India and 
Java, “ Tijdschrift, Vol. 79 (1939), pp. 73-84. 


O.C. Gangoly, ““The Cult of Agastya and the Origin of 
Indian Colonial Art,’’? Rupam (1926), pp. 1-16 ; also Quarterly 
Journal of the Mythic Society, Vol. 17, No. 3 (January 1927), 
pp. 169-191. 


J. Filliozat, ‘“* New Researches on the Relations Between India 
and Cambodia,’” Indica, Vol. III, No.2 (September 1966), 
ற. 99; 5. Singaravelu, ** Some Aspects of South Indian Cul- 
tural Contacts with Thailand,’’ Proceedings of the First 
International Conference-Seminar of Tamil Studies, Vol. I 
(Kuala Lumpur, 1968), p. 11. 


, S. Singaravelu, op. cit., pp. 21-23; “‘ Theevaaram Verses in 


Pallava-Chol-Grantha Script,’’ Proceedings of the Secod Inter- 
national Conference-Seminar of Tamil Studies, (Madras, 1971), 
Vol. II, pp. 70-78. 


K. Bhattacharya, Les Religions Brahmaniques dans I’ancien 
Cambudge. D’apres I’epigraphie et I’iconographie (Paris, 
1961), pp. 43 and 161. 


Ibid., pp. 46-47. 


S. Lévi, Sanskrit Texts from Balt (Baroda, 1933 ; C. Hooykaas, 
“Saiva siddhainta in Java and Bali,’’ Bijdragen, Vol. 118, No. 3 
(1962), pp. 309-327. 


22, K. Bhattacharya, op. cit., pp. 50-56. 


23. J. Gonda, Sanskrit in Indonesia (Nagpur, 1952), pp. 130-134. 


தென்ழெக்காரியாவில்‌ இர்‌ அசமயச்‌ செல்வாக்கு 188 


24, 


25. 
26. 


27. 


28. 


29. 


30. 
31. 


32. 
33. 
34. 


35. 
36. 


37. 


38. 


39. 


J. Gonda, op. cit., p. 135; 5. Singaravela, “‘ Invoctioans to 
Nataraja in the Southeast Asian Shadow-Plays with Special 
Reference to the Kelantan Shadow-Play,’” Journal of the 
Siam Society, Vol. 58, part 2 (Bangkok, July 1970) pp. 45-54, 


J. Gonda, op. cit., p. 223. 
Ibid., pp. 235-236. 


8. 7, O'Connor, ‘‘Note on a Mukhalinga from Western Bor- 
neo,’’ Artibus Asiae, Vol. 29, No. 1 (1967), pp. 93-98. 


J. Gonda, op. cit., p. 196. 
K. Bhattacharya, op. cit , pp. 91-92, 


Ibid., pp. 93-94. 


J. Ph. Vogel, “The றக Inscription of King Milavarman 
from Koetei (East Borneo),’” Bijdragen, Vol. LXXOV (1918), 
றற. 167-232; B. Ch. Chhabra, Expansion of the Indo-Aryan 
Culture during Pallava rule (Delhi, 1965), pp. 50-53; 85-92, 
and pls. 8-13. 


K, Bhattacharya, op. Cit., ற. 73. 
J. Gonda, op. cit., pp 160-161. 


J. Boeles, ““The Migration of the Magic Syllable OM, ** India 
Antiqua (Leiden, 1947), pp. 40-56. 


G. Coedés, op. cit., ற. 64. 
K. Bhattacharya, 0p. cit., ற. 97. 


A. Lamb, ‘“‘ Three Statues in a Tree: A Note on the Pra Narai 
Group, Takuapa,” Federation Museums Journal, New Series, 
Vol. VI (1961), pp. 64-68 and pls. 94-100; S. J. O’Connor, Jr, 
Hindu Gods of Peninsular Siam (Ascona, 1972), pp. 52-54. 


K. A. Nilakanta Sastri, ** Takuapa and its Tamil Inscription,” 
Journal of the Malayan Branch of the Royal Asiatc Society, 
Vol. XXII, part 1 (1949), pp. 25-30. 


G. Coedés, op. cit., ற. 162; “166 bas-reliefs d’Angkor Vat,” 
Bulletin de la Commission Archeologique de I’Indochine (1911), 
pp: 170-220, 


394 


42. 


43. 


45. 


47. 


48. 


49. 


தமிழாய்வு-:12 


G. Coedés, The Indlanized States of Southeast Asia (Hono- 
lulu, 1968), p. 113-114. 


. K. Bhattacharya, op. cit , ற. 155. 


0. Coedés, The Indianized States of Southeast Asia (Hono- 
lulu. 1968), p. 89. 


L.P. Briggs, The Ancient Khmer Empire (Transactions of the 
American Philosophical Society, New Series, Vol. 41, part 1) 
(Philadelphia, 1951), ற. 228; “‘The Syncretism of Religions in 
Southeast Asia, especially in the Khmer empire,’’ Journal of 
the American Oriental Society, Vol. 71 (1951), pp. 230-249. 


, S. Lévi, L’ Inde et le Monde (Paris, 1928), ற. 21. 


G. Coedés, The Indianized States :of Southeast Asia (Hono- 
lulu, 1968), p. 98-102. 


. Ibid,, pp. 121-122; see also Agkor, an Introduction, by 


G. Coedés (Kuala Lumpur. 1963), pp. 22-23 and 27. 


G. Coedés, The Indianized States of Southeast Asia (Hono- 
lulu, 1968), p. 98-122. 


S. Singaravelu, “Some Aspects of South Indian Cultural 
Contacts with Thailand,’” Proceedings ofthe First International 
Conference-Seminar of Tamil Studies, Vol. I (Kuala Lumpur, 
1968), pp. 21-23. 


H 0. Quaritch Wales, Siamese State Ceremonies, thelr 
History and Function (London, 1931), pp. 238-255. 


. Ibid, pp. 248-249. 


8 


தமிழ்‌ ஆவணத்‌ தொகுப்பு மையம்‌ 
பி. ந. வேங்கடாச்சாரியச்‌ 
துணைநூலகர்‌, தேசிய நூலகம்‌, கல்கத்தா. 


உலகத்தமிழ்‌ மாநாடு சென்னையில்‌ சிறப்புற நிகழ்ந்ததிலிருந்து, 
தமிழ்மொழி, இலக்கியம்‌, தமிழ்ப்பண்பு ஆகியவற்றைக்‌ கருப்பொருள்‌ 
களாகக்‌ கொண்டு பல ஆய்வுக்‌ கட்டுரைகளும்‌, நூல்களும்‌, பத்திரிகை 
களும்‌ வெளிவரலாயின. இவை யாவற்றிற்கும்‌ முத்தாய்ப்பு வைப்ப 
காக உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ தோன்றலாயிற்று. தமிழ்நாட்டில்‌ 
தமிழின்‌ ஏற்றத்திற்கெனப்‌ டல திட்டங்களைக்‌ கொண்டு வந்துள்ள 
தமிழக அரசும்‌ அதற்கென அலுவலகம்‌ ஒன்றைச்‌ செயல்படுத்தி 
வந்துள்ளது. ஏறக்குறைய 50 செய்தித்தாள்களும்‌, 400க்கு மேற்பட்ட 
பலதரப்‌ பத்திரிகைகளும்‌ * தமிழ்‌ மக்களால்‌ படிக்கப்படுகின்‌ றன. 
வாசகர்கள்‌ எண்ணிக்கையும்‌ ஆண்டுதோறும்‌ அதிகரித்து வருகிறது. 
கல்லூரி உயர்நிலைப்பள்ளிகள்‌ ஆகியவற்றில்‌ படிக்கும்‌ மாணவர்‌ 
களிடையே பத்திரிகை படிக்கும்‌ ஆர்வம்‌ பெருகிவருகிறது. பல்கலைக்‌ 
கழகங்களின்‌ தமிழ்‌ ஆய்வுத்‌ துறைகளிலிருந்து ஆண்டுதோறும்‌ பல 
ஆய்வு நூல்கள்‌ வெளியிடப்பட்டு வருகின்றன. இது மட்டுமின்றிக்‌ 
கடந்த சில ஆண்டுகளாகக்‌ குறிப்பிட்ட இலக்கீய நூலாசிரியர்களைப்‌ 
பற்றி ஆய்வு செய்த ஆய்வடங்கல்கள்‌ வெளிவரத்‌ துவங்கியுள்ளன. 


இத்தகைய நல்லதொரு சூழ்நிலையில்‌, தமிழ்‌ வளர்ச்சியில்‌ ஈடு 
பட்டுள்ள யாவருக்கும்‌ உதவும்‌ பொருட்டுத்‌ தமிழ்‌ ஆவணத்‌ தொகுப்பு 
மையம்‌ செயல்படவேண்டும்‌. 


தமிழ்‌ ஆவணத்‌ தொகுப்பு என்றால்‌ என்ன என்பதை விளக்க 
வேண்டியது அவசியமாகும்‌, பல பத்திரிகைகளையும்‌, தொடர்‌ ஏடு 
களையும்‌ கண்ணுறும்‌ வாய்ப்புப்‌ பலருக்குக்‌ கிட்டுவதில்லை. சென்னை 
நகரில்‌ கன்னிமாரா பொது நூலகம்‌ போன்ற நிறுவனங்களில்‌ நாட்டில்‌ 
வெளியாகும்‌ நூல்கள்‌, பத்திரிகைகள்‌ சட்டத்தின்படி. சேர்க்கப்படுவதை 
நாம்‌ அறிவோம்‌. இவ்வளவு நூல்களிலும்‌ பத்திரிகைகளில்‌ வெளியாகும்‌ 
பல கட்டுரைகளை முழுதும்‌ படித்தல்‌ எவராலும்‌ இயலாத காரியம்‌, ஆனால்‌ 
ஒரு பொருளைப்பற்றிக்‌ கட்டுரைகள்‌ வேண்டுவோருக்கு அவற்றினை 
வழங்கக்கூடிய நிலையில்‌ ஒரு நிலையமும்‌ இருப்பின்‌ ஆராய்ச்சி 
யாளருக்கும்‌ மற்றும்‌ பலருக்கும்‌ இது பெரும்‌ உதவியை நல்கக்‌ கூடிய 
தாயிருக்கும்‌. அப்படிப்பட்ட அட்டவணைத்‌ தொகுப்பு வேலையினை த்‌ 


உ வார இதழ்கள்‌, பிறை இதழ்கள்‌, திங்கள்‌ இதழ்கள்‌ இதில்‌ அடங்குவன, 
8—1 


186 தமிழாய்வு] 


தமிழ்‌ ஆவணத்‌ தொகுப்பு மையம்‌ செய்யலாம்‌. ஆய்வாளர்களது 
காலத்தை வீணாக்காமல்‌ குறைந்த முயற்சியில்‌ அண்மைச்‌ செய்திகளை 
உடனுச்குடன்‌ அறிவிக்க வேண்டும்‌, ஆய்வாளர்களுக்கு அவர்கள து 
துறைகளில்‌ ஆழ்ந்த அனுடவம்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ தகவல்களைத்‌ 
திரட்டிச்சேர்க்கும்‌ வழி வகைகளைப்‌ பெரும்பாலும்‌ நூலகர்களே அறிவர்‌, 
அப்படிப்பட்ட நூலகர்களைக்‌ கொண்டு இயங்கவல்லது இந்த மைய 
மாகும்‌. 
ஆவணத்‌ தொண்டும்‌ ஆவணப்‌ பணியும்‌ 

( Documentation Service & Documentation Work ) வேண்டு 
பவருக்குத்‌ தகவல்‌ கொடுக்கும்‌ பணியினைச்‌ செய்வது இம்மையத்தின்‌ 
கோக்கமாய்‌ இருக்கையில்‌ அத்தகவலைத்‌ தாங்கிவரும்‌ இதழ்களையோ, 
நூலினையோ அளிக்கும்‌ ஆவணத்தொண்டு பெரும்‌ நூலகத்தைச்சாரும்‌. 


3. ஆவணத்‌ தொகுப்பு மையத்தின்‌ பல்வேறு பணிகள்‌ 
3. 1. பருவ ஏடுகளின்‌ கருத்து ஆயத்தொகுப்பு 

(General Index to Tamil periodical literature) பொறுக்கியெடுத்த 
பருவ ஏடுகளில்‌ வெளிவரும்‌ கட்டுரைகளில்‌, ஆய்வுக்குத்‌ தகுந்தவை 
என்று கருதும்‌ கட்டுரைகளை, அட்டவணைப்படுத்தலாம்‌. ஆசிரியர்‌ 
பெயர்‌, கட்டுரைத்‌ தலைப்பு, பத்திரிகையின்‌ தலைப்பு, பக்க எண்கள்‌, 
கட்டுரையின்‌ கருத்து ஆகியவற்றை முறையான வழியில்‌ கொடுத்து 
அட்டவணையினைத்‌ தொகுக்கலாம்‌, தொகுத்த அட்டவணையினை 
மூன்று மாதங்களுக்கொருமுறை மையொற்றுப்படி செய்து வெளி 
யிடலாம்‌. ஆண்டுக்கு ஒருமுறை நான்கு இதழ்களினையும்‌ ஒருங்கு 
சேர்த்த தொகுதியன அச்சிட்டு வெளியிடலாம்‌. 


இல்விதம்‌ தொகுக்கப்பட்ட கட்டுரைகள்‌ நன்கு பயன்படவேண்டு 
மானால்‌ பொருள்‌ வழியாக அமைக்கப்படவேண்டும்‌. எடுத்துக்காட்டாக 
சில மாதிரிப்‌ பதிவுகள்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 


அம்மானை 


சண்முகசுந்தரம்‌, அம்மானை ஒரு ஆய்வு, தாமரை, 18/11, 
மே 1977, 70-78 


கவிதை - உணர்வு 
சிங்காரவேலன்‌, சொக்கலிங்கம்‌, கவிதையும்‌ நுகர்தலும்‌ 
செந்ததமிழ்ச்‌ செல்வி, 51/9, மே 1977, 459-468. 
மெய்க்‌ கீர்த்திகள்‌ 
சிவகாமி, வி. தமிழக பிரஸ்திகளும்‌ மெய்க்கீர்த்திகளும்‌, 
ஆராய்ச்சி, 5/4, ஜுன்‌ 1977, 216-222. 
அரசர்களைப்பற்றிப்‌ புகழ்ந்து பாடிய தமிழ்க்‌ கவிதைகளும்‌, 
அவற்றின்‌ வரலாறுகளும்‌. 


ccc 


தமிழ்‌ ஆவணத்‌ தொகுப்பு மையம்‌ 17 


3. 2. தமிழ்க்கட்டுரைகள்‌ கருத்து விவர அடங்கல்‌ 

( Index to Essay literature) பல நூல்களில்‌ (குறிப்பாகப்‌ பாராட்டு 
விழாமலர்கள்‌) பல பொருள்களைக்‌ கொண்ட கட்டுரைகள்‌ வெளி 
வருகின்றன. நூல்களின்‌ தலைப்புக்களைக்கொண்டு அவற்றை ஊகிக்க 
முடிவதில்லை. தவிர அந்நூல்களைப்‌ பார்த்தாலொழிய, அக்கட்டுரை 
களைப்பற்றி அறியும்‌ வாய்ப்பு ஏற்படுவதில்லை இவ்வாறு வாசகர்கள்‌ 
அறியமுடியாத நிலையில்‌ இருக்கும்‌ அக்கட்டுரைகளை அடங்கல்‌ செய்து 
வெளியிடுவது சிறந்த பணியாகும்‌ ஆங்கில நாட்டில்‌ இவ்விதக்‌ குறிப்பு 
அடங்கல்கள்‌ வெளிவருகின்றன. பொருள்‌ வழியாக அமைக்கப்பட்ட 
ஒரு மாதிரி அடங்கல்‌ கீழே தரப்படுக்றது. 


உலா மடல்‌ 
அழகிரிசாமி, (கு.) உலா மடல்‌, (இலக்கியமும்‌ விருந்தும்‌, 
தமிழ்ப்‌ புத்தகாலாயம்‌, 1958, 54-88) 
கங்கைகொண்ட சோழபுரம்‌ 
சுந்தரேச வாண்டையார்‌ (வை). கங்கைகொண்ட சோழ 
புரத்தின்‌ தொன்மையும்‌ பெருமையும்‌, (சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழக ஆயிரத்தெட்டாவது வெளியீட்டு விழாமலர்‌, 1961, 255-258). 
சுவைகள்‌--உ௨வகைச்சுவை 
ஆதித்தர்‌ (௮.கு.) உவகைச்சுவை, (பத்துச்சுவைகள்‌, 
கிறித்தவ இலக்கியச்‌ சங்கம்‌, 1960. 79-93.) ன்‌ 
மனேன்மணியம்‌-—திறனுய்வு - 
வேங்கடசாமி நாட்டார்‌ (௩. மு.) மனோன்மணீயம்‌ (செந்தமிழ்ச்‌ 
செல்வம்‌, அருணோதயம்‌, 1957, 110-120.) 


3. 3. தொடர்‌ ஏடுகளின்‌ ஒன்‌ றியப்பட்டி. ட 

(Union Catalogue of Serials) தகவல்களைத்‌ தாங்கி வரும்‌ 
பத்திரிகைகள்‌ (தொடர்‌ ஏடுகள்‌) நூலகங்களில்‌ வைக்கப்பட்டுள்ளன 
என்பதை வாசகர்‌ அறிய விரும்புவர்‌. தனிப்பட்டவர்கள்‌ பெரும்பாலும்‌ 
தாங்கள்‌ விலைக்கு வாங்கும்‌ பத்திரிகைகளைப்‌ பல காலம்‌ வைத்‌ 
திழிப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட தகவலைத்‌ தாங்கி வரும்‌ பழம்‌ பத்திரிகை 
யினைப்‌ பார்க்க விரும்புவருக்கு அப்பத்திரிகை எங்குக்‌ கிடைக்கும்‌ 
ஈன்பதை அறிவிக்கும்‌ பட்டியல்தான்‌ மேற்குறிப்பிட்ட தொடர்‌ 
ஏடுகளின்‌ ஒன்றியப்பட்டி. ்‌ 


தமிழ்நாட்டில்‌ மட்டும்‌ பொது நூலகங்களைத்‌ தவிர ஏறக்குறைய 
25 தமிழ்‌ நூலகங்களில்‌* பழைய பத்திரிகைகள்‌ இருக்கக்கூடும்‌, 
இவை நூலகங்களின்‌ குறியீடுகளுடன்‌ தாங்கிய ஒன்றியப்‌ பட்டிகளின்‌ 
ஒரு பதிவின்‌ எடுத்துக்காட்டு. 

உ தூத்றுக்குடி சைவசித்தாந்த சபை நூல்‌ நிலையம்‌, திருச்சி மலைக்கோட்டை சைவ 
சித்தாந்த சபை, மதுரைத்‌ தமிழ்ச்சங்க நூல்‌ நிலையம்‌, மேலைச்சிவபுரி சன்மார்க்க சங்க நூல்‌ 


388 தமிழா ட 12 


Am 4411 அறிவியல்‌ பத்திரிகைகள்‌ 
தமிழ்நாடு. 
Am 4411 N 48 கலைக்கதிர்‌. 


அ. நூ-அடையாறு 1—30; 1—1978 
நூலகம்‌ அ. நூ. 72-90; 1960-1978 
க, நூ--கன்னிமாரா 
பொது நூலகம்‌ க. நூ. 1-30 ; 1—1978 


ம, த. ச. மதுரைத்‌ 
தமிழ்ச்சங்கம்‌ ம.த.௪. 28-30; 1976-1978 


3. 4. தமிழியல்‌ பொருள்‌ சுருக்க இதழ்‌ 


(Tamilology Abstracts) உலகெங்கும்‌ மொழி, இலக்கிய ஆய்வு 
இதழ்கள்‌ (மேலை நாட்டு மொழிகளில்‌) பல திராவிட மொழிகளைப்‌ 
பற்றியும்‌ சிறப்பாகத்‌ தமிழைப்‌ பற்றியும்‌ அறிஞர்களது கட்டுரைகளை 
வெளியிட்டு வருகின்றன. இவற்றைச்‌ சுருக்கி ஆங்கிலத்தில்‌ 
* Tamilology Abstracts’ என்ற தலைப்பில்‌ காலாண்டு இதழாக வெளி 
யிடலாம்‌, தமிழ்‌ ஆய்வு இதழ்களில்‌ வரும்‌ சிறந்த கட்டுரைகளின்‌ 
பொருள்‌ ௬ருக்கமும்‌ இதில்‌ தரலாம்‌. உலகெங்கும்‌ இந்தியத்‌ துறைகளில்‌ 
ஆய்வு செய்யும்‌ கல்வி நிறுவனங்களுக்கு இது பெரி தும்‌ உதவும்‌. 


3,5. பொருள்‌ வழிப்‌ பட்டியல்கள்‌ 


(Subject bibliographies) குறிப்பிட்ட துறையில்‌ வெளியாகும்‌ 
தமிழ்‌ நூல்கள்‌, தமிழ்ப்‌ பருவ இதழ்களில்‌ காணும்‌ கட்டுரைகள்‌ 
ஆகியவற்றை அவ்வப்பொழுது திரட்டும்‌ பணியில்‌ உள்ள அந்தந்தத்‌ 
துறையைச்‌ சார்ந்த ஆய்வாளர்கள்‌ அப்பணியில்‌ ஈடுபடவும்‌, அதைச்‌ 
செவ்வனே முடிக்கவும்‌, பின்னர்‌ வெளியிடவும்‌ நிதி உதவி அளிக்கலாம்‌. 
“சித்த மருத்துவம்‌”, * பரத நாட்டியம்‌”, “குறிப்பிட்ட தமிழ்‌ இலக்கிய 
ஆசிரியர்களது ஆய்வடங்கல்கள்‌ ? ஆகியவைகள்‌ பொருள்வழிப்‌ 
பட்டியல்களுக்குச்‌ சில எடுத்துக்‌ காட்டுக்கள்‌. 


நிலையம்‌, மதுரை திருவள்ளுவர்‌ கழக நூல்நிலையம்‌, ஈரகைத்‌ தமிழ்ச்சங்க நூல்‌ நிலையம்‌, 
பாரதி புத்தகசாலை, நாட்டரசன்‌ கோட்டை (செட்டிநாடு) சித்தாந்த சிவாகம சங்கம்‌, 
தேவகோட்டை இந்து மதாபிமான சங்கம்‌, காரைக்குடி பாகனேரி தனவைசிய இளைஞர்‌ 
தமிழ்ச்சங்கம்‌-திருவன்ளுவர்‌ நூல்‌ நிலையம்‌, திருச்சி தமிழ்ச்சங்கம்‌, மேற்கு மாம்பல 
யோகாசன ஆலயா, வியாசர்பாடி நூல்‌ நிலையம்‌, மதுரை திருஞானசம்பந்தர்‌ ஆதீனம்‌, 
குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம்‌, திருப்பனந்தாள்‌ காசிமடம்‌ தஞ்சை திருவாவடு 
துறை ஆதீனம்‌, மாயூரம்‌ தருமபுர ஆதீனம்‌, மதுரை திருஞானசம்பந்தர்‌ ஆதீனம்‌, குமர 
குருமரர்‌ நூல்‌ நிலையம்‌, வைகுந்தம்‌ தருமபுர பிரசார நிலையம்‌ சென்னை, காஞ்சிபுரம்‌ 
இராமகிருட்டின மடம்‌, அடையாறு நூலகம்‌, டாக்டர்‌ உ. வே, சாமிகாதய்யர்‌ நூல்‌ 
இஜயம்‌, மறைமலையடிகள்‌ நூலகம்‌ முதலியன தமிழ்நாட்டின்‌ சிறந்த தமிழ்‌ நூலகங்கள்‌, 


தமிழ்‌ ஆவணத்‌ தொகுப்பு மையம்‌ 159 


3. 6. பல்கலைக்கழக ஆய்வு நூல்கள்‌ அடங்கல்‌ 


(University Dissertation Index) பல்கலைக்கழகங்களில்‌ வெளியாகும்‌ 
ஆய்வு நூல்களில்‌ (தமிழிலும்‌ மற்ற மொழிகளிலும்‌) பல தமிழியல்‌ 
சம்பந்தப்பட்டவையாயிருப்பின்‌, அவற்றைப்‌ ' பல்கலைக்கழக ஆய்வு 
நூல்கள்‌ அடங்கல்‌? என்ற உருவத்தில்‌ ஓர்‌ ஆண்டிற்கு ஒரு முறை 
தமிழிலும்‌, ஆங்கிலத்திலும்‌ வெளியிடலாம்‌ இவற்றின்‌ பொருள்‌ 
சுருக்கங்களை த்‌ தமிழியல்‌ பொருள்‌ சுருக்க இதழில்‌ (Timilology Abs- 
tracts) தரலாம்‌, 


3. 7. தமிழ்ச்‌ சுவடிகள்‌ பதிப்புப்‌ பயிற்சி 

அச்சில்‌ வாராத அருந்தமிழ்‌ நூல்கள்‌ தற்பொழுது சென்னைப்‌ 
பல்லைக்கழகத்‌ தமிழ்த்‌ துறையினரால்‌ பதிப்பிக்கப்படுகின்‌ றன. இன்னும்‌ 
வெளிவரவேண்டிய சுவடி. நூல்கள்‌ மிகப்பலவாயிருக்க வேண்டும்‌; 
அவற்றை முறையாகப்‌ பதிப்பிப்பதற்கு இன்றைய இளம்‌ தலைமுறை 
யினருக்குப்‌ பயிற்சி தேவை. அப்படிப்பட்ட பயிற்சி பெற்றோரால தான்‌ 
சுவடிகள்‌ பதிப்பித்தல்‌ தழைத்து விளங்க முடியும்‌. ஆகவே குறுகிய 
கால அளவில்‌ பயிற்சியை அளிக்க இம்மையம்‌ வேண்டு வன செய்யலாம்‌. 


3. 8. ஆவண மறுபடி எடுப்புப்பணி 


(Document reprography Service) இதுவரை குறிப்பிடப்பட்ட பல 
வேறு ஆவணத்‌ தொகுப்பு வேலைகளின்‌ மூலம்‌, ஆய்வாளருக்கு 
வேண்டிய தகவல்கள்‌ எளிதில்‌ தரமுடியும்‌ என்பதைப்‌ பற்றி ஐயமில்லை. 
ஆனால்‌ அத்தகவலைக்கொண்டு குறிப்பிட்ட ஆவணத்தைப்‌ பார்க்க 
விரும்பும்‌ ஆய்வாளருக்கு அதை அளிப்பதற்கு ஒருமுறை ஆவண 
மறுபடி எடுப்பு முறையாகும்‌. ஆவணத்‌ தொகுப்பு மையம்‌ அண்மையில்‌ 
உள்ள பெருநூலகத்திலிருந்து அவ்வாவணத்தைப்‌ பெற்று மறுபடி. 
எடுக்கலாம்‌. பின்னர்‌ அவ்வாவணத்தைத்‌ திருப்பி அந்நூலகத்திற்கு 
அனுப்பிவிடலாம்‌, இப்பணிக்கு ஆய்வாளரிடமிருந்து ஒரு சிறு 
ஊதியத்தை மையம்‌ பெறலாம்‌. 


3. 9. ஆவணத்தொகுப்பு ஆராய்ச்சியும்‌, வளர்ச்சியும்‌ 


(Research and Development in Documentation) ஆவணத்‌ 
தொகுப்பைத்‌ தமிழில்‌ புதிதாகக்கையாளும்‌ நிலையில்‌, தொகுப்பாளர்‌ 
களுக்குப்‌ பலவித தடங்கல்கள்‌ நேரிடலாம்‌. ஆசிரியர்‌ பெயர்களி 
லிருந்து கடைசியில்‌ தொகுப்பு அச்சிடும்‌ வரையில்‌ தொகுப்பாளர்‌ 
களுக்குப்‌ பல ஐயங்கள்‌ தோன்றலாம்‌ தமிழைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
பல ஆயத்தொகுப்புத்‌ தொடர்பாகத்‌ தரங்கள்‌ நிருணயிக்கும்‌ பணி 
(Standardization Documentation in Tamil) இம்மையத்திற்கு 
இருத்தல்‌ வேண்டும்‌. கட்டுரைகள்‌ சுருக்கம்‌ ஆக்கும்‌ முறைகள்‌, அகர 
வரிசைச்‌ சொல்‌ குறிப்புத்‌ தயாரிப்பு, ஆசிரியர்‌ பெயர்‌ தர நிருணயம்‌ 
(Standardization of authors names), பகுப்பியலில்‌ பயன்படும்‌ 


140 13 சமிழாய்வு-12 


சொல்‌ தொகுதிகளின்‌ வரையறை ஆகிய பலவித தரங்களை இம்மையம்‌ 
நிருணயிக்க வேண்டும்‌, பொருள்‌ வழிப்பட்டியல்கள்‌ ஆக்குவோருக்கு 
வேண்டும்‌ தொழில்‌ நுணுக்க ஆலோசனையைத்‌ தரவேண்டும்‌. 
மையத்தின்‌ முக்கியப்‌ பணி இதுவெனலாம்‌, 


4. மையத்தின்‌ நிருவாக அமைப்பு 


இம்மையம்‌ சென்னையில்‌ கன்னிமாரா பொது நூலகத்துடன்‌ மிக 
நெருங்கிய தொடர்புடன்‌ செயப்படுதல்‌ வேண்டும்‌. கன்னிமாரா பொது 
நூலகத்தின்‌ ஒரு பகுதியில்‌ இயங்கும்‌ தமீழக அரசின்‌ ஒரு நிறுவனமாக 
இருக்க வேண்டும்‌. தமிழ்நாடு நூலக இயக்குநரைத்‌ தலைவராகக்‌ 
கொண்ட ஓர்‌ ஆலோசனைக்‌ குழுவினை இதற்கெனத்‌ தமிழக அரசு 
அமைக்கலாம்‌. இக்‌ குழுவில்‌ நூலக இயக்குநரைத்‌ தவிர கன்னிமாரா 
பொதுநூலக நூலகர்‌, தமிழ்‌ வளர்ச்சி இயக்ககத்தின்‌ இயக்குநர்‌, 
மறைமலையடிகள்‌ நூலகத்தின்‌ நூலகர்‌, கல்வித்துறையில்‌ இயக்குகர்‌ 
அல்லது அவரது துணைவர்‌, தமிழ்ப்பத்திரிகை (செய்தித்தாள்‌ [வார 
இதழ்‌/திங்கள்‌ இதழ்‌/காலண்டு இதழ்‌)யின்‌ சார்பாகப்‌ பததிரிகையாளர்‌ 
ஆகியவர்கள்‌ அடங்கியதாக இக்‌ குழு அமைக்கப்படலாம்‌. ஓர்‌ 
ஆண்டிற்கு இரு முறையேனும்‌ இது கூடி மையத்தின்‌ வளர்ச்சிக்கு 
ஆவன செய்ய வேண்டும்‌ 


கல்வித்துறையில்‌ வியக்கத்தக்க முன்னேற்றம்‌ கண்டுள்ள 
கேரளத்தில்‌, மிக அண்மையில்‌ இத்தகைய மையமொன்று நிறுவுவதற்‌ 
கான ஆரம்ப வேலைகள்‌ துவங்கப்பட்டுள்ளன, தமிழில்‌ உயர்கல்வி 
நல்கும்‌ காலம்‌ வெகு தூரத்திலில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு 
வேண்டிய பணிகளுக்குள்‌ ஆயத்தொகுப்பு மையமும்‌ ஒன்றாகும்‌. 
தமிழக அரசு ஆவன செய்தல்‌ வேண்டும்‌. 


தமிழ்‌ ஆவணத்தெொகுப்பு மையம்‌ 
(TAMIL DOCUMENTATION CENTRE) 


ர ரர ட ட ட ட்‌ ட.” தத ஆ. 
| | 


பருவ ஏடுகளின்‌ கருத்து தமிழ்ச்சட்டுரைகள்‌ கருத்து 


1. 


ஆயத்தொகுப்பு விவர அடங்கல்‌ 
General Index to Index to Essay 
periodical literature literature 


() (2) 


ஆள்‌ தேவைப்படுபவர்‌ 
இயக்குகர்‌ (Director or Documentation Officer) 
நூலகர்கள்‌ (அறிவியல்‌, சமுதாய இயல்‌, இலக்கிய நுண்‌ 
கலைகள்‌ ஆகிய துறைகளில்‌ முறையே பட்டம்‌ பெற்று 
தூலகவியலவில்‌ பயிற்சபெற்றவர்கள்‌.) 
எழுத்தர்கள்‌ | தட்டெழுத்தாளர்கள்‌ 
ஏவல்‌ பணியாளர்கள்‌ (Peon) 


தொடர்‌ ஏடுகளின்‌ தமிழியல்‌ பொருள்‌ 
ஒன்‌ நியப்பட்டி. சுறாக்க இதழ்‌ 
Union catalogue of Timilology Abstracts 
Serials 
(3) (4) 


பன த்த கணை படக ட த்க்‌ 
| 


பொருள்‌ வழிப்பட்டியல்கள்‌ பல்கலைக்கழக ஆய்வு 


Subject bibliographies 


தூல்கள்‌ அடங்கல்‌ 


தனிப்பட்டவர்‌ முயற்சிக்கு University Dissertation 


ஆதரவு 
(5) 
| 
தமிழ்ச்சுவடிகள்‌ 
ப இப்புப்பயி றி 
(7) 


Index 


(6) 


ஆவண மறுபடி எடுப்புப்பணி 
Document reprography 
Service 
(8) 


9 


தமிழ்ச்‌ சமய இலக்கியங்களும்‌ 
அயல்நாட்டினரும்‌ 


டாக்டர்‌ தி, பி, சித்தலிங்கையா 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 
கல்கத்தாப்‌ பல்கலைக்கழகம்‌ 


உலகில்‌ பரந்துள்ள மனித இனம்‌ ஆங்காங்குள்ள சூழ்நிலைக்‌ 
கேற்பப்‌ பண்பாட்டையும்‌, நாகரிகத்தையும்‌ வளர்த்துக்‌ கொண்டது. 
நாகரிகத்தின்‌ முதல்‌ படியாக மொழி அமைந்தது. மொழிவளமும்‌ 
இலக்கியச்‌ சிறப்பும்‌ பண்பாட்டையும்‌ நாகரிகத்தையும்‌ வளர்த்தன, 
பிறருக்கு எடுத்துக்காட்டின. 


ஒரு பகுதி மக்கள்‌ மற்றொரு பகுதியினரோடு தொடர்புகொண்ட 
போது அவர்களின்‌ பண்பாட்டையும்‌ நாகரிகத்தையும்‌ மதித்தார்கள்‌ ; 
பாராட்டினார்கள்‌, சிறப்பாகத்‌ தோன்றியவற்றைத்‌ தாமும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள விழைந்தார்கள்‌. இவ்வாறாக வேற்றுப்‌ பண்பாடு, நாகரிகங்‌ 
களின்‌ கூறுகள்‌ மற்றொரு நிலப்பகுதியிலும்‌ பரவத்‌ தொடங்கின, 
இந்தப்‌ பண்பாட்டுப்‌ பரவலுக்கு--நாகரிகப்‌ பரிமாற்றத்துக்கு-மொழி 
பெருந்துணையாய்‌ அமைந்தது. பிற மொழியிலிருந்து கருத்துக்கள்‌ 
முதலில்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டன. புதுக்கருத்துக்களை வெளியீடு 
வதற்கேற்ற சொற்கள்‌ இல்லாதபோது பிறமொழிச்‌ சொற்களே 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டன. தக்க .உருமாற்றங்களுடன்‌ (தற்சமம்‌, 
தற்பவம்‌). வேற்றுமொழிச்‌ சொற்களைத்‌ தமது மொழியில்‌ எழுதுவதற் 
குரிய வரிவடிவங்கள்‌ இல்லாதபோது புதிய வரிவடிவங்கள்‌ உருவாக்‌ 
கப்பட்டன. இந்தப்‌ புதிய வரிவடிவங்கள்‌ ஏற்கும்‌ மொழியின்‌ இயல்‌ 
பான வரிவடிவங்களை ஒட்டியே உருவாக்கப்பட்டன. ஐ, ஸ, ஷ, 
க்ஷ, ஹ தோன்றிய வரலாறு இதுவே. வடமொழி ஒலிகளைக்‌ குறிப்ப 
தற்காகத்‌ தமிழ்‌ வரிவடிவங்களான ஐ, ல, ௨, கூ, உ முதலியவற்றைச்‌ 
சிறிது மாற்றி உருவாக்கியவையே இவை. வடமொழி ஒலிகளைக்‌ 
குறிக்க எழுந்த தமிழ்‌ வரிவடிவங்கள்‌--தமிழ்‌ எழுத்துக்கள்‌. இவை 
வடமொழி எழுத்துக்கள்‌ அல்ல. இந்தவகையில்‌ வடமொழி வரி 
வடிவைக்‌ கற்கும்‌ முயற்சியைத்‌ தவிர்ப்பதற்காக எழுந்த நெடுங்‌ 
கணக்கே “கிரந்த லிபி? எனப்படுகிறது. இவையனைத்தும்‌ வடமொழி 
ஒலிகளைக்‌ குறிக்கும்‌ தமிழ்‌ எழுத்து வடிவங்கள்‌, உருமாறிய 
வரிவடிவங்கள்‌, 

9—1 


143 தமிழாய்வு---12 


பிற பண்பாடுகளையும்‌ நாகரிகத்தையும்‌ அறிந்து கொள்ளவும்‌, 
ஏற்றுப்‌ போற்றவும்‌ எழுத்து மாற்றம்‌, ஒலி மாற்றம்‌ முதலிய பல்வேறு 
முயற்சிகள்‌ உலகெங்கும்‌ அகழ்ந்து வந்தன ; நிசழ்ந்து வருகின்றன. 
இந்த முயற்சிகளின்‌ ஒரு வகைதான்‌ மொழிபெயர்ப்பு என்பது, வேற்று 
மொழியில்‌ காணும்‌ அரும்பெருங்‌ கருத்துக்களையும்‌, அழகிய இலக்கியங்‌ 
களையும்‌ அப்படியே தமத! மொழியில்‌ தரும்‌ பயிற்சியே இது. தொடக்‌ 
கத்தில்‌ இலக்கியத்தை மட்டுமே பெயர்ப்பது என்றிருந்த முயற்சி, 
பிறகு சமயம்‌, தத்துவம்‌, இலக்கணக்‌ கருத்துக்கள்‌, தருக்கம்‌ (இக்‌ 
காலத்தில்‌ விஞ்ஞானக்‌ கருத்துக்கள்‌) முதலிய பிற துறைகளுக்கும்‌ 
பரவியது, இந்த நிலை உலகில்‌ எல்லா மொழிகளுக்கும்‌ பொதுவாகும்‌. 


தமிழிலக்கியத்தில்‌ ஒரு பகுதி சமய இலக்கியமாகும்‌. சைவம்‌, 
வைணவம்‌ என்னும்‌ இரண்டுமே இதனுள்‌ அடங்கும்‌, சிலம்பு, 
மணிமேகலை, சிந்தாமணி, ஐஞ்சிறு காப்பியங்கள்‌ ஆகியவை சமண 
பெளத்த சமயக்‌ கருத்துக்களை வெளியிடவே தோன்றின என்றாலும்‌, 
அவற்றில்‌ இலக்கியச்‌ சிறப்பு மிகுதியாயிருடபதால்‌ இலக்கியங்களாகவே 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டுள்ளன. சமய இலக்கியத்தை வாழ்த்து அல்லது 
போற்றிசை, அடியார்கள்‌ வரலாறு, சமயக்‌ கருத்துக்கள்‌, சமய இலக்‌ 
கணங்கள்‌, (தத்துவம்‌, மெய்ப்பொருளியல்‌) என்று வகைப்படுத்தலாம்‌. 
எடுத்துக்காட்டாக, சைவத்திருமுறைகள்‌ பத்தும்‌ (பத்தாம்‌ திருமுறை 
யும்‌, பன்னிரண்டாம்‌ திருமுறையும்‌ நீங்கலாக) வைணவத்‌ திவ்வியப்‌ 
பிரபந்தமும்‌ போற்றிசை. பெரியபுராணம்‌, வாழ்க்கை வரலாறு. 
திருமந்திரம்‌ சமயக்‌ கருத்துக்களைக்‌ கூறுகிறது, மெய்ப்பொருளியல்‌ 
வகையைச்‌ சேர்ந்தவை, சைவ சித்தாந்த சாத்திரங்கள்‌. இவ்வெல்லா 
வகை நூல்களுமே பிற மொழியாளர்‌ கருத்தைக்‌ கவர்ந்தன. இந்தக்‌ 
கட்டுரையில்‌ அயல்நாட்டினர்‌ மதித்துப்‌ போற்றி, தமது மொழிகளில்‌ 
பெயர்த்து வடித்த சமய நூல்களை மட்டும்‌ காண்டோம்‌. 


உலகின்‌ மிகப்‌ பழைய சமயம்‌ சைவமேயாம்‌ என்பது சர்‌ ஜான்‌ 
மார்ஷலின்‌ கருத்து, * காளியும்‌ சிவனும்‌ திருமாலும்‌ வேதகாலததுக்‌ 
கடவுள்களல்லர்‌...... அவர்கள்‌ தீராவிடர்களைச்‌ சேர்ந்தவாகள்‌ ? என்று 
கருத்துத்‌ தெரிவிக்கிறார்‌ ஸ்லேடர்‌.2 இக்கருத்துக்கள்‌ மேன்மேலும்‌ 
வலுப்பட்டன. டாக்டர்‌ ஜி. யூ, போப்‌ தமிழ்நாட்டில்‌ வாழ்ந்து, * தமிழ்‌ 
மாணவராகவே ? விளங்கியவர்‌. தமது கல்லறையிலும்‌ அவ்வாறாகவே 
பொறிக்கச்‌ செய்தவர்‌. அவரும்‌ “ஆரியருக்கு முற்பட்ட காலத்தி 
லிருந்தே சைவ சமயம்‌ வழங்கி வருகிறது ” என்று கூறினார்‌. உலகின்‌ 
மிகப்‌ பழைய சமயமாகிய சைவம்‌ அயல்‌ நாட்டினரின்‌ கருத்தைக்‌ 
கவர்ந்ததில்‌ வியப்பேத மி௨லை, அவர்கள்‌ சைவ நூல்களை--இலக்கியம்‌, 
புராணம்‌, தத்துவம்‌ அனைத்தையும்‌ கற்கத்‌ தொடங்கினர்‌. புதுப்புதுக்‌ 
கருத்துக்களைக்‌ கண்டு வியப்புற்று நின்றனர்‌. தங்கள்‌ சமயத்தோடு 
ஒத்த கருத்துக்களையும்‌, அங்குக்‌ காணாத புதீய கருத்துக்களையும்‌ கண்டு 
மயங்கி நின்றனர்‌. இவற்றைத்‌ தங்கள்‌ மொழிகளில்‌ எடுத்துக்‌ 
கூறினர்‌. நூல்களை அப்படியே மொழிபெயர்த்தனர்‌. 


தமிழ்ச்‌ சமய இலக்கியங்களும்‌ ௮யல்காட்டினரும்‌ 144 


டாக்டர்‌ போப்‌ திருவாசகத்தில்‌ திளைத்தார்‌; படிக்கும்தோறும்‌ 
கண்ணீர்‌ வார்த்தார்‌. மாணிக்கவாசகர்‌ வாக்கிலும்‌ வாழ்க்கையிலும்‌ 
தம்மை இழந்தார்‌. * மணிவாசகர்‌ வாழ்க்கை போன்ற ஒன்று உலகில்‌ 
காண்பதற்கரிது ? என்று எழுதினார்‌, திருவாசகத்தை ஆங்கிலத்தில்‌ 
மொழிபெயர்த்து வெளியிட்டார்‌. தம்‌ ஈண்பர்களுக்கெல்லாம்‌ அதன்‌ 
பெருமையை, ஆழ்ந்த உணர்ச்சியை எடுத்து விளக்கினார்‌. மொழி 
பெயர்த்ததன்‌ நோக்கமே, * கீழை, மேலை நாடுகளின்‌ அடியவர்களுடைய 
கருத்துக்களையும்‌ உணர்வுகளையும்‌ ஒருசேரக்‌ காண்பது" என்று 
குறிப்பிட்டார்‌, 


திருவாசக மொழிபெயர்ப்பைத்‌ தவிர, “The light of Truth’ என்ற 
இதழில்‌, திருஞானசம்பந்தரைப்‌ பற்றி மூன்று கட்டுரைகளும்‌, மாணிக்க 
வாசகர்‌ பற்றி ஒரு கட்டுரையும்‌, சேக்கிழார்‌, பெரியபுராணம்‌ பற்றி 
ஒன்றும்‌, சண்டேச நாயனார்‌ வரலாறு பற்றி ஒன்றும்‌ எழுதி வெளி 
யிட்டார்‌. *பெரியபுராணத்தின்‌ செல்வாக்கு, தென்னிந்தியாவில்‌ 
மிகவும்‌ பரவியுள்ளது; மேலும்‌ பரவி வருகிறது? என்றும்‌ தாம்‌ 
உணர்ந்ததை உணர்ந்தவாறே எழுதினார்‌. 


டாக்டர்‌ ஷோமரஸ்‌ என்பவர்‌ மாணிக்கவாசகரின்‌ பாடல்களையும்‌, 
காரைக்காலம்மையார்‌ பாடல்களையும்‌ ஜெர்மன்‌ மொழியில்‌ பெயர்த்தார்‌. 
ஐரோப்பாவில்‌ ரோமன்‌ ரோலந்தும்‌ மாக்சுமுல்லரும்‌ வடமொழி இலக்கி 
யங்களை அறிமுகப்படுத்தினார்கள்‌.. வடமொழி நூல்களை மொழி 
பெயர்த்தார்கள்‌. அந்தச்‌ சூழ்நிலையில்‌ தமிழ்ச்‌ சமய நூல்களின்‌ 
ஜெர்மானிய மொழிபெயர்ப்பு மிகப்‌ பெரும்பணி என்றே சொல்ல 
வேண்டும்‌. பின்னர்‌ டாக்டர்‌ ஆர்னோ லேமன்‌ என்பவர்‌ தாயுமானவர்‌ 
பாடல்களை ஜெர்மன்‌ மொழியில்‌ தந்தார்‌. 1. கிங்சுபிரி, 6. 7. பிலிப்சு 
என்னும்‌ இரண்டு அறிஞர்கள்‌ சைவத்திருமுறைப்‌ பாடல்கள்‌ 
சிலவற்றை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்தார்கள்‌.? அதேபோல்‌ 
].5. M. ஹுப்பர்‌ என்பார்‌ ஆழ்வார்‌ அருள்மொழிகளை ஆங்கிலத்தில்‌ 
தந்தார்‌. பெர்சிவல்‌, * கபிலதேவர்‌ அகவலை £? ஆங்கில மொழியாக்கம்‌ 
செய்தார்‌. 1; ஸ்டோக்ஸ்‌ என்பவர்‌ குமரகுருபரர்‌ பாடல்களை 
ஆங்கிலத்தில்‌ தந்தார்‌. 


சைவ, வைணவ. சமயங்களில்‌ தோய்ந்த அயல்நாட்டறிஞர்கள்‌, 
இந்த இரு சமயங்களின்‌ தத்துவக்‌ கோட்பாடுகளிலும்‌ ஈடுபாடு 
கொண்டார்கள்‌. அவற்றில்‌ மூழ்கி எழுந்து, தமது மொழிகளில்‌ 
பெயர்த்தார்கள்‌. இந்த வகையிலும்‌ முன்நிற்பவர்‌ டாக்டர்‌ போப்‌ 
அவர்கள்‌ தான்‌. சந்தான குரவர்களில்‌ ஒருவராகிய உமாபதி சிவத்தின்‌ 
அருள்‌ நூல்களில்‌ உள்ளந்தோய்ந்‌த அவர்‌, சுருங்கிய வடிவில்‌ சைவ 
சித்தாந்தக்‌ கருத்துக்களை ஆங்கிலத்தில்‌ தரக்‌ கருதினார்‌. அதற்கு 
உமாபதி சிவத்தின்‌ * திருவருட்பயனே ' சிறந்த நூல்‌ எனக்‌ கொண் 
டார்‌. அதனை மொழிபெயர்த்து, திருவாசக மொழிபெயர்ப்போடு 
இணைத்து வெளியிட்டார்‌.? 


346 தமிழாய்வு--12 


இந்த வகையில்‌ குறிப்பிடத்தக்கவர்‌ ஹென்றி ரிச்சர்ட்‌ 
ஹோஸ்சிங்டன்‌ ஆவர்‌. உமாபதி சிவத்தின்‌ சிவப்பிரகாசம்‌? கடின 
மான நூல்‌. சிவஞானபோதம்‌, சிவஞான சித்தியாரை அடியொற்றி 
எழுந்தாலும்‌ மூலநூலாகவே கொள்ளத்தக்க பெருமையுடையது. 
இதனை ஹோஸ்சிங்டன்‌ ஆங்கிலத்தில்‌ பெயர்த்து வெளியிட்டார்‌.10 
தத்துவக்‌ கட்டளை, சிவஞான போதம்‌ ஆகியவற்றுக்கும்‌ இவர்‌ ஆங்கில 
வடிவம்‌ தந்தார்‌. 


டாக்டர்‌ ஷோமரஸ்‌, சைவ சித்தாந்தக்‌ கருத்துக்களை “ Der Caiva 
Sittanta’ என்ற பெயரில்‌ ஜெர்மன்‌ மொழியில்‌ நூல்‌ எழுதி வெளி 
யிட்டார்‌. ரெவரண்ட்‌ டி பூக்ஸ்‌ என்பார்‌ மொழிபெயர்த்த நூல்கள்‌: 
சிவப்பிரகாசக்‌ கட்டளை, சசிவர்ண போதம்‌ ஆகியவையாம்‌. கார்ல்‌ 
கிரால்‌ என்னும்‌ ஜெர்மானிய அறிஞர்‌ * Bibliotheca Tamilica Siva 
opera Pracipua Tamiliensium? (Vol. 1) என்னும்‌ நூலில்‌ கைவல்ய 
நவநீதம்‌, பஞ்சாதசப்‌ பிரகரணம்‌, ஆத்மபோதப்‌ பிரகாசிகை ஆகிய 
நூல்களின்‌ ஜெர்மன்‌ மொழிபெயர்ப்பை வெளியிட்டார்‌. இந்நூலின்‌ 
இரண்டாவது பகுதியில்‌ கைவல்ய நவநீதத்தின்‌ ஆங்கில மொழி 
பெயர்ப்பு வெளியாயிற்று. இவர்‌ சிவஞான சித்தியாரையும்‌ பெயர்த்‌ 
துதவினார்‌. அணமையில்‌ ]. ௮. பீட்‌ என்பவர்‌ சைவ சித்தாந்தத்தைத்‌ 
தருக்க முறையில்‌ ஆங்கிலத்தில்‌ எழுதி வெளியிட்டார்‌, 


உயர்ந்த கருத்துக்கள்‌ உலகெங்கும்‌ போற்றப்படுகின்‌ றன. எந்த 
மொழியில்‌ இருந்தாலும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படுகின்‌ றன. அறிஞர்கள்‌, 
மொழி, நாடு, சமயம்‌ முதலிய எல்லைகளைக்‌ கடந்து நின்று உண்மை 
களைக்‌ காண விழைகிறார்கள்‌, தாம்‌ பெற்ற இன்பம்‌ பிறரும்‌ பெற 
வேண்டும்‌ என்று விரும்பித்‌ தத்தம்‌ மொழிகளில்‌ பெயர்த்து உதவுகி 
றார்கள்‌. இந்த வகையில்‌ தமீழ்ச்‌ சமய நூல்களில்‌ சில அயல்நாட்டு 
மொழிகளில்‌ வடிவமாற்றம்‌ பெற்றுள்ளமையை இங்குக்‌ கண்டோம்‌. 


ஓவி 


10. 


குறிப்புகள்‌ 


Mohenjadaro and Indus Civilization, Vol. I, Preface, P. VIII. 


. G, Slater, Dravidian Element in Indian Culture, ந. 50. 
. Tiruvacakam, P. LXXIV. 


, “Few of the world biographies are more interesting than tha, 


of this man of rare genius, instant in labour, patient in suffering, 
constant in devotion ”’. 


. To bring about a “‘closer union of the convictions and genti- 


ments of devont men in East and West ’’. 


. Tiruvacagam, P. XLIV. 


. Hymns of the Tamil Saivaite Saivits. Association Press, 


Hymns of the Alwars. Calcutta. 


. The Fruit of Divine Grace. 


“The Ligkt of Siva’’—The Journal of Amerlcan Orlental 
Studies. 


10—1 


பூ 3 , 
ஏரகம்‌ உல்‌ T 
கணகுல அ 2 5 மர்‌ 6 of go] oR 
௯. ம்‌ 
கப BEAT 11.2) 11 8 கங்பந்த “025 ஐதர்‌ ( 
க்‌ - 
i RMN? 20] lo po tat st ba { 
ஏ த ்‌ 
தா ட ௫ கச 1! ச? 


] 
= 
. 
1 

ர 


ப்பட ட்டம்‌ அத வத்‌? பூவ 
உ அல்‌ | மாட்ச்‌ 8 ட 


அய ௦ 


குரு ர 


10 


உலகக்‌ கவியரங்கில்‌ 
பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ 


டாக்டர்‌ ௧. செல்லப்பன்‌ . 


பாவேந்தர்‌ பாரதிதாசனைத்‌ திராவிட தேசிய மறுமலர்ச்சியின்‌ மிகப்‌ 
பெருங்கவிஞனாக இலக்கிய உலகு ஏற்றுக்கொண்டிருந்தாலும்‌, அவர்‌ 
உலகப்‌ பெருங்கவிஞர்களோடு உலவுவதற்குத்‌ தகுதி வாய்ந்தவர்‌ என்ற 
உண்மையும்‌, அவருடைய தமிழின வளர்ச்சி வேட்கை ஒரு பெரிய 
மானுட இயக்கத்தின்‌ கூறுதான்‌ என்பதுவும்‌ இன்னும்‌ தெளிவாக 
ஏற்கப்படவில்லை. பாரதிதாசன்‌ என்ற தமிழ்ப்‌ புதுப்புனலை உலகக்‌ 
கவிதை என்ற விரிந்த நீரோட்டத்தோடு இணைப்பதுதான்‌ இக்கட்டுரை 
யின்‌ நோக்கம்‌, 


உலகத்தைப்‌ பற்றிப்‌ பாடுபவன்தான்‌ உலகக்கவிஞன்‌ என்பது 
பொய்யான சித்தாந்தம்‌. கணங்களிலேதான்‌ நிரந்தரம்‌ சிரிக்கிறது; 
பனித்துளியிலேதான்‌ தெய்வீகம்‌ விளையாடுகிறது; சின்னஞ்சிறு 
வண்ணப்‌ பூவின்‌ இதழ்‌ ஓரத்திலே ஓர்‌ உலகத்தையே பார்க்கலாம்‌. 
அதே போல்‌, எந்த ஒரு நாகரிகத்தைப்‌ பற்றி எழுதினாலும்‌ அதில்‌ 
மானுடத்தின்‌ மணத்தைக்‌ காட்டமுடியும்‌. ராபர்ட்‌ பர்னசு (Robert 
Burns) என்ற ஸ்காட்லாந்துக்‌ கவிஞன்‌ அந்த நாட்டின்‌ தனித்‌ தன்மை 
யைத்தான்‌ பாடினான்‌. ஆனாலும்‌ ''அவன்‌ ஒரு தேசிய நிறுவனம்‌ ; 
அது மட்டுமல்ல ; ஒரு பெரிய அனைத்துலகக்‌ குறியீட்டுக்‌ குரலாகவும்‌ 
மாறிவிட்டான்‌ ”1 என டேவிட்‌ டெய்ச்சஸ்‌ (David Daiches) என்று: 
ஆங்கிலத்‌ திறனாய்வாளர்‌ கூறுவார்‌. தேசிய எழுச்சியும்‌ மானுட 
எழுச்சியே; அதுபோல தேசிய இனங்களின்‌ எழுச்சியும்‌ தேசிய: 
எழுச்சியே அவை ஒன்றையொன்று விழுங்காதவரை, பாரதியிலே 
தேசிய எழுச்சி தமிழ்ப்‌ பாடலாகத்தான்‌ உருவெடுத்தது, அந்தத்‌ 
தேசியக்‌ கனலின்‌ இன்னொரு நிலைதான்‌ பாரதிதாசனின்‌ பாடல்‌. தேசியத்‌. 
தமிழ்‌, தமிழ்த்‌ தேசியமாக மாறுவதில்‌ வியப்பொன்றுமில்லை, தமிழ்‌ 
மொழியினை வ ழ்வு மொழியாக்கிய சுதந்திரப்‌ போராட்டம்தான்‌ தமிழ்‌, 
வாழ்வின்‌ தனி , தன்மையைப்‌ பற்றிப்‌ பாடுவதற்கும்‌ தூண்டுகோலாக 
அமைந்தது. தேசிய இயக்கத்தால்‌ ஏற்பட்ட மொழி மறுமலர்ச்சி 
தமிழிலே ஆழமாகவும்‌ அழுத்தமாகவும்‌ ஏற்பட்டு ௫4 மொழியே வாழ்வு * 
என்று கூறுமளவுக்கு வந்தால்‌ அதற்குத்‌ தமிழின வரலாறும்‌, தமிழினம்‌ 
மொழி முதல்‌ நாகரிகம்‌” என்பதுவுமே காரணம்‌, இப்படிப்‌ பார்க்கும்‌. 
போது இது இந்திய தேசிய வளர்ச்சியின்‌ இரு. நிலைகளாகவே 


150 தமிழாய்வு--12 


தெரிகிறது. பாரதியிலே மொழி வழியாகத்‌ தேசியம்‌ காட்டப்படுகிறது; 
பாரதிதாசனிலே மொழியியமே தேசியமாகிவிடுகிறது. பாரதியிலே 
இக்திய தேசியத்தின்‌ வேதாந்த விளைவு தெரிகிறது ; -பாரதிதாசனில்‌ 
அதனது திராவிடச்‌ செறிவு தெரிகிறது. 


இன்னும்‌ ஆழ்நிலையில்‌ நோக்கினால்‌ இந்த இரு பெரும்‌ கவிஞர்களும்‌ 
ஒரு பரந்துபட்ட மானுட இயக்கத்தின்‌ குரல்கள்தாம்‌. எப்படிப்‌ 
பாரதியின்‌ புதிய இந்தியாவின்‌ படைப்புப்‌ டாடலிலே, தனி ஒருவனுக்கு 
உணவில்லை எனில்‌ இந்தச்‌ சகத்தினை அழிப்போம்‌ என்ற குரல்‌ கேட்‌ 
கிறதோ, அப்படிப்‌ பாரதிதாசன்‌ படைத்த தமிழ்வாழ்விலே மானுடத்தின்‌ 
வெற்றியைத்தான்‌ காணமுடிகிறது. குடும்ப விளக்கு போன்ற தமிழ்‌ 
வாழ்வின்‌ தனித்‌ தன்மையைக்‌ கூறும்‌ பாடல்களில்‌ கூட, ஒரு பரந்து 
பட்ட வாழ்வு நெறியின்‌ தனி வெளியீட்டைத்தான்‌ (௨ particular 
rendering of a universal way of life) பார்க்க. முடிகிறது. பாரதி 
தாசனின்‌ பாடல்களின்‌ அடிப்படைக்‌ கருவாயிருக்கும்‌ வாழ்வுப்‌ பசியும்‌, 
மனித நேயமும்‌, இயற்கை நெறியும்‌, அறிவு கோக்கும்‌ புதிய உலகத்தின்‌ 
வாயிற்‌ கதவுசள்‌. சிந்துறதியின்‌ மிசை நிலவினிலே சேர௩ன்னாட்டிளம்‌ 
பெண்களுடன்‌ சுந்தரத்‌ தெலுங்கினில்‌ பாட்டிசைத்துத்‌ தோணிகள்‌ 
ஓட்டிவர விரும்பிய பாரதிக்கும்‌, தெலுங்கீனிலே பாடியதற்காக ஒருவன்‌ 
காதலியைத்‌ துறந்ததாகக்‌ கற்பனை செய்த பாரதிதாசனுக்கும்‌ வேறு 
பாடே இல்லை என்பதல்ல நமது வாதம்‌. பாரதீதாசன து காதல்‌ வாழ்வு 
தமிழ்வாழ்வாக இருந்தாலும்‌, அதை உந்தியது ஒரு வாழ்வுப்‌ பசியும்‌ 
மானுட நேயமும்தாம்‌ என்பதுவே நாம்‌ வலியுறுத்த விரும்புவது. 
தமிழே, அந்தப்‌ புது வாழ்வின்‌ -பொதுவாழ்வின்‌— குறியீடாக விளங்கு 
கிறது. பாரதிதாசன்‌ தமிழை அழகின்‌ சிரிப்பின்‌ எல்லையிலே வைத்‌ 
திருப்பதன்‌ நோக்கமே இதுதான்‌--௮.து பேதமற்ற இயற்கை வாழ்வின்‌ 
மூலச்‌ சுரங்கம்‌, அறிவு வாள்‌, அழகின்‌ சிரிப்பு. 


எப்படி வில்லியம்‌ பட்லர்‌ ஏட்சும்‌ (William Butler Yeats) ராபர்ட்‌ 
பர்னாசும்‌ தங்கள்‌ நாகரிகச்‌ சித்திரங்கள்‌ முலம்‌ மானுடப்‌ பொது 
வாழ்வைப்‌ படைக்கிறார்களோ, அப்படியே பாரதிதாசனும்‌, தமிழ்‌ 
வாழ்வு முலம்‌ ஒரு புதிய மானுடத்துக்கு வழிகாட்டுகிறார்‌. பாரதியின்‌ 
பாஞ்சாலி ஒரு இந்தியப்‌ பெண்‌ அதே சமயத்தில்‌ அவள்‌ ஒரு மானுட 
சக்தி. பாரதிதாசனின்‌ குப்பம்மா ஒரு தமிழச்சி அதே சமயத்தில்‌ 
அவளும்‌ ஒரு மானுட சக்தியே, ஒரு வகையில்‌ பார்த்தால்‌ மானுட 
இயக்கத்தில்‌ முழு முகிழ்ப்பையும்‌ பாரதிதாசனிடம்தான்‌ பார்க்க 
முடிகிறது, பாரதியிலே தெய்வீகம்‌ மானுட உருவெடுக்கிறது ; பாரதி 
தாசனிலே மானுடமே தெய்விகமாகீறது. ஒரு வகையிலே யார்த்தால்‌. 
பாரதிதாசன்‌ இதைக்‌ கூட ஏற்க மாட்டார்‌. ஏனென்றால்‌ தெய்விகம்‌ 
என்ற சொல்லைக்‌ கூட அவர்‌ பயன்படுத்துவதில்லை. மானுடத்தின்‌ 
எல்லை முழுமையான மானுடமே; அவர்‌ சாதாரண மானுடத்திலேயே 
எல்லா முழுமையையும்‌ பார்க்கிறார்‌. (He 15 content with the fact of 
being simply human). கிரேக்க நாடகங்களிலே தொடங்கிய மானுட 
தெய்விக மோதலின்‌ நிறை நிலையை இங்குக்‌ காண்கிறோம்‌. செல்லியின்‌ 


உல்சச்‌. சவியரங்‌ல்‌ பாவேர்தர்‌ பாரதிதாசன்‌ 154: 


(Shelley) விடுவிக்கப்பட்ட பிரோமிதியசு (Prometheus Unbound) என்ற 
நாடகத்தில்‌ மானுடம்‌ தன்‌ எல்லையற்ற தன்மையை உணர்கிறது. 
ஆனால்‌ செல்லியிலும்‌ பாரதியிலும்‌ பழங்கதையின்‌ புதுப்பொருளைப்‌ 
பார்த்தால்‌ (Reinterpretation of old myths), பாரதிதாசனிலே காணப்‌ 
படுவது புராண மாற்றமல்ல, புராண மறுப்பு (பemythologisation), 
சஞ்சீவி பர்வதத்தின்‌ சாரலில்‌ குப்பன்‌ கதை இராமகாதைக்கு இணை 
யாகிறது புரட்சிக்‌ கவியிலே மன்னன்‌ குடும்பப்‌ பிரச்சினை குடி மக்கள்‌ 
பிரச்சினையாகிறது. சாதாரண மக்களின்‌ வாழ்வு காப்பியக்‌ கருப்‌ 
பொருளாகிறது. பாரதியின்‌ குயிற்பாட்டிலே * பெண்மைதான்‌ தெய்விக 
மாங்‌ காட்சி” யாகிறது; பாஞ்சாலி, தெய்வத்தோடு ஒன்றி ஆண்மைச்‌ 
சக்தியின்‌ அடிகாதமாக மாறுகிறாள்‌. பாரதிதாசனின்‌ தமிழச்சி தானே 
சாதாரண மானுட சக்தியாகிவிடுகிறாள்‌. செல்லியின்‌ பிரோமிதியசு 
கூட ஏசியாவின்‌ அன்பால்‌ தன்‌ ஆற்றலை மீட்டுத்தான்‌ மானுடத்தை 
உணர்கிறானே தவிர, பாரதிதாசன்‌ பாடலில்‌ காணப்படுவது போல 
பெண்மையே “ஆண்மை? யாகி மீட்சி தருவதில்லை ; சக்தியே * சிவமா ” 
வதில்லை. பாரதிதாசனின்‌ பெரும்பாலான பாடல்களிலே, பெண்மையே 
அது குப்பம்மாவாக இருந்தாலும்‌ சரி, வீரத்தாயாக இருந்தாலும்‌ சரி 
வரலாற்றுச்‌ சக்தியாக, புரட்சிச்‌ சக்தியாக மாறுவதைப்‌ பார்க்கிறோம்‌. 
பழைய மரபினிலே சக்தி எனக்‌ குறிப்பிடப்பட்டது பாரதிதாசனிலே 
மானுட ஆற்றலாக, அதிலும்‌ குறிப்பாகப்‌ பெண்மையின்‌ வன்மையாக 
விளங்குகிறது. அந்த வரலாற்றினை இயக்கும்‌ வாழ்வு மகாசக்தியின்‌ 
ஆணிவேர்‌ காதல்‌; அன்பு. செல்லியும்‌ வாழ்வின்‌ மூல சக்திகளாக 
அன்பையும்‌ ஆற்றலையும்‌ காண்பதையும்‌, அவர்‌ பாடல்களில்‌ அன்பே 
ஆற்றலாகப்‌ பரிணமிப்பதையும்‌ இதனுடன்‌ ஒப்பிடலாம்‌. சிவகாமியின்‌ 
படைப்பு வெறிதான்‌ காளியின்‌ கோரப்‌ புரட்சியாகவும்‌ மாறுகிறது 
என்ற திரு. வி. ௧. கருத்தினையும்‌ இதனுடன்‌ ஒப்பிடலாம்‌. மேலை 
நாட்டுக்‌ கற்பனையியக்‌ கவிஞர்கள்‌ (Romantic Poets) அனைவருமே பெண்‌ 
மையையும்‌, ஆற்றலையும்‌, இபற்கையையும்‌ இணைத்தே பேசியுள்ளனர்‌. 
அதனால்தான்‌ பாவேந்தர்‌ கவிதையையே ஒரு அனைத்துலக மானுட 
இயக்கத்தின்‌--ஒரு பன்னாட்டுக்‌ கற்பனை இயக்கத்தின்‌--ஒரு கூறாகக்‌ 
கருத முடிகிறது. பாரதிதாசனின்‌ பாடல்களில்‌ இயக்கப்‌ படிமங்கள்‌ 
(Images of movement) நிறைந்திருப்பதும்‌ சக்திக்‌ கவிதையின்‌ கூறே. 
* எங்கெங்குக்‌ காணினும்‌ சக்தியடா ? என முதற்‌ குரல்கொடுத்த பாரதி 
தாசன்‌ பாடல்கள்‌ ஆற்றல்‌ பற்றிய பாடல்களாகத்‌ திகழ்வதில்‌ 
வியப்பில்லை. புரட்சியும்‌ அன்பும்‌ அந்த ஆற்றலின்‌ இரு கூறுகள்‌ ; 
அறிவு அதன்‌ வாய்க்கால்‌ ; அழகு, அதன்‌ வெளிப்பாடு, ஆற்றலின்‌ 
அழகுச்‌ சிரிப்பான தென்றல்‌ அறிவுக்‌ கருவான தமிழோடும்‌ அன்பு 
வாழ்வோடும்‌ இணைக்கப்படுவதும்‌ இந்த அடிப்படையிலேதான்‌. 
கன்னற்‌ சுவை தரும்‌ தமிழ்‌ பூக்காடு மட்டுமன்று கருமான்‌ செய்யும்‌ : 
படையின்‌ வீடும்‌ கூட! 


இந்தப்‌ பேராற்றலின்‌ எல்லையாகப்‌ பாரதிதாசன்‌ மானுடத்தையே 
பார்க்கிறார்‌. அழகன்‌ சிரிப்பின்‌ இறுதியில்‌ சமுதாயத்தையும்‌ தமிழையும்‌ 


162 i $1 தமிழாய்‌வ12 


குறிப்பது இந்த அடிப்படையிலேதான்‌. இயற்கையைப்‌ பற்றி 
வருணிக்கும்போது அதை மனிதவியற்‌ பாங்கோடு வருணிப்பதும்‌ இந்த 
அடிப்படையிலேதான்‌. உலகத்தையே ஒரு மனிதனாக உருவகித்தலும்‌ 
இதே போக்கிலேதான்‌. அந்த மனிதனை எல்லையற்ற ஒரு மாக்கடலாகக்‌ 
கண்டதும்‌ இந்த அடிப்படையிலேதான்‌. தன்னுணர்வுப்‌ பாடல்களிலே 
மிகுந்து இருக்கும்‌ * நான்‌ ?, பாரதிதாசனிலே ஒரு எல்லையற்ற * நானாக * 
மாறுகிறது. “நான்‌ பரந்துபட்டவன்‌ ; நான்‌ பல்லாயிரக்கணக்கான 
வன்‌ 3 என்ற வால்ட்‌ விட்மனை (Walt Whitman)ப்‌ போல்‌, “காக்கை 
குருவி எங்கள்‌ ஜாதி, நீள்‌ கடலும்‌ மலையும்‌ எங்கள்‌ கூட்டம்‌, நோக்க 
நோக்கக்‌ களியாட்டம்‌, கோக்கும்‌ திசையெல்லாம்‌ நாமன்றி வேறில்லை ”, 
என்ற பாரதியைப்‌ போல்‌, பாரதிதாசனும்‌ தன்னை மானுட மகா 
சமுத்திரமாக உருவகித்து '* மானுட சமுத்திரம்‌ நான்‌ என்று கூவு??, 
என்று கூவும்‌ எக்காளக்‌ கூற்றிலே மானுடத்தின்‌ முழு வெற்றியையும்‌ 
காண முடிகிறது. மனிதன்‌ தெய்விகம்‌ என்ற புராணியம்‌ இல்லாமலே 
தன்னை உயர்த்திக்‌ கொள்ளலாம்‌ (Man 0065 not need the myth of God 
to sustain himself) என்ற பாரதிதாசன்‌ ஒரு வகையிலே மனிதப்‌ 
புராணியம்‌ (the myth of man) ஒன்றையே உருவாக்குவது போலவும்‌ 
தோன்றுகிறது இந்தப்‌ புராணியத்தையும்‌ தடுக்க நினைத்துத்தானோ 
என்னவோ அவர்‌ கவிதையிலே கருத்திலும்‌ கற்பனையிலும்‌ 
சாதாரணத்துவத்தை மிகுதியாக வலியுறுத்தி, உரைநடைப்‌ போக்‌ 
கையும்‌ உடன்‌ சேர்த்துக்‌ கொள்கிறார்‌. மானிடத்தில்‌ பரம்பொருளின்‌ 
எல்லையற்ற தன்மையைப்‌ பார்க்கும்‌ பாரதிதாசனின்‌ பாடலில்‌, கம்பனி 3ல 
தொடங்கிய மானுடப்‌ பார்வை முழுமை பெறுகிறது, 


இப்படிக்‌ கருத்தளவில்‌ மட்டும்ன்‌ றிக்‌ கலையழகிலும்‌ பாரதிதாசன்‌ 
உலகப்‌ பெருங்கவிஞூர்களோடு ஒப்புகோக்கும்‌ நிலையில்‌ உள்ளார்‌. 
அவருடைய அழகுத்‌ தத்துவத்துக்கும்‌ கீத்சின்‌ அழகுத்‌ தத்துவத்‌ 
துக்கும்‌ நெருங்கிய ஒற்றுமை உள்ள து. 


பசையுள்ள பொருளிலெல்லாம்‌ பசையவள்‌ காண்‌ 
பழமையினால்‌ சாகாத இளையவள்‌ காண்‌ 


என்று பாவேந்தர்‌ கூறும்‌ போது, வாழ்வின்‌ அழியாத இளமையைத்‌ 
தான்‌ அழகாகக்‌ காண்கிறார்‌. கீத்சின்‌ * அழகானதொரு பொருள்‌ 
அழியாததோர்‌ இன்பம்‌ 4 என்ற வரியில்‌ ஏறக்குறைய இதே கண்‌ 
ணோட்டம்‌ தான்‌ இருக்கிறது, அனைத்துக்கும்‌ மேலாகப்‌ பாரதிதாசனின்‌ 
சஞ்சீவி பர்வதத்தின்‌ சாரலின்‌ கட்டுக்‌ கோப்பும்‌, கற்பனை நயமும்‌ கீத்சின்‌ 
புனித அக்னீசின்‌ மாலை (The Eve of St. Agenes) என்ற பாட்டோடு 
ஒப்பு நோக்குதற்குரியது, இரண்டு பாடல்களிலுமே, வாழ்வின்‌ 
பல்வேறு மாயங்களுக்கிடையே காதல்தான்‌ உண்மை, கனி முத்தம்‌ 
உறுதி என்ற தத்துவம்‌ கதை வடிவில்‌ தரப்பட்டுள்ள து. இரண்டுமே, 
கவிதை தொடங்குகின்ற இடத்திலேயே திரும்பி வந்து முடிகின்றன. 
இரண்டிலும்‌ இரட்டைப்‌ பார்வை (0௦016 vi5ion) உத்தி அழகாகக்‌ 
கையாளப்பட்டுள்ளது, கீத்சின்‌ பாடலிலே கனவும்‌ உண்மையும்‌ 


"உலக சவியரற்கல்‌ பாவேர்தர்‌ பாரதிதாசன்‌ 168 
ஒன்றாக ஆவதைக்‌ காண்கிறோம்‌. பாரதிதாசன்‌ பாடலிலே கற்பனை 
உலகும்‌ காதலர்தம்‌ உண்மை உலகும்‌ மாறி மாறிக்‌ காட்டப்பட்டுள்ளன. 
கதைத்‌ தலைவனும்‌ கற்பனை உலகினை உண்மையாக ஏற்றுக்‌ கொண்ட 
தால்‌, காதலிக்க அஞ்சுகிறான்‌. இங்கே இராமகாதை நகைச்சுவைப்‌ 
போக்கில்‌ மனித நோக்குடன்‌ (comic mode and human perspective) 
கூறப்பட்டுள்ளது. சஞ்‌€வி பர்வதத்தை வையத்தின்‌ குறியீடாகக்‌ 
கொண்டால்‌, மூலிகையைப்‌ பகுத்தறிவாகவும்‌, வஞ்சியைக்‌ காதலாகவும்‌ 
கொள்ளலாம்‌. இரண்டு பாடல்களிலும்‌ கடைசியில்‌ கற்பனை உலகி 
லிருந்து உண்மை உலகுக்கு வருகிறோம்‌. 
கீத்சுக்கும்‌ பாவேந்தருக்கும்‌ உள்ள ஒற்றுமையினை இருவருமே 

கண்ணுக்குத்‌ தெரிய அழகுத்‌ தத்துவத்தை வளம்‌ நிறைந்த ஐம்புலக்‌ 
காட்சிகளாகவும்‌, அதிலும்‌, “£ உண்டு உயிர்த்து உற்றறியும்‌ ”” புலன்‌ 
நுகர்வுகளின்‌ இணைவுப்‌ படிமங்களாகவும்‌ (Synaesthetic imagery) 
காட்டியதில்‌ காணலாம்‌. இறுதியாகக்‌ கீத்சின்‌ புனித அக்னீ சின்‌ மாலை 
காதலர்‌ இணைந்த காட்சியை வருணிக்கும்‌ முறையினைப்‌ பாவேந்தர்‌ 
குடும்பவிளக்கில்‌ காதலர்‌ ஈள்ளிரவின்‌ அமைதியில்‌ இணைவதை 
வருணிப்பதோடு ஒப்பிட்டு மகிழலாம்‌. கீத்சின்‌ பாடலில்‌ போர்பிரோ 
(Porphyro) மேடலின்‌ (Madeline) அறைக்குள்‌ காதற்‌ பெருக்கோடு 
சென்று அவளுடன்‌ சேர்வது மிக நயமாகச்‌ சித்திரிக்கப்‌ பட்டுள்ளது. 

ரோஜாவின்‌ மணம்‌ வயலட்டின்‌ மணத்தோடு சேர்வதுபோல்‌ 

காதலன்‌ காதலியுடன்‌ கரைகிறான்‌-—அதுபோது 

குளிர்‌ காற்று, காதலர்க்கு எச்சரிக்கைக்‌ கடிகார மணிபோல, 

சன்னல்‌ கண்ணாடியை வந்து வந்து தட்டுகிறது. 

புனித அக்கஸ்தின வெண்ணிலவு வெட்கி 

வானுக்குள்‌ ஒளிந்து கொள்கிறது. ்‌ 
காதலர்தம்‌ இன்ப வாழ்வினைச்‌ சொல்லும்‌ பொழுது இயற்கையின்‌ நிலை 
என்ன என எண்ணுவது எல்லாக்‌ கவிஞர்தம்‌ இயல்பே, இத்துடன்‌ 
பாரதிதாசன்‌ தமிழ்க்‌ காதல்‌ நிறைவு வருணனையைப்‌ பார்ப்போம்‌. 

நள்ளிரவின்‌ அமைதியிலே மணி விளக்கும்‌ 

௩நடுங்காமல்‌ சன்னலுக்குள்‌ புகுந்த தென்றல்‌ 

மெல்லஉடல்‌ குளிரும்வகை வீசா நிற்கும்‌ 

வீணையில்லை காதினிலே இனிமை சேர்க்கும்‌ ; 

சொல்லரிதாய்‌, இனிதினிதாய்‌ நாழி கைபோம்‌ ; 

சுடர்விழிகள்‌ ஈரிரண்டு, நான்கு பூக்கள்‌, 

புல்லிதழிற்போய்‌ ஒடுங்கும்‌ ; தமை மறந்து 

பூரிப்பார்‌ லைம்பாடி இரவு செல்லும்‌. 
இது குடும்ப விளக்கின்‌ முதற்‌ பகுதியின்‌ முடி.வில்‌ வரும்‌ காதற்‌ காட்சி, 
இங்குத்‌ தென்றல்‌ நடுங்காமல்‌ சன்னலுக்குள்‌ சென்று காதினிலே 
இனிமை சேர்க்கிறது. இங்கும்‌ காதலர்கள்‌ மலர்களாக மாறுகிறார்கள்‌. 
கீத்சிலே வெட்கிய வெண்ணிலவு வானத்திலே ஒளிந்‌ து கொண்டது. 
பாரதிதாசனிலே தமை மறந்து பூரிப்பார்‌ லம்பாடி. வாழ்த்தி வணங்கி 
இரவு செல்கிறது, 


354 சமிழாய்வு--12 


இப்படிக்‌ கருத்துப்‌ பெருக்கிலும்‌, கவிதை வளத்திலும்‌ உலகக்‌ 
கவிஞர்‌ பலரோடு ஒப்பிடும்‌ நிலையில்‌ உள்ள மிகப்‌ பெரிய மானுடக்‌ 
கவியான பாவேந்தர்‌ பாரதிதாசனை உலகக்‌ கவிஞருள்‌ ஒருவராகக்‌ 
கருதுவதுதான்‌ முறை. 


குறிப்புகள்‌ 


1, “Robert Burns was not only a national institution but 
also a universal symbol’. 
—David Daiches, * The Identity of நியா”, 
More Literary Essays (chicago: The University of Chicago 
Press, 1968.) 


2, நாகரிகங்கள்‌ மதத்தினைச்‌ சார்பு கொண்டும்‌, இனத்தினைச்‌ சார்பு 
கொண்டும்‌; மொழியினைச்‌ சார்பு கொண்டும்‌ தோன்‌ றி வளர்ந்திருக்‌ 
கின்றன. ஈம்முடைய நாகரிகம்‌ மொழியினை அடிப்படையாகக்‌ 
கொண்டு எழுந்த ஒன்றாகும்‌. இப்‌ பாகுபாட்டினே இன்றைய 
மொழியியல்‌ வல்லுநர்களும்‌ ஏற்றுள்ளனர்‌. 


3. Iam large: contain multitudes. 
—Walt Whitman, Complete Poetry and Selected Prose and 
Letters, ed., Emory Hollway (London: The Nonesuch 
Press, 1971), p. 84, (Stanza 51: Line 8). 


4, “A Thing of beauty is a joy for ever” 
—“ Endymion”, John Keats Poems, ed. Gerald Bullett (Dent. 
London : Everyman’s Library, 1974), ற. 51. 


5, “Into her dream he melted, as the rose 
Blendeth its odour with the violet,— 
Solution sweet: meantime the frost—wind blows 
Like Love’s alarum pattering the sharp sleet 
Against the window-panes, St, Agnes? moon hath set. 
—Ibid., ற. 187. 


11 
உவமைத்‌ தொகுப்புகள்‌ 


டாக்டர்‌ இ. சுந்தரமூர்த்தி 
விரிவுரையாளர்‌ 

தமிழ்‌ மொழித்துறை 

சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 


ஒப்புநோக்கிப்‌ பார்க்கும்‌ உணர்வு மனித எண்ண வளர்ச்சியின்‌ 
சிறப்பான நிலையாகும்‌. பொதுப்படையாகப்‌ பார்க்கும்போது வெவ்‌ 
வேறாகத்‌ தோன்றும்‌ இரு பொருள்கள்‌, கூர்க்தாராயும்போது ஏதேனும்‌ 
ஒருவகையில்‌ ஒப்புமையாகத்‌ தோன்றக்கூடும்‌. ஒப்புமை உணர்வு 
இருபொருள்களையும்‌ ஒருசேர சிந்திக்கத்‌ தூண்டும்‌, பொருள்களுக்கு 
இடையே காணும்‌ தொடர்பினை ஆராய்ந்து காணக்‌ காண அறிவு 
பெருகுகிறது. ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ இயல்பு ஏனையோரிடத்தைக்‌ 
காட்டிலும்‌ கலைஞரிடத்துச்‌ சிறப்பாகக்‌ காணப்படுகிறது. இவ்‌ 
ஒப்புமை உணர்வினையே இலக்கிய இயலார்‌ உவமை என்பர்‌. 
ஒப்புமை, உவமை என்னும்‌ சொற்களின்‌ தொடர்பு இதனை இனி 
துணர்த்தும்‌. கற்பனை இவ்வுவமையாக்கத்திற்குப்‌ பெரிதும்‌ துணை . 
யாகும்‌. 


அணிகிலை யளப்பரி தாயினும்‌ உவமை 
உடைமை கற்பனை நிகழ்ச்சி ஆக்கமென்று 
ஐவகை வாய்பா டறைகுதும்‌ அன்றே! 


உவமையின்‌ சார்ப தாகித்‌ தொழிலுடன்‌ 

திகழ்வது கற்பனை யென்பது சிறப்பே? 
என்னும்‌ அறுவகை இலக்கண நூலாரின்‌ சிந்தனைகளும்‌ இதனை 
வலியுறுத்தும்‌ பான்மையன. 


ஒப்புமை உணர்வு 


கவிஞனின்‌ கற்_னையாற்றலுக்குச்‌ சான்றாகத்‌ திகழ வன 
உவமைகள்‌. காணுகின்ற பொருளை அதனோடு இயைபுடைய 
பிறிதொரு பொருளோடு ஒப்பிட்டுப்‌ பார்‌ த்துக்‌ காணும்‌ அழகியலுணர்ச்சி 
யால்‌ விளையும்‌ பயனே உவமையாகும்‌. பொருளைப்‌ புலப்படுத்தும்‌ 
வெளியீட்டு நெறியாகவும்‌, புலன்‌ அல்லாதன புலனாதற்கும்‌ அலங்கார 
மாகிக்‌ கேட்டார்க்கு இன்பம்‌ பயத்திற்கும்‌ உவமை துணையாகும்‌4 என 
இருவகை விளக்கங்களை முன்னையோர்‌ கொண்டிருந்தனர்‌, 


11-1 


358 தமிழாய்‌வு—12 


யொருள்‌ விளக்கம்‌ 


ட. பொருளின்‌ இயல்பான தன்மையை அறிதற்கு உவமைகள்‌ நன்கு 
துணைபுரிகின்‌ றன. பொருளாவது அல்லது கருத்தாவது எவ்வளவு 
சிறியதாயினும்‌ உவமை அதனைப்‌ பெரிதாக மிகைப்படுத்தி ஈன்கு 
விளக்கம்‌ தரும்‌, 


காண்டல்‌ கருதல்‌ உவமம்‌ ஆகமம்‌ 
. ஆண்டைய அருத்தா பத்தியோ டியல்பு 

ஐதிகம்‌ அபாவம்‌ மீட்சி ஒழிவறிவு 

எய்தியுண்‌ டாம்நெறி யென்றிவை தம்மால்‌ 

பொருளின்‌ உண்மை புலங்கொள வேண்டும்‌ 
என மணிமேகலையும்‌ பொருளின்‌ உண்மைத்தன்மையை அறிதற்கு 
உவமை அளவை எனக்‌ கூறும்‌. பரிமேலழகரும்‌ “ஒப்புப்‌ பற்றி உணரும்‌ 
உவமை” என அளவைகளுள்‌ ஒன்றாக இதனை அடக்குவர்‌, அருள்நந்தி 
சிவாசாரியரும்‌ அளவையிலக்கணத்துள்‌ இதனை விளக்குவார்‌.* 


உவமை வளர்ச்சி 

பொருள்‌ விளக்கத்திற்கும்‌, அலங்காரமாகிக்‌ கேட்டார்க்கு இன்பம்‌ 
பயத்தற்கும்‌ உறுதுணையான உவமை, மொழிவளர்ச்சி3யாடு ஒன்று 
பட்டு விரிந்தது, தொல்காப்பியத்தில்‌ காணப்பெறும்‌ உவமவியல்‌ 
பின்னர்க்‌ கிளைத்துச்‌ செழித்து வடமொழியின்‌ தொடர்பால்‌ பல்வேறு 
அணிகளாகத்‌ தழைத்தது. ஆயினும்‌ அனைத்திற்கும்‌ அடிப்படையாக 
விளங்குவது உவமைகள்‌ தாம்‌.  ' உவமங்களுள்‌ சிலவற்றையும்‌ 
சொல்லதிகாரத்தினுள்ளும்‌ செய்யுளியலுள்ளுஞ்‌ சொல்லுகின்ற சில 
பொருள்களையும்‌ வாங்கிக்‌ கொண்டு மற்றவை செய்யுட்கண்ணே 
அணியாமென இக்காலத்தாசிரியர்‌ நூல்‌ செய்தாருமுளர்‌ ? என்னும்‌ 
பேராசிரியரின்‌ உரையால்‌ இதனை ஈன்குணரலாம்‌.£ 


ஓர்‌ இயலாகத்‌ தொடங்கிய உவமையியல்‌, வீரசோழியத்தில்‌ 
விரிந்தது. தண்டியலங்காரம்‌, மாறனலங்காரம்‌, குவலயானந்தம்‌, 
சந்திராலோகம்‌, தொனிவிளக்கு முதலானவை தனி அணிநூல்களாயின., 
இலக்கண விளக்கம்‌, தொன்னூல்‌ வீளக்கம்‌, சுவாமிநாகம்‌, முத்து 
வீரியம்‌, அறுவகை இலக்கணம்‌ முதலிய நூல்களிலும்‌ அணிவிளக்கம்‌ 
பற்றிய செய்திகள்‌ தனி இயலாயின. இதற்குப்‌ பின்னர்‌ இவைகளைப்‌ 
பின்பற்றிப்‌ பல சார்பு நூல்களும்‌ தோன்றின, தனியாகச்‌ சொல்‌ 
லணிகளை மட்டும்‌ கொண்டதாகவும்‌ சொல்லணியினுள்ளும்‌ ஒருசில 
பிரிவுகளைக்‌ கொண்டுள்ளதாகவும்‌ அவை விளங்கின. “சித்திரக்‌ 
கவிகள்‌,” நா ௧.௨. கல்விக்‌ களஞ்சியப்புலவரால்‌ 1886இல்‌ வெளிவந்தது. 
₹சோடாபங்கியும்‌ இரட்டை காகபந்தமும்‌? என்னும்‌ நூல்‌ காமு செட்டி 
யாரால்‌ இயற்றப்பெற்றது, தண்டபாணி சுவாமிகளால்‌ * மாலைமாற்று 
ஏகபாதம்‌? என்னும்‌ சிக்திரக்‌ கவிநூல்‌ 1879இலும்‌ “ சித்திரகவிப்புஞ்சம்‌ ” 
என்னும்‌ நூல்‌ மதுரகவிப்‌ புலவரால்‌ 1902 இலும்‌ இயற்றப்‌ பெற்தன. 
1808இலும்‌ சோழவர்தான்‌ சண்முகம்‌ பிள்ளை அவர்கள்‌ * மாலைமாற்று 


உவமைத்‌ தொகுப்புகள்‌ 37 


மாலைமூலம்‌ * என்னும்‌ நூலை யாத்தார்‌. துறைசைச்‌ சதாலங்காரமாலை 
(1884), திருவரங்கத்தில்‌ எழுந்தருளிய அரங்கரலங்காரமாலை (1888) 
ஆரணச்சைரலங்கார பஞ்சகம்‌ (1900) முதலிய நூல்கள்‌ அனைத்தும்‌ 
அணியிலக்கணத்தின்‌ வளர்ச்சியைத்‌ தெளிவாகக்‌ காட்டுவனவாகும்‌. 9 


அணிகளின்‌ தொகுப்பு 


* இலக்கண தீபம்‌” அணிநூல்களில்‌ காணட்படும்‌ அனைத்துப்‌ 
பெயர்களையும்‌ ஒரே பாடலில்‌ தொகுத்துத்‌ தருவது குறிப்பிடத்தக்கது, 
அது வருமாறு: 


ஈரிரு வகைச்செய்யு ளுந்தொடர்‌ நிலைக்கு அங்கம்‌ 
எழுநான்கும்‌ எக்குணமுமாம்‌ 

எவ்வகைச்‌ செய்யுட்கு மிருநெறிகள்‌ மற்றவைகள்‌ 
எய்துங்‌ குணங்கள்‌ பத்தும்‌ 

பேரிடும்‌ பொருளணிகள்‌ முப்பத்து றாலும்‌ விரி 
பெருகு நூற்றிரண்டு 

பின்னையெழு வகைமடக்கு அடிரான்கில்‌ ஐம்முன்று 
பேதத்தின்‌ நூற்றைந்து மேற்‌ 

சேரவடி முழுதுமொரு சொல்லும்‌ ஓரெழுத்தாத்‌ 
திரும்பிய மடக்கும்‌ இருபான்‌ 

சித்திரமு மானசொல்‌ லணிமுழுதும்‌ வழுமலைவு 
திரிபொன்‌ பதும்‌ஆறுமென்று 

ஆரிய மொழிந்தபடி தமிழான்‌ மொழிந்திடும்‌ 
அலங்கார லக்கணமெலாம்‌ 

அறிந்துசொல்‌ வதிலக்கணக்‌ கவிதை யல்லாதது 
அவலக்க ணக்கவிதையே 10 


காலந்தோறும்‌ வளர்ந்த அணிவகை யின்‌ வரலாற்றையும்‌ அணிகளையும்‌ 
இப்பாடல்‌ தொகுத்தும்‌ பகுத்தும்‌ தருவது எண்ணுதற்குரியதாகும்‌. 


உவமைத்‌ தொகுப்பு 


அணிகளைத்‌ தொகுத்துத்‌ தருவதைப்‌ போலவே முன்னையோர்‌, 
உவமப்‌ பொருள்களையும்‌ தொகுத்து இவை இவற்றிற்கு உவமையாகக்‌ 
கூறலாம்‌ எனத்‌ தொகுத்தனர்‌. இவ்வகையில்‌ உவமான சங்கிரகம்‌ 
இரத்தினச்‌ சுருக்கம்‌, அறுவகை இலக்கணம்‌, பிரபந்தத்‌ திரட்டு, 
முதலாய நூல்கள்‌ குறிப்பிடத்‌ தக்கனவாகும்‌. அணியிலக்கண 
வரலாற்றில்‌ இது குறிப்பிடத்தக்க வளர்ச்சி நிலையாகும்‌. 


உவமானப்‌ பொருள்களைக்‌ குறித்துத்‌ தொகுத்துத்தரும்‌ நூல்‌ 
களுக்கு ! உவமான சங்கிரகம்‌? எனப்‌ பெயரிட்டனர்‌.!! “சங்கிரகம்‌ 
என்னும்‌ வடசொல்லிற்குப்‌ பொருட்சுருக்கக்‌ குறிப்பு என்பது பொரு 
ளாகும்‌.1? முன்னர்‌ பயின்று வந்தவற்றையெல்லாம்‌ சுருக்கித்‌ 
தொகுத்துச்‌ சொல்லும்‌ ஒரு சுருக்க அடைவு எனலாம்‌, உவமான 


388 தமிழாய்‌வு—12 


சங்கிரகம்‌ என்ற பெயரால்‌ மூன்று நூல்கள்‌ உள்ளன நூற்பா, 
வெண்பா, விருத்தப்பாவினால்‌ அவை அமைந்தன. காலம்‌ 156, 17, 
18ஆம்‌ நூற்றாண்டுகள்‌, 18 அறுவகை இலக்கணமும்‌ பிரபந்தத்‌ 
திரட்டும்‌ இவையோடு சேர்த்து எண்ண த்தக்கன. 


நூலின்‌ பெயர்‌ எண்ணிக்கை பொருள்‌ முறை 
1. உவமான சங்கிரகம்‌ 21 

(நூற்பா) 117 வரி பாதாதிகேசம்‌ 
2. உவமான சங்கிரகம்‌ 

(வெண்பா) 16 கேசாதிபா தம்‌ 
2. உவமான சங்கிரகம்‌ 97 பாதாதிகேசம்‌ 

(விருத்தம்‌) 
4, இரத்தினச்‌ சுருக்கம்‌ 71 கேசாதிபா தம்‌ 
5. அறுவகை இலக்கணம்‌ சிலநூற்பாக்கள்‌ 
6. பிரபந்தத்‌ திரட்டு 54 கேசாதிபாதம்‌ 


இந்நூல்கள்‌ பெண்களின்‌ உறுட்பு வருணனைக்கான உவமைகளை த்‌ 
தொகுத்துக்‌ கூறுகின்றன. பாதாதிகேசமாகவும்‌ கேசாதிபாதமாகவும்‌ 
அமைத்துக்கொண்டு பாடியுள்ளனர்‌. புலவர்களின்‌ கவித்திறம்‌ சென்ற 
நெறியினை இப்பாடல்கள்‌ உணர்த்துகின்றன. ஒவ்வோர்‌ உறுப்பிற்கும்‌ 
ஒப்பாகச்‌ சொல்லத்தக்க உவமைகளை நினைவுகூர்ந்து தொகுத்துள்ளனர்‌. 
அவர்கட்கு முன்னர்‌ விளங்கிய இலக்கியங்களின்‌ மரபுவமைகளையும்‌ 
இவர்கள்‌ இத்தொகுப்பிற்குப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டிருக்கலாம்‌. 


“ வேதத்‌ தமிழ்மாறன்‌ வெற்பனையார்‌ கேசாதி 
பாதத்‌ துவமான பண்பெல்லாம்‌--தாதின்‌ 
முருகூர்‌ மலர்க்‌ குழலாய்‌ முதுரையாற்‌ சொல்வன்‌ 
குருகூரனைத்‌ தொழுதுகொண்டு 214 
என்னும்‌ பாடல்‌ முன்னையோர்‌ மரனை ஒட்டி உவமானங்களைத்‌ 
தொகுத்தமையைத்‌ தெளிவுறுத்தும்‌. 


சான்றாகப்‌ பா தாதிகேசமாக அமைந்துள்ள உவமான சங்கிரகம்‌ 
(நூற்பா யாப்பு, செந்தமிழ்‌ 1915, 16) நூலில்‌ அமைந்துள்ள செய்தி 
களைக்‌ காண்போம்‌. அடி, கால்விரல்‌, உகிர்‌, புறவடி, கரடு, குதிங்கால்‌ 
கணைக்கால்‌, முழந்தாள்‌, துடை, அல்குல்‌, இடை, வயிறு, உந்தி, 
உரோமத்‌ தொழுங்கு, முலை, கைவிரல்‌ உகிர்‌, அங்கை, முன்கை, 
தோள்‌, கழுத்து, இதழ்‌, நகை, பேச்சு, கவுள்‌, நாசி, காது, புருவம்‌, 
துதல்‌, கூந்தல்‌, மகளிர்‌ என்னும்‌ உறுப்புகளின்‌ உவமைகளைத்‌ 
தொகுத்து அகராதியடைவுபோல இந்நூற்பாக்கள்‌ அமைந்துள்ளன, 
(காண்க: பின்னிணைப்பு) நிகண்டுகளைப்‌ போல இந்நூல்கள்‌ பொருள்‌ 
களைத்‌ தொகுத்துச்‌ சொல்லும்‌ பான்மையினவாகவும்‌ விளங்குகின்‌ றன, 


உவமைத்‌ தொகுப்புகள்‌ 159 


மகளிர்‌ கூந்தலுக்கு இணையாகச்‌ சொல்லததக்க பொருள்களை 
உவமான சங்கிரகம்‌ கீழ்வருமாறு தொகுத்துத்‌ தருகின்‌ றது. 


கருமணல்‌ சைவலம்‌ கல்லார்‌ மனது வண்டு 
இருளார்‌ பொதுமகள்‌ இதயம்‌ மஞ்சணி பூச்‌ 
சோலை கொன்றைக்காய்‌ சூல்முகில்‌ இந்திர 
நீலம்‌ மைச்சுழுகு பொன்‌ னெய்த்த கூந்தலுக்கே. 

(உவ. 29) 
இவற்றுள்‌ பெரும்பாலன இலக்கியங்களில்‌ வழிவழியாகப்‌ பயன்‌ 
படுத்தப்டட்டமையை ஆராய்ந்தால்‌ புலனாகும்‌, கருமணல்‌ மகளிர்‌ 
கூந்தலுக்கு உவமித்ததைச்‌ சங்கநூல்களிலும்‌ காணலாம்‌. கருமணலை 
அறல்‌ என்னும்‌ சொல்லால்‌ குறித்தனர்‌. 

தெள்ளறல்‌ அன்ன இவள்‌ விரியொலி கூந்தல்‌ 

(நற்‌, 141, 11: 12) 

தீம்நீர்க்‌ கான்யாற்று அவிர்‌ அறல்போன்று (அகம்‌, 117 : 19) 

குறைஅறல்‌ அன்ன இரும்‌! ல்‌ கூந்தல்‌ (அகம்‌ 142 ; 18) 

அறலென அவிர்‌ வருங்கூந்தல்‌ (அகம்‌, 102: 10) 

அறலென விரிந்த ஒலி இரும்‌ கூந்தல்‌ (அகம்‌. 191: 14, 16) 

அறலென நெறிந்த கூந்தல்‌ (அகம்‌, 214: 23) 

நிழற்பால்‌ அறலின்‌ நெறித்த கூந்தல்‌ (அகம்‌. 208 : 8) 

அறல்மருள்‌ கூந்தலின்‌ (அகம்‌. 299 ; 18) 

அவிரறல்‌ கடுக்கு மம்மென்‌ குவையிருங்‌ கூந்தல்‌ (புறம்‌. 25:13) 

அறல்போல்‌ கூந்தல்‌ (பொருநர்‌. 25) 

அறல்வாழ்‌ கூந்தற்‌ கொடிச்சியர்‌ (மலைபடு, 304) 
இங்ஙனம்‌ வரும்‌ உவமைப்‌ பொருள்களையெல்லாம்‌ தொகுத்துக்‌ கண்ட 
றிந்த அறிஞர்‌ பெருமக்கள்‌ இவற்றிற்கு இவை உவமையாக வருவது 
மரபு என நுனித்தறிந்து பின்னர்த்‌ தொகுத்தனர்‌ போலும்‌. காலப்‌ 
போக்கில்‌ ஏனைய பொருட்களும்‌ உவமையாதலை இத்தொகுப்பால்‌ 
அறியலாம்‌, 


“பிரபந்தத்‌ திரட்டு என்னும்‌ நூலில்‌ அமைந்துள்ள  உவமாரூட 
வியப்பு சார்பியல்‌ என்னும்‌ பகுதியிலும்‌ இத்தகைய உவமைத்‌ தொகுப்பு 
களைக்‌ காண முடிகின்றது. இவ்வியலில்‌ ஐம்பத்து கான்கு விருத்தப்‌ 
பாடல்கள்‌ உள்ளன. பெண்ணின்‌ உறுப்புகட்கேற்ற உவமைகளும்‌, 
செயல்களும்‌ இடம்பெற்றுள்ளன. ஆடவர்‌ இயல்பும்‌ சுருக்கமாக 
உரைக்கப்படுகின்றது.15 இந்நூலுள்‌ கூந்தலுக்கு மட்டுமேயன்‌ றிக்‌ 
கூந்தலில்‌ அமையும்‌ வகிர்‌, கொண்டை, மயிர்முடி, பின்னிய குழல்‌ 
முதலியவற்றிற்கும்‌ உவமைகளைத்‌ தொகுத்துத்‌ தருவது குறிப்பிடத்‌ 
தக்கதாகும்‌. 

கூந்தல்‌: மேகம்‌, கூந்தற்கமுகு, கொன்றைக்காய்‌, இருள்‌, பூ 

நிறைந்த சோலை, கரிய மணல்‌, பாசி, வண்டின்‌ 
கூட்டம்‌, கவரி, 8லமணி, வாழை, தாழை. 


0 தமிழாய்‌வ_—12 


கொண்டை : பந்து, மலர்ச்செண்டு, ஆமை, 
முடித்த கூந்தல்‌ : பாம்பின்‌ படம்‌, மழைக்கால்‌, வீணையின்‌ முனை, விசிறி. 


பின்னிய குழல்‌ : பாம்பு, பிடியின்கை, சங்கிலி, வாழைக்குலையின்‌ சீப்பு” 
கதவின்‌ தாள்‌. 


தைத்தகுழல்‌ : புலியுருவம்‌. 
வூர்‌ : கிளிக்கழுத்தின்‌ கோடு, மலைறெல்‌, இலைக்காம்பு. 


இத்தகைய தொகுப்புப்பணி கவிஞர்களுக்குப்‌ பெரிதும்‌ உதவும்‌ 
என்பது வெள்ளிடைமலை. இலக்கியச்‌ செல்வங்களிலே புலவர்‌ பெரு 
மக்கள்‌ வழிவழியாக எடுத்தக்காட்டிவரும்‌ உவமைமணிகளைத்‌ 
தொகுத்தும்‌ பகுத்தும்‌ பார்த்தால்‌ அவர்தம்‌ நுண்மாண்‌ நுழைபுலமும்‌ 
ஒப்பீட்டு உணர்வும்‌ பொருள்களை எப்படி உற்றுநோக்கியும்‌ ஒப்பு 
நோக்கியும்‌ ஆய்ந்தனர்‌ என்பதும்‌ புலனாகின்றன. 


சங்கத்தொகை நூல்களிலும்‌, பக்தி இலக்கியங்களிலும்‌ இயற்கை 
யோடு இயைந்த உலகியற்‌ காட்சிகள்‌, மக்களின்‌ வாழ்க்கையோடு 
நெருங்கிய தொடர்புடைய பொருள்‌, நிகழ்ச்சிகள்‌, முதலானவற்றை 
உவமையாகக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. பிற்காலக்‌ காவியங்‌ 
களிலும்‌, பிரபந்தங்களிலும்‌ வரவர இயற்கையுணர்வு குறைந்து 
செயற்கைப்‌ புனைவுகளும கற்பனைக்‌ கருத்துகளும்‌ புராண வரலாறு 
களும்‌ உவமைகளாக இடம்பெற்று விளங்குகின்றன. 


இத்தகைய தொகுப்புகள்‌ கவிஞரின்‌ சிந்தனை ஆற்றலையும்‌, 
சூழலையும்‌ விளக்குகின்றன. செடி, கொடி, மலர்‌, மரம்‌ முதலான 
இயற்கை வாழ்வில்‌ கவிஞர்‌ ஈடுபாடு கொண்டு எத்துணை அளவு 
நுண்கோக்கு உடையராய்‌ விளங்கினர்‌ என்பதனைக்‌ கோடிட்டுக்‌ 
காட்டுகின்றன, 


உவமான சங்கிரகம்‌ போன்ற நூல்கள்‌ * தமிழிலக்கிய உவமை- 
பொருள்‌ அகராதித்‌? தொகுப்புக்கு வழிகாட்டியாக விளங்குவன. 
தமிழிலக்கியம்‌ முழுவதற்கும்‌ இத்தகைய உவமைத்‌ தொகுப்பு நூல்‌ 
ஒன்று இன்றியமையாததாகும்‌. 


17, 


12. 


13. 


14. 
15. 


குறிப்புகள்‌ 


அறுவகை இலக்கணம்‌ : அணியிலக்கணம்‌, 2. 
ifs 


25 ச்ச 33 
தொல்‌. உவமை. பேரா. நூற்‌. 1 உரை. 


9’ 2} இளம்‌. நூற்‌, 1. உரை. 
மணிமேகலை, 27 ; 2-13. 


அளவைகளாவன : பொறிகளான்‌ காணும்‌ காட்சியும்‌, குறிகளான்‌ 
உய்த்துணரும்‌ அனுமானமும்‌, கருத்தாமொழி ஆகிய ஆகமும்‌ என 
மூன்று. ஒப்புப்‌ பற்றி உணரும்‌ உவமையும்‌, இங்ஙனம்‌ அன்றாயின்‌ இது 
கூடாது என்று உணரும்‌ அருத்தாபத்தியும்‌, உண்மைக்கு மாறாய 
இன்மையும்‌ என இவற்றைக்‌ கூட்டி ஆறு என்பாரும்‌ உளர்‌. 
(குறள்‌. 242, பரி, உரை) 

அளவை காண்டல்‌ கருதல்‌ உரை 
அபாவம்‌ பொருள்‌ ஒப்ப ஆறு என்பர்‌, 

சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 7, 


தொல்‌. பொருள்‌. உவம. 37, பேரா. உரை. 


இ. சுந்தரமூர்த்தி, * தமிழில்‌ அணியிலக்கண நூல்கள்‌”, தமிழாய்வு, 
தொகுதி-2, 1973, பக்‌. 16. 


. செந்தமிழ்‌ (1915-1916), பதினான்காம்‌ தொகுதி. 


சங்கிரகம்‌? என்னும்‌ பெயரில்‌ பல நூல்கள்‌ தோன்றியுள்ளன, 
அவற்றுள்‌ சில வருமாறு, அதிகார சங்கிரகம்‌, ஆயுள்வேதசார 
சங்கிரகம்‌, இலக்கிய சங்கிரகம்‌, காதம்பரி சாரசங்கிரகம்‌, கீதார்த்த சார 
சங்கிரகம்‌, கீர்த்தனா சங்கிரகம்‌, சரமபாவ சாரசங்கிரகம்‌, சர்வதரிசன 
சங்கிரகம்‌, சர்வவேதாந்த சித்தாந்த சாரசங்கிரகம்‌, சூதசங்கிதா சார 
சங்கிரகம்‌, தத்துவ தீப சங்கிரகம்‌, பெரியபுராண வசன சங்கிரகம்‌, 
விசார சங்கிரகம்‌... முதலாயின. 

௩, சி. கந்தையா பிள்ளை, தமிழ்‌ இலக்கிய அகராதி, 1952, 


The Practical Sanskrit-English Dictionary, Part III, ந, 1606,, 
Vaman Shivram Apte. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 1 5ஆம்‌ நூ. பக்‌. 92, 93, 
1) FZ) 1» 16ஆம்‌ நூ. (தொ. 2), பக்‌, 147, 


உவமான சங்கிரகம்‌, காப்புச்‌ செய்யுள்‌. 


டாக்டர்‌ அன்னிதாமசு (ப. ஆ.), பிரபந்தத்‌ திரட்டு, உலகத்‌ தமிழ்‌ 
ஆராய்ச்சி நிறுவனம்‌, 1980, 


பயன்பட்ட நூல்கள்‌ 


இலக்கணம்‌ 


1 


அறுவகை இலக்கணம்‌, தண்டபாணி சுவாமிகள்‌, பேரூர்த்‌ 
தமிழ்க்கல்லூரி வெளியீடு, கோவை, 1978. 


2 திருவேங்கடையர்‌ செய்த உவமான சங்கிரகமும்‌, புகழேந்திப்‌ 
புலவர்‌ செய்த இரத்தினச்‌ சுருக்கமும்‌, ஆறுமுகநாவலர்‌ பதிப்பு, 
அக்ஷய வருஷம்‌ மார்கழிமாதம்‌. 

9 தொல்காப்பியம்‌, பொருளதிகாரம்‌ இளம்பூரணர்‌ உரை, 
சைவ. சி. நூ. ப. கழகம்‌, சென்னை, 1959. 

சீ தொல்காப்பியம்‌, பொருளதிகாரம்‌ பேராசிரியர்‌ உரை, கனக 
சபாபதிப்பிள்ளை பதிப்பு, 1935. 

5 பிரபந்தததிரட்டு, டாக்டர்‌ அன்‌ னிதாமசு (ப. ஆ.); உலகத்‌ 
தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை, 1980, 

இலக்கியம்‌ 

6 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌, சைவ, சி. நூ. ப. கழகம்‌, 
சென்னை, 1954, 

7 திருக்குறள்‌ மூலமும்‌ பரிமேலழகர்‌ உரையும்‌, சைவ. சி. நூ: 
ப. கழகம்‌, சென்னை, 1959. 

8 மணிமேகலை, சைவ, சி. நூ. ப. கழகம்‌, சென்னை, 1960, 

ஆராய்ச்சிநூல்கள்‌ 


9 அருணாசலம்‌, மு., தமிழ்‌ இலக்கிய வரலாறு 16-ஆம்‌ நூ., 


திருச்சிற்றம்பலம்‌, 1989, 


உவமைத்‌ தொகுப்புகள்‌ 108 


10 


11 


அருணாசலம்‌, மு., தமிழ்‌ இலக்கிய வரலாது 16-ஆம்‌ நூ., 
திருச்சிற்றம்பலம்‌, 1975. 


சுந்தரமூர்த்தி, இ. திருக்குறள்‌ அணிறஈலம்‌, சென்னைப 
பல்கலைக்கழகம்‌, 1971. 


அகராதி, பிற நூல்கள்‌ 


12 


14 


இலக்கிய அகராதி, கந்தையாபிள்ளை, ௩. சி,, ஆசிரியர்‌ நூற்‌ 
பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை, 1952. 


செந்தமிழ்‌, பதினான்காம்‌ தொகுதி, 1916-1916. 


தமிழ்நூல்‌ விவர அட்டவணை, தமிழ்காடு அரசினர்‌ தமிழ்‌ 
வளர்ச்சி ஆராய்ச்சிமன்ற வெளியீடு, 1961-1965. 


15 The Practical Sanskrit-English Dictionary (Part ID, 


Vaman Shivram Apte. 


11—2 


பின்னிணைப்பு 
திருஞான முத்திரை துணை 


உவமான சங்கிரகம்‌ 
( பாதாதி கேசம்‌ ) 


அடி 
1 அம்புயஞ்‌ சுணங்கனாக்‌ கனிச்சமாந்‌ தளிரிணை 
செம்பஞ்சு முயல்வயின்‌ செயலையுள்‌ எடிக்கே 
கால்வீரல்‌ 
2 பவளக்‌ கொம்பும்‌ பசுமஞ்சண்‌ முளையு 
முவமையாங்‌ கால்வீர லொரு பத்தினுக்கே 
உ௫ர்‌ 
9 படிகந்‌ தாரகை பத்தாய்‌ மதியிணை 


கடைதலொப்‌ பாமெனக்‌ கண்டன ருகிர்க்கே 


புறவடி 
4 பைத்திடு கமுகமும்‌ பாளையுங்‌ கமடமும்‌ 
பொத்தகச்‌ சுவடும்‌ புறவடிக்‌ கிைணையே 


கரடு 
5 பாளையுட்‌ குரும்பையும்‌ பந்தும்‌ தராசுங்‌ 
காளை மிலிப்பியுங்‌ கரட்டினுக்‌ கனை த்தே 


குதிங்கால்‌ 


6 தூரிடப்‌ பெட்டி பந்தொடு மாங்கனி 
கி லொப்பெனும்‌ பெருங்குதிங்‌ காற்கே 


1 அம்புயம்‌, சுணங்கன்‌ நாக்கு, அனிச்சம்‌, மாந்தளிர்‌, 
முயல்வயிறு, செயலை. 


2 பவளக்கொம்பு, பசுமஞ்சள்‌ முனை 

3 படிகம்‌, தாரகை, மதி 

* கமுகம்‌, பாளை, கமடம்‌, புத்தகம்‌ 

5 குரும்பை, பந்து, தராசு, இப்பி (சிப்பி) 


தூரிகைப்‌ பெட்டி, பந்து, மாங்கனி 


செம்பஞ்சு, 


உவமைத்‌ தொகுப்புகள்‌ 165 


10 


11 


கணைக்கால்‌ 
வேணுவுக்‌ தேன்பூ விரிகா களமும்‌ 
தூணியும்‌ வராலுஞ்‌ சொலுங்‌ கணைக்காற்கே 


முழந்தாள்‌ 
அலவன்‌ பசுமூக்‌ காள (2) யா ழெனும்பணி 
குலவுங்‌ கேடகக்‌ குமிழ்முழந்‌ தாட்கே 


துடை 


துதிக்கையுக்‌ தெற்பமுங்‌ தர ணொடு கம்பமுஞ்‌ 
சதுரப்பெ ர௬ுவாழையுட்‌ டண்டுமாந்‌ துடைக்கே 


அல்குல்‌ 
அரசிலை பாற்கட லரவுதென்‌ கூ.பந்‌ 
தருணவெற்்‌ றிலைதேர்த்‌ தட்டு வேள்மனைப்‌ 
பொக்கிஷம்‌ வாழையின்‌ பூமடல்‌ பொற்றட்‌ 
டெக்கு (? ) மான்‌ குளம்‌ (பே) யிந்திர பத நிலந்‌ 
தாமரை மணித்தலஞ்‌ சங்கரி தியுமேவா 
டாமதுக்‌ குழாய்மத னாலவட்‌ டந்தேன்‌ 
கூடுகாக்‌ கணம்பூக்‌ குளமடை விளக்குட 
னாடம்‌ பரிச்செவி யமுத சருக்கரை 
தோரண பதக்கந்‌ துதிசத்தி பீடஞ்‌ 
சோரணி முப்பதுஞ்‌ சொல்வரல்‌ குலுக்கே 


இடை 
துடியொடு பிடிமின்‌ சுருதிவேள்‌ சிங்கங்‌ 
கொடி துரும்‌ பிளவஞ்சி குலிசமா மிடைக்கே 


7 வேணு (மூங்கில்‌), தேன்பூ, விரிகாகளம்‌, தூணி, வரால்‌ 


8 அலவன்‌, பசுமூக்கு, கேடகக்குமிழ்‌ 


9 துதிக்கை, தெற்பம்‌, தூண்‌, கம்பம்‌, வாழைத்தண்டு 


10 அரசிலை, பாற்கடல்‌, அரவு, கூபம்‌, வெற்றிலை, தேர்த்தட்டு, வேள்மனை 
பொக்கிஷம்‌, வாழையின்‌ பூமடல்‌, பொற்றட்டு, மான்குளம்பு, இந்திர 
பதம்‌, நில்ம்‌, தாமரை, மணித்தலம்‌, சங்கநிதி, வாடா மதுக்குழாய்‌, 
மதன்‌ ஆலவட்டம்‌, தேன்கூடு, காக்கணம்பூ, குளம்‌, அடைவிளக்கு, 
பரிச்செவி, அமுதம்‌, சர்க்கரை, தோரணம்‌, பதக்கம்‌, சத்திபீடம்‌ 


11 துடி, பிடி, மின்‌, சுருதி, வேள்‌, சிங்கம்‌, கொடி, துரும்பு, இளவஞ்சி, 
குலிசம்‌ 


166 


12 


13 


14 


15 


சமிழாய்வு-12 


வயிறு 


ஆலக்‌ தளிர்குருத்‌ தரம்பைசேம்‌ பிலைமதி 
கோங்குநீர்‌ பாதி (2) கொண்டிடும்‌ வயினே 


உந்தி 
வட்டச்‌ சோதியு மல்லிகை வலம்புரி 
மொட்டுநீர்ச்‌ சுழியு மொழிவ ருந்திக்கே 


உ0ராமத்தொழுங்கு 
மால்கிடை சங்கிலி மதனா ளெறும்பொழுக்‌ 
காலிலை நடுஈரம்‌ பானையின்‌ துதிக்கை 
கரும்பா மிளநீர்க்‌ காம்பிரு ளொதுக்கு 
மருங்குகா ராச மததாரை தேர்வட 
மண்டபச்‌ சார மதத்தார்‌ களபத்‌ 
தண்டுவித்‌ தரரைவான்‌ ராரைவார்க்‌ கயிறு 
கண்ணொளி பாய்தல்‌ கருமணிக்‌ கோவையென 
வொண்பயின்‌ மடிபடிப்‌ புரோமத்‌ தொழுங்கே 


முலை 
சந்திரன்‌ சூரியன்‌ ராமரை முகமணி 
பந்திள நீர்வெற்‌ பானைமத்‌ தகமருப்‌ 
பிளநீ ரெலுமிச்‌ சிளநீ ரிலந்தை 
செப்பிணை புன்னை யிலிங்க மும்வரு 
சக்ரவாக கம்வில்‌ வக்கனி மாதுளங்‌ 
கனிவிளாங்‌ கனிசிமிழ்க்‌ கரகங்‌ கிரீடமாங்‌ 
கனிசெண்டு துடன்‌ களஞ்சுகைத்‌ தாளங்‌ 
கோங்குமா விலங்கு குமிழி கரண்டகக்‌ 
தேங்கா துருவஞ்‌ செழுங்கத லிப்பூக்‌ 
கொட்டைப்‌ பாக்கொடு கூடாரம்‌ வள்ளம்‌ 
பட்டைப்‌ பம்பர மருந்தண்டை பொற்றேர்‌ 


12 ஆலந்தளிர்‌, குருத்து, அரம்பை, சேம்பு, இலை, மதி, கோங்கு, நீர்‌ 
13 வட்டச்சோதி, மல்லிகை, வலம்புரிச்சங்கு, மொட்டு, நீர்ச்சுழி 


14 மால்கிடை, சங்கிலி, மதனாள்‌, எறும்பொழுக்கு, ஆலிலை, நடுநரம்பு, 


15 


ஆனையின்‌ துதிக்கை, கரும்பு, இளரநீர்க்காம்பு, இருளொதுக்கு, மருங்கு, 
நாராசம்‌ (சலாகை), மததாரை, தேர்வடம்‌, மண்டபச்சாரம்‌, மதத்தார்‌ 
களபம்‌, தண்துளித்தாரை, வான்தாரை, வார்க்கயிறு, கண்ணொளி 
பாய்தல்‌, கருமணிக்கோவை 


சந்திரன்‌, சூரியன்‌, தாமரை, முகமணி (2), பந்து, இளநீர்‌, வெற்பு, 
ஆனைமத்தகம்‌, மருப்பு, எலுமிச்சை, இலந்தை, செப்பிணை, புன்னை, 
இலிங்கம்‌, சக்ரவாகம்‌, வில்வக்கனி, மாதுளங்கனி, விளாங்கனி, 


உவமைத்‌ தொகுப்புகள்‌ 167 


16 


18 


19 


கோபுரந்‌ தூவிசெங்‌ கோழியண்‌ டங்குட.ஞ்‌ 
சோபனக்‌ கிம்புரி துணைப்பிடி செப்புடன்‌ 
செய்யுங்‌ கொத்தளஞ்‌ சேவின்‌ புறச்சிமி 
ழையொன்‌ பானென்‌ மாமுலை யினுக்கே 


கைவிரல்‌, உகிர்‌ 


16 அலரிமுத்‌ திரைக்கோ லணிப வளக்கொம்‌ 
புலவிய திறவுகோ லுற்றமாந்‌ தளிரொடு 
கெளிறும்‌ பயறுங்‌ (? ) கிட்டிய கைவிரல்‌ 
பழகிய வுகிர்க்குப்‌ பைங்கிளி மூக்கே 


அங்கை முன்கை 


17 காந்தளுங்‌ கமலமுங்‌ கருதுசித்‌ திலதமுங்‌ (?) 
கூர்ந்த வங்கைக்கு யாழ்‌ கோடு முன்கைக்கே 


தோள்‌ 


18 பூரண கும்பமேற்‌ போட்ட மாலிகை 
வெயாருறும்‌ படஞ்சனை (2) யனையவாந்‌ தோட்கே 


எழுத்து 
19 மணிப்பா லிகைச்‌ சுருள்‌ மடற்கர்க்‌ கமுகுபூ 
சணிப்பூச்‌ செப்பொடு சங்குமாங்‌ கழுத்தே 
சிமிழ்‌, கரகம்‌, கிரீடம்‌, மாங்கனி, செண்டு, தூது, களஞ்சு, கைத்‌ 
தாளம்‌, கோங்கு, மாவிலங்கு, குமிழி, கரண்டகம்‌, தேங்காதுருவம்‌ (2) 
கதலிப்பூ, கொட்டைப்பாக்கு, கூடாரம்‌, வள்ளம்‌, பம்பரம்‌, மருந்‌ 
துண்டை, பொற்றேர்‌, கோபுரம்‌, தூவி, செங்கோழி௮ண்டம்‌, குடம்‌, 
சோபனக்கிம்புரி, பிடி, செப்பு, சேவின்‌ புறச்சிமிழ்‌ 


கைவிரல்‌ : அலரி, முத்திரைக்கோல்‌, பவளக்கொம்பு, திறவுகோல்‌, 
மாந்தளிர்‌, கெளிறு, பயறு 
உகிர்‌: பைங்கிளி மூக்கு 


அங்கை : காந்தள்‌, கமலம்‌, சித்திலதம்‌ 
முன்கை : யாழ்‌, கோடு 


பூரண கும்ப மேற்போட்ட மாலிகை 


மணிப்பாலிகை, சுருள்மடல்‌, கழுகு, பூசணி, பூச்செப்பு, சங்கு 


168 தமிழாய்வு--12 


இதழ்‌ 

20 படிமக்‌ கமலமும்‌ படிமமுந்‌ திங்களுந்‌ 
தடமுஞ்‌ சேண்டிப்பூத்‌ தட்டுமா முகமே 
தூதுளை செந்தமிழ்த்‌ தொண்டைசெவ்‌ வாம்பல்‌ 
மாதுளை வீழிசெம்‌ மரத்தில விரந்தை 
முருக்குப்‌ பவள முதிரிந்த்ர கோபக்‌ 
த-செங்‌ கமலந்‌ தளிர்நெல்‌ லுறைமால்‌ 
கண்ணிட னமுதக்‌ கடிகைசொற்‌ கதவமென்‌ 
றெண்ணிரண்‌ டாகு மிதழ்க்குவ மைகளே 


நகை 


21 முத்துமா துளம்விரை முருந்துபூங்‌ கருநாவித்‌ 
தளவொடு பற்ப ராக மென்‌ னகையே 


பேச்சு 
22 குழல்கரும்‌ பமுதங்‌ குயில்சீனி தேம்பால்‌ 
கிளியளி பூவையாழ்‌ கிளருமுப்‌ பழமுடன்‌ 
கண்டுசர்க்‌ கரைதீங்‌ கனியொ டிவ்வளவும்‌ 
பெண்டிரு வாயுறு பேச்சென மொழியே 


கவுன்‌ 
23 சந்தனச்‌ சாணையுஞ்‌ சயிந்தவக்‌ கலணையு 
நந்துமூக்‌ கிற்கண்‌ ணாடியுங்‌ கவுளே 


நாசி 
24 எள்ளுங்‌ குமிழு மிலவலர்‌ காம்பு 
மள்ளுஞ்‌ சண்பகத்‌ தரும்பு மாசிக்கே 
20 படிக்கமலம்‌, படிமம்‌, திங்கள்‌, தடம்‌, சேண்டி (?) பூத்தட்டு, 
தூதுளை, தொண்டை, செவ்வாம்பல்‌, மாதுளை, இரந்தை, முருக்கு 
பவளம்‌, இந்திரகோபம்‌, செங்கமலம்‌, தளிர்‌, நெல்லுறை, மால்‌ 
கண்‌, அமுதக்‌ கடிகை, சொற்கதவம்‌ 
21 முத்து, மாதுளம்‌, விரைமுருந்து, கருநாவி, தளவு, பற்பராகம்‌ 


22 குழல்‌, கரும்பு, அமுதம்‌, குயில்‌, சீனி, தேம்பால்‌, கிளி, அளி, பூவை, 
யாழ்‌, முப்பழம்‌, கற்கண்டு, சர்க்கரை, தீங்கனி 


23 சந்தனச்சாணை, சயிந்தவக்‌ கலணை, நந்துமூக்கிற்‌ கண்ணாடி 


24 எள்‌, குமிழ்‌, இலவம்‌ பூங்காம்பு, சண்பகத்தரும்பு 


உவமைத்‌ தொகுப்புகள்‌ 


விழி 
25 வாள்கயல்‌ சேல்வேல்‌ வண்டு௩ஞ்‌ சமுதமான்‌ 
வேள்கணை யமன்கரு விளைவலை குவளை 
கஞ்சனம்‌ பங்கயங்‌ கடன்மழை மாலுகி 
ரஞ்சன மூவலி (? ) வனையவாம்‌ விழிக்கே 


காது 
26 தேன்கவர்‌ குண்டுகத்‌ திரிகைபொன்‌ னூசல்‌ 
மான்புகும்‌ வாயில்பாய்‌ வளையஞ்‌ சுறாத்தலை 
நாரங்கி வள்ளைமின நவ்வு தீச்சால்‌ (2) மயிர்‌ 
கூர்வினைக்‌ கருவுயங்‌ கொள்வர்‌ காதினுக்கே 


புருவம்‌ 
27 கடற்கரை வாளுறை கரிக்குரி மரைத்தா 
ளடற்சிங்‌ காடிரீ லாஞ்சனம்‌ புருவே 


நுதல்‌ 
28 தினகரோ தயமுஞ்‌ சிவநுதற்‌ கண்ணும்‌ 
பனகரற்‌ நினமும்‌ படிகத்‌ திலதமும்‌ 
பெரும்பிறை முறிவாள்‌ சிலைபெரிய வாசிகை 
கொக்கிற காத்தியி னரும்பென்பர்‌ வாணுதலே 


கூந்தல்‌ 
29 கருமணற்‌ சைவலங்‌ கல்லார்‌ மனதுவண்‌ 
டிருளார்‌ பொதுமக ளிதயமஞ்‌ சணிபூச்‌ 
சோலைகொன்‌ ஹறைக்காய்‌ ஜல்முகி லிந்திர 
நீலமைச்‌ சுழுகுபொன்‌ னெய்த்தகூந்‌ தலுக்கே 


169 


25 வாள்‌, கயல்‌, சேல்‌, வேல்‌, வண்டு, ௩ஞ்சு, அமுதம்‌, மான்‌, வேள்கணை, 
யமன்‌, கருவிளை, வலை, குவளை, கஞ்சனம்‌, பங்கயம்‌, மழை, மால்‌, 


உகிர்‌, அஞ்சனம்‌. 


26 தேன்கவர்‌ குண்டு, கத்திரிகை, பொன்னூசல்‌, மான்புகும்‌ வாயில்‌, 


பாய்வளையம்‌, சுறாத்தலை, நாரங்கி, வள்ளை, ஈவ்வு 


27 கடற்கரை, வாளுறை, மரைத்தாள்‌, சிங்கம்‌, ஆடி, நீலாஞ்சனம்‌ 


28 தினகரோதயம்‌, சிவநுதற்கண்‌, பனகரத்தினம்‌, படிகம்‌, பெரும்பிறை 


முறி, வாள்‌, சிலை, பெரிய்‌ வாசிகை, கொக்கிறகு, அகத்தியரும்பு 


29 கருமணல்‌, சைவலம்‌, கல்லார்மனது, வண்டு, இருள்‌, பொதுமகளிரி 
தயம்‌, மஞ்சணி, பூச்சோலை, கொன்றைக்காய்‌, சூல்முகில்‌, இந்திர 


நீலம்‌, மைச்சுழுகு, பொன்‌ 


170 


தமிழாய்‌வு—12 


மகளிர்‌ 


30 மயிலனங்‌ கரும்புபொன்‌ மான்மதித்‌ தேனுயீர்‌ 


குயின்மின்‌ கமலங்‌ கொழுந்துபைந்‌ தேறல்‌ 
மதன்குரு பீட மதன்கலைக்‌ கியானங்‌ 
கதம்பகந்‌ தெய்வங்‌ கழுநீர்‌ மோகினி 
பூங்கொம்‌ பமுதம்‌ புருடர்முத்‌ தார 
மோங்குமுத்‌ தார முலவிய சந்தன 
மாசைக்‌ களஞ்சிய மனங்கா பிஷேகம்‌ 
வீசுதென்‌ நற்கொடி விருதுமா ரகுளிகை 
வாடா விளக்க மாமலர்‌ மாலை 

ஓடாக்‌ கிளிநிதி யுடன்றிருப்‌ பாரதி 
மேனகை யுருவசி மேவுதி லோத்தமை 
யானவிக்‌ திரைமற்‌ றரம்பைகா கப்பெண்‌ 
கொல்லியம்‌ பாவைநீர்க்‌ கோதைசூர்‌ மகளிர்‌ 
தல்லவும்‌ மகளிருக்‌ கனைத்தன மொழியே 


30 மயில்‌, அன்னம்‌, கரும்பு, பொன்‌, மான்‌, மதி, தேன்‌, உயிர்‌, குயில்‌ 


மின்‌, கமலம்‌, கொழுந்து, பைந்தேறல்‌, மதன்‌, குருபீடம்‌,...கதம்பகம்‌, 
தெய்வம்‌, கழுநீர்மோகினி, பூங்கொம்பு, அமுதம்‌, புருடர்‌, முத்தாரம்‌, 
சந்தனம்‌, ஆசைக்களஞ்சியம்‌, அனங்காபிஷேகம்‌, தென்றற்கொடி, 
விருதுமாரகுளிகை, வாடாவிளக்கம்‌, மலர்மாலை, ஓடாக்கிளி, நிதி, 
திரு, பாரதி, மேனகை, உருவசி, திலோத்தமை, இந்திரை, அரம்பை, 
காகப்பெண்‌, கொல்லியம்பாவை, நீர்க்கோவை, சூர்மகளிர்‌, 


12 


சங்க காலச்‌ சமூகவியல்‌ கோட்பாடு 


டாக்டர்‌ மா. செல்வராசன்‌ 
விரிவுரையாளர்‌ தமிழ்‌ மொழித்துறை 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 

சென்னை 600005 


தமிழக வரலாற்றைப்‌ பல காலங்களாகப்‌ பகுத்து வழங்குவர்‌ 
வரலாற்றாசிரியர்‌. அவற்றுள்‌ சங்க காலமும்‌ ஒன்று. கி. பி. மூன்றாம்‌ 
நூற்றாண்டின்‌ முற்பகுதி வரையிலான காலத்தைச்‌ சங்க காலம்‌ என்று 
சாற்றலாம்‌ 1 தமிழக வரலாற்றில்‌ எல்லாக்‌ காலங்களும்‌ ஒரே மாதிரி 
உயர்நிலையில்‌ இல்லை. எல்லாப்‌ பருவங்களையும்‌ இளவேனில்‌ என்பது 
உண்டா? பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தை வரலாற்றின்‌ பொற்காலம்‌ 
எனப்‌ பேசுவது உண்டு. அதேபோல்‌, களப்பிரர்‌ காலம்‌ இருண்ட 
காலம்‌ என்றே இன்றுவரை கருதப்படுகிறது. இலக்கிய வரலாற்றில்‌ 
ஈடற்ற பொற்காலமாய்ச்‌ சங்க காலம்‌ இலங்குவது போலவே, நாட்டு 
வரலாற்றிலும்‌ அதற்கு ஈல்லதோர்‌ இடம்‌ உண்டு. தமிழர்களைப்‌ 
பொறுத்தவரை சங்க காலமே. தகைசான்ற காலம்‌. 


அந்த வாழ்வுதான்‌ எந்தநாள்‌ வரும்‌ 
இந்த மாநிலம்‌ முழுதாண்‌ டிருந்தார்‌ 
இணையின்றி வாழ்ந்தார்‌ தமிழ்நாட்டு வேந்தர்‌ 
அந்த வாழ்வுதான்‌  எந்தறாள்‌ வரும்‌? 


என்று புரட்சியை விரும்பிய பாரதிதாசனும்‌ சங்க காலத்தை எண்ணித்‌ 
தவித்திருக்கிறார்‌. கலப்பற்ற சமுதாயமாக அது காட்சியளிப்பதே இந்த 
ஏக்கத்திற்குக்‌ காரணம்‌, அதன்‌ தனித்தன்மையே தமிழர்‌ நெஞ்சில்‌ 
இவ்வாறு தவிப்பை ஏற்படுத்துகிறது, தொன்மைச்‌ சிறப்புடைய 
தமிழக வரலாற்றில்‌ பின்னர்த்‌ தோன்றிய கலப்புகள்‌ பல. ஆனால்‌ 
சங்க காலத்தில்‌ தமிழர்க்குரிய தனித்தன்மை, இலக்கியம்‌, கலை, பண்பாடு 
நாகரிகம்‌, அரசு என எல்லாத்‌ துறைகளிலும்‌ சால்புற விளங்கியது 


புகழ்மிக்க அந்தச்‌ சமுதாயத்தைப்‌ புரிந்துகொள்ள உதவுவது சங்க 
இலக்கியம்‌, இன்றுவரை கிடைத்துள்ள சான்றுகளுள்‌ இதுவே 
உண்மையும்‌ பெருமையும்‌ உடையது. பிற காலத்துத்‌ தமிழ்‌ 
இலக்கியத்தை விட இதுவே நிறைவளிக்கும்‌ வரலாற்று முலங்களை 
நிரம்பப்‌ பெற்றுள்ளது என்பர்‌, 3 
12—1 


172 தமிழாய்வு 12 
சஙக இலக்கியம்‌ எனச்‌ சாற்றப்படுவன எட்டுத்தொகையும்‌ பத்துப்‌ 
பாட்டும்‌. இந்தப்‌ பதினெட்டு நூல்களும்‌ தமிழரின்‌ பழம்பெருமையைப்‌ 
பாடுகின்றன. மொழிக்குச்‌ சொல்லப்பட்ட முல இலக்கணம்‌ மட்டு 
மன்று தொல்காப்பியம்‌; மொழியுடைய இனத்தார்க்கும்‌ வாழ்க்கை 
இலக்கணத்தை வரைந்தளித்தது அது. அகம்‌, புறம்‌ என அமைந்தது 
சங்க இலக்கியம்‌. அகம்‌, புறம்‌ என்பன ஒரு மனிதனின்‌ சமூகம்‌ தவிர 
வேறல்ல. அகம்‌ என்பது ஏதோ காதலை மட்டும்‌ பாடும்‌ கவிதை 
எனக்‌ கருவதுவது கூடாது. தமிழர்க்கு அது ஒரு வாழ்க்கை முறை 
யாக அமைந்தது. ஈராயிரம்‌ ஆண்டுக்கு முற்பட்ட தமிழினச்‌ 
சமுதாய வாழ்வைச்‌ சங்கப்‌ பாடல்களே காட்டுகின்றன; காட்ட 
வல்லன. இப்பாடல்களுள்‌ நான்கில்‌ மும்மடங்கு அகத்திணை சார்ந்தவை 
எனின்‌ சமுதாயச்‌ செய்திகள்‌ அகவிலக்கியப்‌ படைப்பில்‌ பெற்றுள்ள 
பேரிடம்‌ வெளிப்படை ?*$ என்பது பொருத்தமான கூற்று. எனவே 
சங்க இலக்கியம்‌ அக்காலத்துக்குரிய சமூக மரபுகளைக்‌ கொண்டுள்ள து,5 
இது தெளிந்த உண்மை. 

சமுகம்‌ என்றால்‌ என்ன ? ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில்‌ நீண்ட 
காலமாக ஒன்றுசேர்ந்து வாழ்வதற்காக மக்கள்‌ கூட்டம்‌ ஏற்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ அமைப்பு என விளக்கம்‌ தரப்படுகிறது. தமிழர்கள்‌ ஒரு 
சமூகமாக எப்போது உருவானார்கள்‌ என்பது எளிதில்‌ உரைக்க 
ஒண்ணாதது. தோற்றம்‌ தொன்மை வாய்ந்தது என்பதே தொன்று 
தொட்ட கருத்து. 


கல்தோன்றி மண்தோன்றாக்‌ காலத்தே வாளொடு 
முன்தோன்றி முத்த குடி? 

என்பது பிற்காலப்‌ பாட்டாயினும்‌, பழமை குறித்த பெருமையைப்‌ 
பார்ததல்‌ வேண்டும்‌. தமது தோற்றத்தின்‌ பழமையை எப்போதும்‌ 
தமிழாகள்‌ வியந்தே வந்தி ஈக்கிறார்கள்‌. இயற்கை வடிவங்களான 
வானம்‌, கடல்‌, ஞாயிறு, திங்கள்‌, விண்மீன்கள்‌ தோன்றிய காலத்தில்‌ 
தோன்றியவர்‌ தமிழர்‌ என்றே உடன்பிறப்பு உறவைக்‌ கூறிப்‌ 
பெருமையுறுவர்‌.” இந்தப்‌ படைப்புக்‌ காலப்‌ பழமையைப்‌ பரிமேலழகரும்‌ 
குறித்துள்ளார்‌. எனவே தமிழ்ச்‌ சமூகம்‌ பழமையான து. வரலாற்றுக்கு 
முற்பட்ட காலத்திலும்‌ வாழ்க்கை உடையவர்‌ தமிழர்‌. உலகம்‌ 
தோன்றிய காலத்திற்கும்‌ தமிழகத்திற்கும்‌ உறவுண்டு என்பர்‌ 
இக்கால நிலவியலார்‌, 19 
மக்கள்‌ 

சங்க காலத்தில்‌ வாழ்ந்திருந்த மக்களின்‌ தொகைக்குச்‌ சான்‌ றில்லை. 
ஆனால்‌ பாகுபாடு இருந்தது. அந்தப்‌ பாகுபாடு நில இயற்கையையும்‌ 
செய்யும்‌ தொழிலையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டது. முல்லை, குறிஞ்சி, 
மருதம்‌, நெய்தல்‌, பாலை என ஐந்து வகையாக நிலம்‌ பாகுபாடு செய்யப்‌ 
பட்டி ர௩தது. ஒவ்வொரு நிலத்து மக்களும்‌ தங்களுக்குரிய தொழிலை 
மேற்கொண்டிருந்தனர்‌. முல்லை நிலத்தில்‌ வாழ்ந்தோர்‌ ஆயர்‌ எனப்‌ 
பட்டனர்‌. கோவலர்‌ என்றும்‌, இடையர்‌ என்றும்‌ அவர்களைக்‌ குறிப்பது 


சங்க காலச்‌ சமூகவியல்‌ கோட்பாடு 172 


உண்டு. ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ மேய்த்து அவற்றின்‌ பயனைக்‌ 
கொண்டு வாழ்வது இவர்களின்‌ தொழில்‌. குறிஞ்சி நிலத்தில்‌ வாழ்ந்‌ 
தோர்‌ குறவர்‌ எனப்பட்டனர்‌. வேட்டையாடல்‌ இவர்களின்‌ தொழில்‌. 
மருத நிலமே மற்ற நிலங்களிலும்‌ வளமானது. அங்கு வாழ்ந்தோர்‌ 
உழவர்‌ எனப்பட்டனர்‌. கடையர்‌, களமர்‌ எனவும்‌ அவர்களைக்‌ கழறுவர்‌, 
உழவே இவர்களின்‌ உற்ற தொழில்‌. நெய்தல்‌ நிலத்தில்‌ வாழ்ந்தோர்‌ 
பரதவர்‌ எனப்பட்டனா. நுளையர்‌, வலைஞர்‌ எனவும்‌ வழங்கப்பட்டனர்‌. 
மீன்‌ பிடித்தலே இவர்களின்‌ தொழில்‌. பாலை நிலத்து மக்கள்‌ எயினர்‌. 
மறவர்‌, வேடர்‌ என்றும்‌ கூறுவர்‌. வழிப்பறியும்‌ வேட்டையும்‌ இவர்‌ 
களுக்கு வாய்த்த தொழில்‌. இருந்த இடத்திற்கு ஏற்றவாறு அவர்கள்‌ 
தொழிலாற்றி வாழ்ந்து வந்தனர்‌. தொழிலால்‌ அவர்கள்‌ பெயர்‌ 
பெற்றனர்‌. சங்க காலச்‌ சமூகத்தின்‌ தொழில்களே இவ்வளவுதான்‌ 
என வரையறுத்தல்‌ கூடாது. ஆடை, அணிகலன்‌, கருவிகள்‌, 
பாண்டங்கள்‌ செய்வோரும்‌, ஆடை வெளுப்போரும்‌ (காழியர்‌) எனப்‌ 
பல்தொழில்‌ செய்தோரும்‌ வணிகரும்‌ இருந்தனர்‌. உயிர்‌ வாழ்வதற்கே 
தொழில்‌ பயன்படுகிறது. எனவே ஒவ்வொரு தொழிலும்‌ தன்மையில்‌ 
உயர்ந்தது. ஆனால்‌ உற்பத்தித்‌ திறனால்‌ உழவுத்தொழில்‌ சற்று 
உயர்ந்த இடத்தைப்‌ பெற்றது. ஆயினும்‌ தொழில்‌ அடிப்படையில்‌ 
மக்கள்‌ இயங்கியவரை ஏற்றத்தாழ்வு அவர்களிடையே புகவில்லை 
என்று கூறலாம்‌, வருணாசிரமம்‌ வளர்த்த சாதிமுறைக்கும்‌ இந்தப்‌ 
பாகுபாட்டிற்கும்‌ சற்றும்‌ தொடர்பில்லை. அது பின்னால்‌ ஆரியக்‌ கால்‌ 
கொண்டு நுழைந்தது. 


குடும்பம்‌ 


ஒரு சமூக அமைப்பின்‌ அடிப்படை குடும்பம்‌. சங்க காலச்‌ சமூகத்தில்‌ 
குடும்பம்‌ நன்கு தழைத்திருந்தது, அது கூட்டுக்‌ குடும்பமாகவே 
வளர்ந்தது எனலாம்‌. 1! குடும்பத்திற்குத்‌ தலைமை தாங்கியவன்‌ தந்தை. 
ஆனால்‌ நடாத்தியவள்‌ தாய்‌, ஆண்‌ தலைமை தாங்கிய சமுதாயம்‌ 
என்பதால்தான்‌ அரசர்கள்‌ ஆண்களாகவே இருந்துள்ளனர்‌. 
சமூகக்‌ கடமைகளை வரையறுக்கும்‌ ஒரு புறகானூற்றுப்‌ 
பாட்டில்‌ மகனை வீரனாக்கும்‌ பொறுப்பு தந்தைக்கே தரப்பட்டுள்ள து.12 
பெயர்‌ வழங்கும்‌ முறையிலும்‌ தந்தைக்கே இடம்‌ தரப்பட்டுள்ளது. 
தந்தையின்‌ பெயரைச்‌ சொல்லிப்‌ பிறகு மக்கள்‌ பெயரை வழங்கலே 
அக்கால மரபு. அண்டர்‌ மகன்‌ குறுவழுதியார்‌, பெருங்கோழிறாய்கன்‌ 
மகள்‌ நக்கண்ணையார்‌ எனக்‌ காணலாம்‌. தந்‌ைத வழிப்பட்ட அச்‌ 
சமுதாயத்தில்‌ தாய்க்கும்‌ நல்ல மதிப்பிருந்த து. 


குடும்பத்தின்‌ வெற்றி குழந்தைகளைப்‌ பெறுவதில்‌ இருக்கிறது. 
அக்காலக்‌ குடும்பத்தில்‌ குழந்தைக்கு அளவிறந்த மதிப்பு இருந்தது. 13 
பொருள்‌ செல்வத்தைப்‌ பெற்றும்‌ மழலைச்‌ செல்வம்‌ இல்லையேல்‌ வாழ்‌ 
நாள்‌ பயனற்றது எனக்‌ கருதினர்‌.14 போர்‌ வாழ்க்கையின்‌ ஒருகூறாக 
விளங்கிய அக்காலத்தில்‌ ஆண்குழந்தைகளுக்கு மிகுதியான வரவேற்பு 


174 தமிழாய்வு 12 


இருந்திருக்கும்‌. சமூக அமைப்பில்‌ ஆடவரே போருடற்றும்‌ ஆற்றலாள 
ராக விளங்கினர்‌. இல்லறக்‌ கடமைகளே பெண்களுக்கு வகுக்கப்‌ 
பட்டிருந்தன. ஆடவர்க்கு வினையே உயிர்‌ 15 என்றும்‌, மனைக்கு 
விளக்காகிய வாணுதல்‌, 16 மனையுறை மகளிர்‌ 17 என்றும்‌ சமூக 
முறைகள்‌ சாற்றப்பட்டன. 


அரசு 


மக்கள்‌ கூட்டமாகக்‌ கூடி வாழ்கிறபோது அரசு என்ற நிறுவனம்‌ 
அமைவது மனித வரலாற்றில்‌ தவிர்க்க இயலாத ஒன்றாகிறது. வட 
வேங்கடம்‌ முதல்‌ தென்குமரி வரை வழங்கிய பகுதி தமிழகம்‌. அங்கே 
வழங்கிய மொழி தமிழ்‌, ஆயினும்‌ ஒரே அரசு சங்க காலத்தில்‌ 
அமையவில்லை. சேரர்‌, சோழர்‌, பாண்டியர்‌ என்னும்‌ மூன்று அரச 
மரபுகள்‌ தமிழகத்தை ஆண்டன. ஒவ்வொன்றும்‌ ஒரு குடி என்றே 
குறிக்கப்படுகிற து. பல சிற்றரசுகளை அழித்த பிறகே ஒரு பேரரசு 
தோன்றுகிறது. சேர சோழ பாண்டியரும்‌ எத்தனையோ சிற்றரசுகளை 
வென்று அடக்கியுள்ளனர்‌. என்றாலும்‌ இவர்கள்‌ மூவரில்‌ ஒருவரே 
தலைமை தாங்கும்‌ நிலைமை உருவாகவில்லை. எனவே தமிழகத்தைச்‌ 
சங்க காலத்தில்‌ மூவேந்தர்களும்‌ ஆண்டனர்‌.!18 அவர்களைச்‌ சார்ந்த 
குறுநில மன்னர்கள்‌ பலரும்‌ ஆண்டுள்ளனர்‌. . 


சங்க கால மக்கள்‌ முடியரசை மட்டுமே அறிவர்‌. அரசுக்குத்‌ தலைமை 
தாங்கியவன்‌ அரசன்‌. ஆற்றலாளனே அரசனாக இயலும்‌, மக்கள்‌ 
விரும்பியவாறு மன்னனைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌ இயலாது. தந்தைக்குப்‌ 
பிறகு மகன்‌ தலைமையேற்றலே அக்கால மரபு. அரசன்‌ இறந்த பிறகே 
மகன்‌ அரியணை ஏறல்‌ வேண்டும்‌. வாழ்காளே இங்குப்‌ ப்ட்டத்திற்கு 
வரையறை, 


மூத்தோர்‌ மூத்தோர்க்‌ கூற்றம்‌ உய்த்தெனப்‌ 

பால்தர வந்த பழவிறல்‌ தாயம்‌ 1? 
என்று அரச உரிமை பற்றிச்‌ சோழன்‌ நலங்கிள்ளி என்னும்‌ அரசனே 
சொல்லியுள்ளான்‌. பெண்ணுக்கு அரசுரிமைஇருந்ததாகத்‌ தெரியவில்லை, 


அரசு எவ்வாறு இயங்க வேண்டும்‌ என்பது பற்றிச்‌ சங்க 
காலததில்‌ மக்கள்‌ தெளிவோடு இருந்தனர்‌ எனத்‌ தெரிகிறது. 
பாண்டியன்‌ ஈன்மரறனைப்‌ பாடும்‌ மருதன்‌ இளநாகனார்‌ என்னும்‌ புலவர்‌ 
பாட்டில்‌ 20 இத்தெளிவு பொலிகிறது. அரசு என்பது நால்வகைப்‌ 
படையால்‌ மட்டும்‌ சிறப்பது அல்ல. அறுறெறியை அடிப்படையாகக்‌ 
கொண்டதே அரசு. வீருப்பு வெறுப்பு அற்றதாக அது விளங்குதல்‌ 
வேண்டும்‌. ஆண்மையும்‌ தண்மையும்‌ வண்மையும்‌ அதனை ஏற்ற 
அரசனுக்கு வேண்டும்‌ என்கிறார்‌ அவர்‌, 21 


சங்க காலச்‌ சமூகவியல்‌ கோட்பாடு 175 


மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்படாதவனே மன்னன்‌ என்றாலும்‌ 
தன்னுடைய பெரும்‌ பொறுப்பை அவன்‌ சரியாக உணர்ந்திருந்தான்‌. 
அரசு என்பது அறநிலை திரியா அன்பின்‌ அவையம்‌ என்கிறான்‌ பூதப்‌ 
பாண்டியன்‌ என்னும்‌ அரசன்‌. 2 பிறர்க்குப்‌ பணியாத பெருவீரமும்‌, 
மக்களைக்‌ காக்கும்‌ மாண்பும்‌ வாரி வழங்கும்‌ வள்ளன்மையும்‌ சங்க 
காலத்தில்‌ அரசனிடம்‌ எதிர்பார்க்கப்பட்டன. *மண்டமர்ப்‌ பரிக்கும்‌ 
மதனுடை நோன்தாள்‌ விழுமியோன்‌ ? அரசைப்‌ பெற வேண்டும்‌ 
என்றும்‌ 28, மன்பதை காக்கும்‌ நீள்குடி என்றும்‌ 2$ இரப்போர்க்கு 
ஈயா இன்மை யான்‌ உறவே 5 என்றும்‌ அரசர்கள்‌ பாடியுள்ளமை 
யால்‌ சங்க காலத்தில்‌ அவர்கள்‌ மக்களைத்‌ தழுவியே சென்றுள்ளனர்‌ 
என அறியலாம்‌. நல்லாட்சி வழங்குவதை உயரிய கடமையாக 
உணர்ந்திருந்தனர்‌. 


மக்களிடையே மன்னனுக்கு இருந்த மதிட்பு மாணப்பெரிது. 
நெல்லையும்‌ நீரையும்‌ விட மன்னனையே உயிராக மதித்துள்ளனர்‌. 26 
புலவரை அரசுகள்‌ போற்றின. அரசர்களிடம்‌ அவர்களுக்கு இருந்த 
செல்வாக்கு மிகுதி. அரசவையில்‌ செம்மாந்து நுழையும்‌ அருந்தகுதியை 
அவர்கள்‌ பெற்றிருந்தனர்‌. 27 இரந்து பெறுதல்‌ மட்டுமே அவர்கள்‌ 
இடல்பு எனக்‌ கணித்து விடுதல்‌ கூடாது. அரசனை இடித்துரைப்பது 
ஓர்‌ அறம்‌ என்றே அக்காலப்‌ புலவர்கள்‌ கருதினர்‌ 28 


தனி ஒருவனே தலைமை தாங்கும்‌ அரசுதான்‌ சங்க கால ஆட்சி 
முறை. ஆனால்‌ அமைச்சர்‌ முதலான ஆட்சிச்‌ சுற்றமும்‌ இருந்தது 29 
ஐம்பெருங்குழு, நாற்பெருங்குழு என அரசனுக்கு உதவிய குழுவினர்‌ 
பற்றியும்‌ அறிய மு.கிறது. 80 நீதித்துறைக்கும்‌ அரசனே பொறுப்பு. 9! 
அறங்கூறவையம்‌, ஊரவை என்பன 3 குறிக்கத்தக்கன. 


போர்‌ 

போர்‌ மனித இயல்புக்குப்‌ பொருந்தாத ஒன்று என இக்காலத்தில்‌ 
புகல்வர்‌. என்றாலும்‌ போர்‌ மேகங்கள்‌ எப்போ தும்‌ சூழ்ந்து திரிகின்றன. 
அரசின்‌ நிலைபேற்றுக்கு ஒருகாலத்தில்‌ அது அடிப்படை ஆயிற்று. 
போரை உ.லகத்து இயற்கையாகவே சங்க காலத்தில்‌ கருதினர்‌. 33 
வீரத்தை . வெளிப்படுத்தும்‌ வாயில்‌ எனப்‌ போரை விரும்பினர்‌. 34 
மார்பில்‌ புண்ணேற்று மடிந்த மகனைக்‌ கண்டு ஈன்ற ஞான்‌ றினும்‌ 


. பெரிதுவந்த தாயர்‌ இருந்தனர்‌. 25 போர்க்களத்தில்‌ களிற்றை வெல்லும்‌ 


புகழுக்குரிய செயல்‌ ஆண்மகன்‌ கடமையாகக்‌ கருதப்பட்ட து. 30 வாள்‌ 
பட்டு இறப்பதே வாழ்க்கைப்‌ பயன்‌ என ம்பினர்‌. இறந்தே 
பிறந்தாலும்‌, பிறந்த பின்‌ இறந்தாலும்‌ வாளால்‌ விழுப்புண்‌ 
வரைந்தனர்‌. மறப்பண்பை அந்த அளவு மதித்தனர்‌, 37 


மிகப்பல நேரங்களில்‌ போரின்‌ மேன்மையைப்‌ புலவர்கள்‌ வியந்தே 
பாடியுள்ளனர்‌. ஒரு குடிக்குள்‌ நேரும்‌ போரைத்‌ தவிர்க்க முயன்றனர்‌,38 
போரிலே வென்றாலும்‌ வீழ்ந்தாலும்‌ அதைப்‌ புகழுக்குரிய ஒன்றாகவே 


176 தமிழாய்வு--19 


போற்றினர்‌. அரசின்‌ நிலைபேற்றிலே தனிமனிதன்‌ வாழ்க்கை அமை 
வதாகக்‌ கருதியதால்‌ போர்‌ சமூகக்‌ கடமையாகி விட்டது. உலகம்‌ 
முழுதும்‌ அக்காலத்தில்‌ இதுதான்‌ நிலைமை என்றாலும்‌, போர்‌ உடற்‌ 
அஇவதில்‌ தமிழர்‌ பின்பற்றிய நெறிகள்‌ போற்றத்சுக்கன. வீரம்‌ 
வெற்றியை மட்டும்‌ குறிக்கோளாகக்‌ கொள்ளவில்லை. வீழ்வதிலும்‌ 
கூட அது வெளிப்பட்டது. ஆனால்‌ புறப்புண்ணை இழிவாகக்‌ 
கருதினர்‌.50 காலாள்‌, குதிரை, களிறு, தேர்‌ என நால்வகைப்‌ 
படைகளும்‌ வில்‌, வேல்‌, வாள்‌ முதலான கருவிகளும்‌ போருக்குப்‌ 
பயன்பட்டன. 


நாட்டைப்‌ பெருக்கி அரசன்‌ வலிமையைக்‌ காட்ட விரும்பிய 
ஆர்வமும்‌, உரிமையை நிலைநாட்டத்‌ துடித்த முயற்சியும்‌, மானம்‌ 
கருதிய மாண்பும்‌, மணம்‌ செய்து கொள்ள மகள்‌ வேண்டிய வேட்கையும்‌ 
போர்கள்‌ ௩டந்ததற்கான காரணங்கள்‌. 


கல்வி 


கல்வியின்‌ இன்றியமையாமை பற்றித்‌ திருக்குறள்‌ வலியுறுத்து 
கிறது. ஆனால்‌ சங்க காலத்தில்‌ வீரத்தைப்‌ போற்றிய அளவு 
கல்வியைப்‌ பற்றிக்‌ கருதினார்களா என அறியச்‌ சான்றுகள்‌ இல்லை. 
என்றாலும்‌ மக்கள்‌ கல்வியை மதித்துப்‌ போற்றினார்கள்‌ என்பதற்குச்‌ 
சங்க நூல்களின்‌ ஆக்கமே தக்க சான்று--சங்க காலப்‌ புலவர்கள்‌ 
எல்லோரும்‌ பாட்டே தொழில்‌ என வாழ்ந்தவர்கள்‌ அல்லர்‌. பலவகைத்‌ 
தொழில்‌ புரிந்தோரும்‌ சிற்றூரில்‌ வாழ்ந்தோரும்‌ பெண்டிரும்‌ பாட்‌ 
டெழுதியுள்ளனர்‌. கல்வியறிவற்றவர்கள்‌ யாத்த வாய்மொழிப்‌ 
பாடல்களாகச்‌ சங்க இலக்கியங்களைக்‌ கொள்வதற்கு இல்லை.40 ஒரு 
வகையில்‌ அறிவாளர்‌ என்பதனாலேயே புலவர்களுக்கு அரசவையில்‌ 
உயர்ந்த மதிப்பு இருந்தது. 


தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ 
தனது சூளுரையில்‌ புலவர்களுக்குத்‌ தந்த மதிப்பை உணரலாம்‌, 41 
ஓங்கிய சிறபபின்‌ உயர்ந்த கேள்வியை உடையவர்‌ மாங்குடி மருதன்‌ 
என்னும்‌ புலவர்‌ எனப்‌ போற்றுகிறான்‌. கல்வியால்‌ வரும்‌ கேள்வியே 
இங்குச்‌ ௬ட்டப்படுகிறது. உலகமொடு நிலைஇய பலர்புகழ்‌ சிறப்பின்‌ 
புலவர்‌ எனப்‌ பின்னும்‌ அவன்‌ பேசும்‌ கூற்றில்‌ கல்விச்‌ சிறப்புப்‌ 
பொலிவதாகவே கருதலாம்‌. 


கவலையற்ற வாழ்வு பெற்ற பிசிராந்தையார்‌ 42 அதற்கான 
காரணங்களை எடுத்துக்காட்டுகையில்‌ அறிவு நிரம்பிய மக்களையும்‌ 
ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கைச்‌ சான்றோர்‌ பலரையும்‌ 
குறிக்கிறார்‌. ஊரில்‌ உள்ளோர்‌ எல்லோரும்‌ சான்றோர்‌ என அவர்‌ 
உரைக்கவில்லை. பெரும்பாலோர்‌ சான்றோர்‌ எனப்‌ பேசுகிறார்‌. 
சான்றோர்‌ என்பதற்கு வீரர்‌ எனப்‌ பொருள்‌ கொள்வது இங்கே 
பொருந்தாது. எனவே அக்காலத்தில்‌ கற்றவர்‌ பலர்‌ இருந்தனர்‌ என்ற 
கருத்துக்குச்‌ சான்‌ நளிக்கிறார்‌ பிசிராந்தையார்‌. 


சங்க காலச்‌ சமூகவியல்‌ கோட்பாடு 177 


மன்னன்‌ உயிர்த்தே மலர்தலை உலகம்‌ 48 என்பது சங்க காலக்‌ 
கோட்பாடு: மன்னன்‌ எவ்வழி மக்கள்‌ அவ்வழி என்பதுதான்‌ முடி. 
யாட்சியின்‌ மாண்பு. கல்வியின்‌ சிறப்பை ஒரு மன்னன்‌ உணர்ந்‌ 
திருந்தான்‌. அது பற்றியே அவன்‌ ஒரு பாட்டும்‌ பாடியுள்ளான்‌.** எப்‌ 
பாடு பட்டேனும்‌ கற்றல்‌ வேண்டும்‌ என்பதும்‌, கல்விச்‌ சிறப்பால்‌ 
பெற்ற தாயும்‌ மனம்‌ பேதுறுவாள்‌ என்பதும்‌, அறிவுடையோன்‌ வழியில்‌ 
அரசும்‌ நடைபோடும்‌ என்பதும்‌; ஏற்றத்‌ தாழ்வைக்‌ கல்வியால்‌ 
வெல்ல இயலும்‌ என்பதும்‌ அவன்‌ கருத்துகள்‌, எல்லாமாக விளங்கிய 
அரசன்‌ கல்வியின்‌ சிறப்பை இந்த அளவு கண்டுள்ளதால்‌, அவனது 
ஆட்சியில்‌ மக்கள்‌ கற்பதற்கான வாய்ப்புகள்‌ மிகுந்திருக்கும்‌ எனக்‌ 
கருதலாம்‌. ஆனால்‌ அக்காலக்‌ கல்வி முறைகள்‌, கல்வி நிறுவனங்கள்‌ 
பற்றி ஆழ்ந்தறியத்தக்க சான்றுகள்‌ இல்லை, 


சங்க காலத்தில்‌ கலை மேன்மையுற்றது, கலப்பற்ற அக்கலை 
தமிழரின்‌ தனித்தன்மையை மேம்படுத்துவது. இலக்கியம்‌, இசை, கூத்து 
சிற்பம்‌, கட்டடம்‌, ஓவியம்‌, வான நூல்‌ முதலான கலைகள்‌ சிறந்திருந்தன. 
கலையைச்‌ சுவைக்கும்‌ மனமுடையோராக மன்னர்கள்‌ விளங்கினர்‌. 
எப்போதும்‌ பாணர்‌, விறலியர்‌, கூத்தர்‌, பொருறர்‌ முதலான. கலைஞர்கள்‌ 
அரசனை அடுத்தே இன்பம்‌ கண்டனர்‌. மக்களிடத்தும்‌ அவர்களுக்கு 
மதிப்பிருந்தது. கலைஞர்களைப்‌ புரத்தல்‌ மன்னரின்‌ கடமையாகக்‌ 
கருதப்பட்டது. குரவை, வெறியாடல்‌, குழலூதல்‌, பறையடித்தல்‌ 
முதலான மக்கள்‌ கலைகளும்‌ வளர்ந்தோங்கின. 


சமயம்‌ 


சங்க காலத்தில்‌ சமயம்‌ ஒரு நிறுவனமாக உருப்பெற்றதற்குச்‌ 
சான்றில்லை. மக்களுக்குச்‌ சமயத்தில்‌ இருந்த ஆர்வத்தைச்‌ சரியாக 
மதிப்பிட இயலவில்லை. சமயத்தில்‌ அவர்களுக்கு ஈடுபாடு இருந்ததா 
இல்லையா என்பதைப்‌ பற்றிச்‌ சங்க இலக்கியம்‌ பொருட்படுத்தவில்லை. 
இலக்கியத்தைப்‌ பொறுத்தவரையில்‌ சமய வேறுபாட்டைக்‌ கடந்த 
வாழ்க்கையின்‌ இன்பதுன்ப உணர்ச்சிகள்‌ இடம்‌ பெற்றிருந்தன. 4 பிற்‌ 
காலத்தைப்போல்‌ வாழ்க்கையின்‌ பெரும்பகுதியைச்‌ சமயம்‌ பெற்றிருக்கு 
மானால்‌ இலக்கியம்‌ புறக்கணித்திருக்குமா என்ற வினா எழுகிறது. 
எனவே சங்க காலத்துக்‌ கடவுள்‌ கொள்கையை வரையறுப்பது 
எளிதன்று, 


தொல்காப்பியனார்‌ நிலத்திற்குக்‌ கடவுளாக மாயோன்‌, சேயோன்‌, 
வேந்தன்‌, வருணன்‌ என நால்வரைச்‌ சொல்கிறார்‌. சங்க காலத்‌ தமிழர்‌ 
வாழ்வில்‌ ஆரியரின்‌ கலப்பு மெல்ல ஊர்ந்து விட்டது எனலாம்‌. 
மக்களை விட்டு மன்னர்களையே அது தாக்கிற்று, வேள்வி செய்தல்‌, 
மந்திரம்‌ விளம்பல்‌ என்னும்‌ ஆரிய முறைகள்‌ தமிழ்‌ மன்னர்களை 
ஆட்கொண்டன, 


178 தமிழாய்வு_12 


இயற்கை வழிபாட்டில்‌ அவர்கள்‌ ஈடுபாடு கொண்டனர்‌. 
மரத்திலும்‌ மலையிலும்‌ கடவுள்கள்‌ உறைவதாசவும்‌, விரும்பிய வடிவில்‌ 
அவை வெளிப்டடும்‌ என்றும்‌ ஈம்பினர்‌. 46 அவற்றுக்கு விலங்குகளைப்‌ 
பலியிட்டனர்‌, 41 ஆனால்‌ உருவ வழிபாட்டை அவர்கள்‌ மேற்‌ 
கொண்டதாகத்‌ தெரியவில்லை. வெறியாட்டு, 48 நடுகல்‌,4? சுருக்‌ 
கொம்பு 59 எனச்‌ சில வழிபாட்டு முறைகளை அறிய முடிகிறது. 


கொற்றவை, முருகன்‌, சிவன்‌, திருமால்‌, இந்திரன்‌, வருணன்‌, 
திருமகள்‌, நான்முகன்‌, பலராமன்‌ ஆகிய கடவுளரைப்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ கிடைக்கின்றன. வெற்றிக்‌ கடவுளாகத்‌ தமிழர்க்கு 
விளங்கியவள்‌ கொற்றவை. போரில்‌ அவர்க்கிருந்த வேட்கையைக்‌ 
கொற்றவை வழிபாடு புலப்டடுத்தும்‌. வெற்றி வேண்டி அவளை 
வழுத்தினர்‌, 


தமிழ்க்‌ கடவுளாக அன்று முதல்‌ இன்றுவரை போற்றப்படுபவன்‌ 
முருகன்‌. குறிஞ்சிநிலக்‌ கடவுளாகத்‌ தொல்காப்பியனாரால்‌ குறிக்கப்‌ 
பட்ட இவன்‌ கொற்றவை பெற்ற குமரன்‌.51 அக்காலத்தில்‌ முருக 
வழிபாடு மிகுதி, தென்னாடுடைய சிவனே எனப்‌ பிற்காலத்தில்‌ குர 
லெழுந்தாலும்‌ சங்க காலத்தில்‌ சிவவழிபாடு மக்கள்‌ வழிபாடாகச்‌ 
சிறக்கவில்லை எனலாம்‌. முல்லைநிலக்‌ கடவுளான மாயோன்‌ வழிபாடும்‌ 
இருந்தது. 


சமயம்‌ இறப்புக்கு எத்தனையோ விளக்கம்‌ தருகிறது. இறப்பை 
இயற்கை என ஏற்றுக்‌ கொண்டனர்‌. 528 ஆனால்‌ இறப்புக்குப்‌ பிறகு 
வேறோர்‌ உலகம்‌ எய்துவதாக எண்ணினர்‌. 58 மறுமையைப்‌ பற்றிய 
நம்பிக்கையும்‌ இருந்தது. 54 இறந்தவரின்‌ உடம்பை அடக்கம்‌ செய்‌ 
வதிலே இரண்டு முறைகள்‌ பின்பற்றப்பட்டன, உயிர்‌ போன 
உடம்பைத்‌ தாழியிலே இட்டு மூடுதல ஒன்று. 56 தணலிலே இட்டு 
எரித்தல்‌ மற்றொன்று. ₹$ சமூகத்தில்‌ இன்னார்‌ இன்ன மரபை மேற்‌ 
கொண்டார்கள்‌ என்பதற்குச்‌ சான்றில்லை. மன்னர்களில்‌ சிலர்‌ 
புதைக்கப்பட்டனர்‌; சிலர்‌ எரிக்கப்பட்டனர்‌. நம்பி நெடுஞ்செழியன்‌ 
என்னும்‌ மன்னன்‌ இறந்த போது, 


இடுக ஒன்றோ ௬டுக ஒன்றோ 

படுவழிப்‌ படுக 57 
என இரண்டில்‌ எதை வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌ என்கிறார்‌ புலவர்‌, 
மன்னர்க்கு அன்றி மக்களுக்கும்‌ இம்முறை பொருந்தும்‌, 58 


இறந்தவர்க்குப்‌ படையல்‌ இடுதல்‌ இன்றளவும்‌ இருந்து வருகிறது. 
யானையின்‌ காலடி அளவுள்ள இடத்தை மெழுகி, இலை விரித்து 
அதில்‌ சிறிதளவு உணவு படைத்தது பற்றியும்‌, 9 சிறு கலத்தில்‌ 
தேறல்‌ படைத்தது பற்றியும்‌ £9 அறியலாம்‌. சாவைக்‌ கூற்றுவனாக 
உருவகித்துள்ளனர்‌. 61 


சங்க காலச்‌ சமூகவியல்‌ கோட்பாடு 179 


அக்கால மக்களுக்குச்‌ சமய உணர்வு இருந்ததை உணரலாம்‌. 
ஆனால்‌ சமயத்தின்‌ செல்வாக்கு அளவுமீறிப்‌ போகவில்லை. அவர்களின்‌ 
அன்றாட வாழ்க்கையை அது ஆட்கொண்டதாகத்‌ தெரியவில்லை, அதே 
நேரத்தில்‌ கடவுள்‌ நம்பிக்கை உறுதியாக இருந்தது, * சைவம்‌, 
வைணவம்‌, சமணம்‌, பெளத்தம்‌ ஆகிய சமயங்கள்‌ அக்காலத்தில்‌ 
இருந்தபோதிலும்‌, இலக்கியத்தில்‌ அவை செல்வாக்கான இடம்பெற 
வில்லை என்கிறார்‌ மு.வ. 62 மக்கள்‌ வாழ்க்கையில்‌ மிகுதியான செல்‌ 
வாக்கை அவை பெற முடியாமையே இலக்கியப்‌ புறக்கணிப்புக்குக்‌ 
காரணம்‌ எனக்‌ கொள்ளலாம்‌, எனவே சங்க காலத்தில்‌ சமயத்தின்‌ 
வழி வாழ்க்கை இல்லை என்பது உறுதி, 


பெண்கள்‌ 


சங்க காலச்‌ சமுதாயத்தில்‌ பெண்களுக்குத்‌ தக்க மதிப்பி 
ருந்தது; உரிமையோடு அவர்கள்‌ விளங்கினார்கள்‌, விழாக்களில்‌ 
ஆடவர்க்குச்‌ சமமாகக்‌ கலந்து கொண்டனர்‌. 08 கணவரோடு சமமாகக்‌ 
கள்ளருந்திய காரிகையரும்‌, 4 ஆறுகளில்‌ அஞ்சாமல்‌ நீராடிய 
ஆரணங்குகளும்‌ 5 இருந்தனர்‌. பந்தாடல்‌, புனலாடல்‌, வண்ட 
லிழைத்தல்‌, கழங்காடல்‌ ஆகிய விளையாட்டுகளில்‌ பெண்கள்‌ தேர்ந்‌ 
திருந்தனர்‌. ஆனால்‌ அடிமைத்தனம்‌ என்பது அவர்கள்‌ வாழ்வில்‌ 
அறவே இல்லாமல்‌ இல்லை, 


திருமணத்தில்‌ பெண்‌ ஒரு சந்தைப்‌ பொருளாகவே இப்போது 
திகழ்கிறாள்‌. வாங்கவும்‌ விற்கவும்‌ வசதிப்படுகிற அஃறிணை ஆகிறாள்‌. 
ஆனால்‌ சங்க காலப்‌ பெண்ணுக்குத்‌ திருமணத்தில்‌ உரிமை இருந்தது, 
காதல்‌ அந்த உரிமையை வழங்கியது. எந்தப்‌ பெண்ணுக்கும்‌ ஓர்‌ 
ஆடவனைக்‌ காதலிக்கிற உரிமை உண்டு, அந்தக்‌ காதலையே சங்க 
இலக்கியம்‌ பெரிதும்‌ போற்றுகிறது. களவொழுக்கம்‌ போற்றப்பட்டது. 
ஆனால்‌ திருமணமே களவின்‌ வெற்றியாகக்‌ கருதப்பட்ட து. ஆதலால்‌ 
காதலுக்குச்‌ சமூகத்தின்‌ ஏற்புடைமை இருந்தது. எதிர்ப்புகள்‌ வெற்றி 
கொள்ளப்பட்டன. காதலித்தவனையே மணந்து கொள்ளும்‌ மனஉறுதி 
அக்காலப்‌ பெண்ணிடம்‌ காணப்பட்டது. ஆனால்‌ தலைமகன்‌ வரைவை 
ரீட்டித்தவழி, வாடி வதங்கும்‌ தலைமகளின்‌ நிலை இரக்கத்திற்கு 
உரியது. அங்கே பெண்‌ திருமணம்‌ வேண்டிப்‌ பொறுத்திருப்பதே 
கடமையாக்கப்பட்ட து. அதே நேரத்தில்‌ ஆடவன்‌ உரிமையோடு 
செயற்பட வாய்ப்பிருந்தது தலைமகன்‌ தன்னைக்‌ கைவிட்டு விடுவானோ 
என வருந்தும்‌ தலைவியின்‌ அச்சத்தில்‌ பெண்ணடிமை ஒளிந்துள்ளது. 


அக்காலத்‌ திருமண முறைகள்‌ 6 தமிழரின்‌ தனித்தன்மையைப்‌ 
புலப்படுத்துவன ; சமயச்‌ சார்பற்றன. காதல்‌ திருமணமே பெரும்‌ 
பான்மை எனக்‌ கழறலாம்‌, ஒரு மனைவியா பல மனைவியரா என்பதைத்‌ 
தெளிவுபடுத்தும்‌ சான்‌ றில்லை. ஆனால்‌ பல மனைவியர்‌ வாழ்க்கைக்கு 
வாய்ப்புண்டு என்பர்‌, இக்கூற்று ஏற்குமாறு இல்லை, 
122 


380 = தமிழாய்வு—12 


ஓழுக்கம்‌ பெண்ணுக்கு உயிராகக்‌ கற்பிக்கப்பட்ட து. திருமண த்தில்‌ 
கற்பினின்‌ வழாஅ நற்பல உதவிப்‌ 
பெற்றோன்‌ பெட்கும்‌ பீணையை ஆகென 68 


பெண்ணை வாழ்த்துவதே மரபு. முல்லை சான்ற கற்பினள்‌ 69 எனப்‌ 
பெண்‌ மொழியப்பட்டாள்‌. கற்புடை மகளிர்‌ கடவுளராகவே கருதப்‌ 
பட்டதைப்‌ பின்வந்த சிலப்பதிகாரம்‌ £0 பேசுகிறது. அதற்கான அடிப்‌ 
படை சங்க காலத்திலேயே உறுதிப்பட்டு விட்டது 


பரத்தையர்‌ பற்றிய செய்திகளைச்‌ சங்க இலக்கியத்தில்‌ பரக்கக்‌ 
காணலாம்‌. பரத்தையர்‌ தோற்றத்திற்குப்‌ போரும்‌ ஒரு காரணம்‌. எது 
எப்படியாயினும்‌ பரத்தையர்‌ தோற்றம்‌ பெண்ணுலகின்‌ இழிவையே 
காட்டுகிறது. பெண்கள்‌ இன்பப்‌ பொருள்கள்‌ என்பதற்குப்‌ போடும்‌ 
முத்திரையே பரத்தமை, ஆணுச்குப பல பெண்களுடன்‌ இருந்த 
தொடர்பைச்‌ சமூகம்‌ கண்டித்ததாகத்‌ தெரியவில்லை. அப்பெண்கள்‌ 
பரத்தையராகவே இருந்தனர்‌, பல பெண்களை ஒருவன்‌ மணந்து 
கொள்ளச்‌ சமூகம்‌ இசைவு நல்கியிருக்குமானால்‌ பரத்தையர்‌ தோன்று 
வதற்கு வாய்ப்புக்‌ குறைந்திருக்கும்‌. திருமணத்தைப்‌ பொறுத்த 
வரையில்‌ சமுகத்தால்‌ ஏற்கப்பட்டவள்‌ மனை வி மட்டுமே, 


மனையில்‌ உறைவதே மகளிர்க்கு மாண்பு என்பதை முழுவதும்‌ 
ஏற்பதற்கு இல்லை. செல்வர்குடிப்‌ பெண்களே இல்லிருத்தல்‌ இயலும்‌. 
சமூக அமைட்பில்‌ ஆடவனே வினையாற்றினான்‌. ஆனால்‌ பெண்ணும்‌ 
சில பொறுப்புகளைப்‌ பகீர்ந்து கொண்டாள்‌. குறிஞ்சிநிலக்‌ குறமகளிர்‌ 
தினைப்புனம்‌ காத்தலும்‌,?! முல்லைநில ஆய்மகளிர்‌ மோர்‌, நெய்‌ 
விற்றலும்‌, 7: பாலைநில எயிற்றியர்‌ நிலத்தைப்‌ பண்படுத்தி நெல்‌ 
விளைத்தலும்‌, 73 மருதறில உழத்தியர்‌ வயலில்‌ உழைத்தலும்‌, 74 நெய்தல்‌ 
நில மகளிர்‌ உப்ப, மீன்‌ விற்றலும்‌ 75 தங்கள்‌ கடமையாகக்‌ கொண்டனர்‌. 
தெருவில்‌ சென்று பூக்களும்‌ விற்றனர்‌. £6 வணிகத்தன்மை மிகுந்த 
ஆண்மகன்‌ பொருள்திரட்டப்‌ புறப்பட்டான்‌. அதனால்‌ பெண்மகள்‌ 
அவனுக்கு அடங்க நேர்ந்தது. 


இல்லற வாழ்க்கையில்‌ மனைவியே முதன்மை பெற்றாள்‌. கணவனைக்‌ 
கேட்காமலே கடமையாற்றும்‌ உரிமையும்‌ மனைவிக்கு இருந்தது ££ 
மக்களைப்‌ பெற்ற மகளிர்க்குச்‌ சமுதாயத்தில்‌ மதீப்பு மிகுதி.78 கணவன்‌, 
மனைவியைக்‌ கடமை காரணமாகப்‌ பிரிவதுண்டு. ஆனால்‌ மணவிலக்கு 
மேற்கொண்டதாகத்‌ தெரியவில்லை. 


மறக்குடி மசளிர்க்கு வீரம்‌ பிறவி இயல்பாயிற்று. வயதில்‌ இளைய 
மகன்‌ ஒருவனே மிஞ்சிய போதும்‌ அஞ்சமால்‌ அவனைப்‌ போர்க்‌ 
களத்திற்கு அனுப்புரறாள்‌ ஒரு தாய்‌. 7? போர்க்களத்தில்‌ புறமுகிடாமல்‌ 
மடிந்த மகனை எண்ணி மகிழ்கிறாள்‌ ஒருத்தி. 80 


்‌?்‌ 8௯ 
சங்க சாலச்‌ சமூகவியல்‌ கோட்பாடு 181 


சங்க காலத்தில்‌ பெண்ணைப்‌ பற்றிய அழகுணர்ச்சி மிகுதி, ஆடை, 
அணிகலன்‌, மணப்பொருள்‌ முதலான அழகூட்டும்‌ பொருள்களை 
அறிந்து பயன்படுத்தினர்‌. கூந்தல்‌ கலையில்‌ அவர்களின்‌ தேர்ச்சி 
குறிப்பிடத்தக்கது. ஒப்பனைக்‌ கலையில்‌ உள்ளம்‌ தோய்ந்தனர்‌. 


கணவனை இழந்த பெண்‌ கைம்மைக்‌ கோலம்‌ பூண்டாள்‌. 81 
உண்மையில்‌ அக்கோலம்‌ இரங்கத்தக்கது. அழகிய கூந்தல்‌ அகற்றப்‌ 
பட்டது. வளையல்கள்‌ களையப்பட்டன. அணிகலன்கள்‌ நீக்கப்‌ 
பட்டன. எளிய உணவை உண்டு வெறுக்தரையில்‌ உறங்கினாள்‌. 
எஞ்சிய வாழ்நாள்‌ எளிமையைக்‌ கொண்ட நோன்பாயிற்று. இதுதான்‌ 
சமுகத்தின்‌ பெரும்பான்மை நிலைமை, கைம்மை விரும்பாது 
எரிதழல்‌ புகுந்து இறந்த காரிகையரும்‌ இருந்தனர்‌ 82 சமுகத்தில்‌ 
தீப்புகுதலுக்குச்‌ சரியான ஆதரவு இல்லை எனலாம்‌, பூதப்‌ 
பாண்டியன்‌ மாய்ந்தபோது பெருங்கோப்பெண்டு எரியுள்‌ புக 
விழைகிறாள்‌. ஆனால்‌ சான்றோர்‌ பலர்‌ அவளைத்‌ தடுக்க முனைந்தனர்‌. 88 
ஆயினும்‌ கைம்மையைக்‌ கடிந்து எனல்‌ ஏறுகிறாள்‌. 


ஆடவரைச்‌ சார்ந்து பெண்டிர்‌ வாழ வேண்டிய சூழலே அக்காலச்‌ 
சமூக அமைப்பு. அது ஒருவகை அடிமைத்தனமாகப்படலாம்‌. ஆயின்‌ 
அதுவே அன்பு வாழ்க்கை எனச்‌ சங்க இலக்கியம்‌ உயர்வுறச்‌ சாற்றும்‌. 


பொருளியல்‌ வாழ்க்கை 


பொருள்‌ இல்லாதவர்க்கு உலகம்‌ இல்லை என்பது குறள்‌ கூற்று, 
சங்க காலத்திலும்‌ மக்கள்‌ இதனை உணர்ந்திரும்தனர்‌. பொருளிலா 
வாழ்க்கையின்‌ புன்மையை இலக்கியம்‌ புகல்கிறது.8$ முன்னோர்‌ 
சேர்த்த பொருளிலே முழுவதும்‌ திளைத்தல்‌ என்பது அவர்கள்‌ நெறி 
யன்று ஒவ்வொரு மனிதனும்‌ பொருள்‌ ஈட்டுவது உயர்றெறியாகக்‌ 
கருதப்பட்டது. மனைவி மக்களைப்‌ பிரிந்து பொருள்தேடும்‌ மரபை 
இலக்கியம்‌ மாண்புறக்‌ காட்டுகிறது. ஆருயிர்த்‌ தணையைப்‌ பிரிந்து 
அகல்வது அவ்வளவு எளிதன்று. அக்காலத்தில்‌ உறைவதா பிரிவதா 
என்ற உளப்போரட்டத்தைப்‌ பாடல்கள்‌ உருக்கமாகக்‌ காட்டுகின்‌ றன, 


இத்துணைப்‌ பாடுபட்டு ஈட்டிய பொருளைச்‌ சேர்த்து வைத்துச்‌ 
சிந்தை மகிழ்வது அக்காலக்‌ கோட்பாடாகத்‌ தெரியவில்லை. பிறர்க்கு 
நல்குவதையே 85 பேரின்பமாகக்‌ கருதினர்‌, செல்வத்துப்‌ பயன்‌ ஈதல்‌ 
என மகிழ்ந்தனர்‌, சேர்த்தாலும்‌ செல்வம்‌ செல்லும்‌ இயல்பின து 
எனத்‌ தெளிந்திருக்தனர்‌. ** வறுமையால்‌ பலறாள்‌ வாடிய புலவன்‌, 
பெருமையாய்ப்‌ பெற்ற பரிசுப்‌ பெரும்பொருளை , எல்லோர்க்கும்‌ கொடுக்கு 
மாறு தன்‌ இல்லக்‌ கிழத்தியைப்‌ பணிக்கிறான்‌. 84 இரந்த பொருளையே 
பிறர்க்கு ஈயும்‌ மனம்‌ இங்கே வெளிப்படுகிற து. வந்த பொருளால்‌ 
வல்லாங்கு வாழ்தலை நெறியென அக்காள்‌ நினைத்திலர்‌, 


182 தமிழாய்‌வு—12 


அக்காலத்தில்‌ ஈகரங்களைவிடச்‌ சிற்றூர்களே மிகுதி. சிற்றூர்கள்‌ 
சேரிகளால்‌ சூழப்பட்டிருந்தன. 89 பெரும்பான்மை மக்கள்‌ சிற்றூர்‌ 
களிலேயே வாழ்ந்திருப்பர்‌. நிலத்திற்கேற்றவாறு தொழில்கள்‌ (மீன்‌ 
பிடித்தல்‌, முத்தெடுத்தல்‌, உப்பு விளைத்தல்‌, வேட்டையாடல்‌, ஆடு 
மாடு மேய்த்தல்‌) நிகழ்த்தி வந்தாலும்‌ வேளாண்மையே பெரும்பாலோர்‌ 
மேற்கொண்ட தொழில்‌, உப்பு விளைத்தலை வேளாண்மைக்கடுத்த 
ஒரு பெருந்தொழிலாகக்‌ கருதலாம்‌. மொத்தத்தில்‌ சங்க காலச்‌ 
சமுதாயம்‌ ஒரு வேளாண்மைச்‌ சமுதாயமே ! 


நகரங்களில்‌ செல்வர்கள்‌ வாழ்ந்தனர்‌. சிற்றூர்களில்‌ ஏழ்மைச்‌ 
சுவடுகள்‌ தெரிகின்‌ றன. செல்வநிலைக்கேற்பவே வீடுகள்‌ திகழ்ந்தன. 
சிற்றூர்களில்‌ குடிசைகளும்‌ £0 நகரங்களில்‌ பெருவீடுகளும்‌ 01 காணப்‌ 
பட்டன. சில ஊர்கள்‌ சிறுகுடிசைகளை மட்டுமே கொண்டிருந்தன. 92 
வானளாவிய பல கலைகளோடு வசதியுடையதாக விளங்கிய வீகெளில்‌ 
செல்வர்கள்‌ வாழ்ந்தனர்‌. செல்வத்தின்‌ செழுமைக்கு அவ்வீடுகள்‌ 
சிறந்த எடுத்துக்காட்டுகள்‌. உணவும்‌ உடையும்‌ கூட உறையுளைப்‌ 
போல இருவேறு நிலைகளை உட்கொண்டிருந்தன. உண்பது நாழி 
உடுப்பவை இரண்டு என்பது ஒரு பொதுமனிதன்‌ வாழ்க்கை நிலை, 
கள்ளும்‌ இறைச்சியும்‌ களிப்புணவுகள்‌. 


அக்காலத்தில்‌ வாணிகம்‌ ஓர்‌ அடிப்படையைப்‌ பெற்றிருந்தது. 
அது பண்டமாற்று, பணம்‌ என இருகிலைகளிலும்‌ நிகழ்ந்தது. நெல்லுக்கு 
உப்பும்‌, கள்ளுக்குச்‌ சிப்பியும்‌ எனப்‌ பண்டங்கள்‌ மாற்றிக்‌ கொள்ளப்‌ 
பட்டன. 09 “வணிகர்கள்‌ செல்வராகவே வாழ்ந்தனர்‌. உப்பு 
வாணிகத்தின்‌ சிறப்ப இலக்கியங்கள்‌ உரைக்கும்‌. உள்நாட்டு 
வணிகத்தில்‌ அதற்குப்‌ பேரிடம்‌ இருந்தது உண்மை. சேரநாட்டில்‌ 
மிளகும்‌ 04 சோழ நாட்டில்‌ நெல்லும்‌ ?5 பாண்டி நாட்டில்‌ முத்தும்‌ 0௦ 
மிகுதியும்‌ விளைந்தன. புரவி, மிளகு, மணி, பொன்‌, ஆரம்‌ (சந்தனம்‌) 
அகில்‌, முத்து, துகிர்‌ (பவளம்‌), கங்கை காவிரி ஆறுகளின்‌ விளைவுகள்‌ , 
ஈழத்து உணவு, காழகத்து ஆக்கம்‌, புளி, உப்பு, உலர்த்திய மீன்‌ 
ஆகியவை வாணிகப்‌ பொருள்களாகப்‌ பயன்பட்டன. 07 இந்த வணிக 
மேன்மைக்கு வணிக நேர்மை அடிப்படையாக வலியுறுத்தப்பட்டது, 98 


சங்க காலச்‌ சமூகம்‌ தொன்மை சான்றது. பலவழிகளிலும்‌ 
பண்பட்டது. மக்கள்‌ வாழ்க்கையை மாண்புறுத்தலே அடிப்படை 
நோக்கமாய்‌ அமைந்தது, ஆழ வேரோடிய மரம்‌ எளிதில்‌ அடிபெயர்‌ 
வதில்லை, உயர்ந்த கோட்பாடுகளை உள்ளடக்கிய சமூகம்‌ உருவற்றுப்‌ 
போவதில்லை, தமிழ்ச்‌ சமூகம்‌ இன்றுவரை தழைத்துத்‌ தலைஙிமிர்ந்து 
கிற்பதற்கு இந்த அடிப்படையே சத்தாக அமைகிறது. 


மெலி 
. 


ந 3 


9. 


10, 


11. 
12. 


13. 
14, 


சான்றெண்‌ விளக்கம்‌ 


௬ வித்தியானந்தன்‌, தமிழர்‌ சால்பு, இரண்டாம்‌ பதிப்பு, (சென்னை, 
1971), பக்‌. 42. 


பாரதிதாசன்‌, இசையமுது (சென்னை), பக்‌. 39, 


C. E- Ramachandran, AHANANURU IN ITS HISTORICAL 
SETTING (Madras, 1974), P. 8. 
வ, சுப. மாணிக்கம்‌, தமிழ்க்‌ காதல்‌, (சென்னை, 1962), பக்‌, 117. 


௬. வித்தியானந்தன்‌, தமிழர்‌ சால்பு, பக்‌. 41. 


* சமூகம்‌,” கலைக்களஞ்சியம்‌, தொகுதி-4, பக்‌, 477. 


ஐயனாரிதனார்‌, * கரந்தைப்‌ படலம்‌,” ப்பொருள்‌ வெண்பாமாலை, 
ஜயனாரிதனா புற 


வெண்பா 35. 


. திங்களொடுஞ்‌ செழும்பரிதி தன்னோடும்‌ விண்ணோடும்‌ உடுக்களோடும்‌ 


மங்குல்‌ கடல்‌ இவற்றோடும்‌ பிறந்த தமிழுடன்‌ பிறந்தோம்‌ நாங்கள்‌ 
பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, தொகுதி.-1, 
(இராமச்சந்திரபுரம்‌, 1970), பக்‌, 100, 
பரிமேலழகர்‌, திருக்குறள்‌ உரை, குறள்‌ 955, 
தமிழ்நாட்டு வரலாறு, தொல்பழங்காலம்‌ 
பக்‌, 28-29. 
பெருஞ்சித்திரனார்‌, புறநானூறு, பாட்டு 159. 
பொன்முடியார்‌, புறநானூறு, பாட்டு 312. 


(சென்னை, 1975), 


பாண்டியன்‌ அறிவுடை ஈம்பி, புறநானூறு, பாட்டு 188. 


15, பாலை பாடிய பெருங்கடுங்கோ, குறுந்தொகை, பாட்டு 135. 
16. ஐயூர்‌ முடவனார்‌, புறநானூறு, பாட்டு 314, 


17. 
18. 


19. 
20. 


குறுந்தொகை, பாட்டு 135. 
மண்திணி கிடக்கைத்‌ தணதமிழ்க்‌ கிழவர்‌ 


முரசு முழங்கு தானை மூவருள்ளும்‌ ர 
வெள்ளைக்குடி நாகனார்‌, புறநானூறு, பாட்டு 35. 


சோழன்‌ நலங்கிள்ளி, புறநானூறு, பாட்டு 75 
புறநானூறு, பாட்டு 55. 


21, [கடுஞ்சினத்த கொல்களிறும்‌ 


கதழ்பரிய கலிமாவும்‌ 

நெடுங்கொடிய நிமிர்தேரும்‌ 
நெஞ்சுடைய புகல்மறவரும்‌ என 
நான்குடன்‌ மாண்டதாயினும்‌ மாண்ட 


184 தமிழாய்‌ஏ—12 


அறநெறி முதற்றே அரசின்‌ கொற்றம்‌ 
அதனால்‌ ஈமரெனக்‌ கோல்கோடாது 
பிறரெனக்‌ குணங்கெரல்லாது 
ஞாயிற்‌ றன்ன வெந்திறல்‌ ஆண்மையும்‌ 
திங்கள்‌ அன்ன தண்பெருஞ்‌ சாயலும்‌ 
வானத்‌ தன்ன வண்மையும்‌ மூன்றும்‌ 
- உடையை ஆகி இல்லோர்‌ கையற 
புறநானூறு 55: 7-16. 
22. புறநானூறு, பாட்டு 71. 
23. சோழன்‌ நலங்கிள்ளி, புறநானூறு, பாட்டு 75. 
24. ஒல்லையூர்‌ தந்த பூதப்பாண்டியன்‌, புறநானூறு, பாட்டு 71. 
25. பாண்டியன்‌ தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியன்‌, 
புறநானூறு, பாட்டு 72. 
26. மோசிகீரனார்‌, புறநானூறு, பாட்டு 186. 
27 


கோனாட்டு எறிச்சிலூர்‌ மாடலன்‌ மதுரைக்‌ குமரனார்‌, புறநானூறு, 
பாட்டு 54. 

28. (1) பிசிராந்தையார்‌, புறநானூறு, பாட்டு 184. 

(2) செவியறிவுநூஉ என்னும்‌ துறையில்‌ உள்ள பாட்டுகள்‌. 


29. பாஅல்‌ புளிப்பினும்‌ பகல்‌ இருளினும்‌ 
நாஅல்‌ வேத நெறி திரியினும்‌ 
திரியாச்‌ சுற்றம்‌ 
முரஞ்சியூர்‌ முடிகாகனார்‌, புறநானூறு, பாட்டு 2. 
30. மாங்குடி மருதனார்‌, * மதுரைக்‌ காஞ்சி, பத்துப்பாட்டு. 
தாமேஎந்‌ தோன்றிய நாற்பெருங்‌ குழு--அடி 510. 
பொலம்பூண்‌ ஐவர்‌ அடி. 775. 
31. அறநெறி முதற்றே அரசின்‌ கொற்றம்‌--புறநானூறு, பாட்டு 55. 
32. * அவையிருந்த பெரும்பொதியில்‌ £--மதுரைக்‌ காஞ்சி, 161. 
* சிறந்த கொள்கை௮றங்கூ றவையம்‌ — மதுரைக்‌ காஞ்சி, 492. 
*மறங்கெழு சோழர்‌ உறந்தை அவையத்து 
அறநின்று நிலையிற்று * 
மாறோக்கத்து நப்பசலையார்‌, புறநானூறு, பாட்டு 39. 
33. ஒருவனை ஒருவன்‌ அடுதலும்‌ தொலைதலும்‌ 
புதுவது அன்றுஇவ்‌ வுலகத்து இயற்கை 
_—இடைக்குன்றூர்கிழார்‌, புறநானூறு, பாட்டு 79, 
34. செருவேட்டுச்‌ சிலைக்கும்‌ செங்கண்‌ ஆடவர்‌ - 
_—அகநானூறு., பாட்டு 157. 
35. காக்கை பாடினியார்‌ நச்செள்ளையார்‌, புறநானூறு, பாட்டு 278. 


சன்ச சாலச்‌ ௪மூகவியல்‌ கோட்பாடு 185 


36. களிறு எறிந்து பெயர்தல்‌ காளைக்குக்‌ கடனே 
பொன்முடியார்‌, புற்நானூறு, பாட்டு 312. 


37. சேரமான்‌ கணைக்கால்‌ இரும்பொறை, புறநானூறு, பாட்டு 74. 


38. ஒருவீர்‌ தோற்பினும்‌ தோற்பதும்‌ குடியே 
இருவீர்‌ வேறல்‌ இயற்கையும்‌ அன்றே 
அதனால்‌ 
குடிபொருள்‌ அன்றுநும்‌ செய்தி கொடித்தேர்‌ 
நும்மோர்‌ அன்ன வேந்தர்க்கு 
மெய்ம்மலி உவகை செய்யும்‌இவ்‌ விகலே, 
கோவூர்‌ கிழார்‌, புறநானூறு, பாட்டு 45. 
33, புறப்புண்‌ நாணி மறத்தகை மன்னன்‌ 
வாள்வடக்கு இருந்தனன்‌ 
கழாத்தலையார்‌, புறநானூறு, பாட்டு 65, 
40. மு. வரதராசன்‌, தமீழ்‌ இலக்கிய வரலாறு, (புதுதில்லி, 1972) பக்‌, 26, 


41. புறநானூறு, பாட்டு 72. 
பு அ ற ய்‌ 16101. ENT: 
ப க மறவ படப்பட பாட்டு 186. 


44, பாண்டியன்‌ ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்‌, புறநானூறு, 
பாட்டு 182. 


45, மு. வ., தமிழ்‌ இலக்கிய வரலாறு, பக்‌. 42. 


46. * தெய்வம்‌ சேர்ந்த பராரை வேம்பின்‌ ” 
கருவூர்‌ கந்தப்‌ பிள்ளைச்‌ சாத்தனார்‌, அகநானூறு, பாட்டு 309, 
*சூருடைச்‌ சிலம்பில்‌ சுடர்ப்பூ வேய்ந்து 
தாம்வேண்‌ டுருவின்‌ அணங்குமார்‌ வருமே 
நனவின்‌ வாயே போலத்‌ துஞ்சுநர்க்‌ 
கனவாண்டு மருட்டலும்‌ உண்டே * 
கபிலர்‌, அகநானூறு, பாட்டு 158. 
47. '' கொழுப்பா எறிந்து குருதி தூஉய்ப்‌ 
புலவுப்‌ புழுக்குண்ட வான்கண்‌ அகலறை ”? 
கருவூர்‌ கந்தப்பிள்‌ ளைச்‌ சாத்தனார்‌, அகநானூறு, பாட்டு 309 
48, *வெண்போழ்‌ கடம்பொடு சூடி இன்சீர்‌ ச... 
ஐதமை பாணி இரீஇக்கை பெயராச்‌ 
செல்வன்‌ பெரும்பெயர்‌ ஏத்தி வேலன்‌ 
வெறியவர்‌ வியன்களம்‌ ”? 
—வெறிபாடிய காமக்கண்ணியார்‌, அகநாஜூறு, பாட்டு 98, 


186 


49. 


50. 


51. 


52. 


53. 


54, 


55. 


56. 


57. 
58. 
59. 
60. 
61, 


தமிழாய்வு-19 


“ நல்லமர்க்‌ கடந்த நாணுடை மறவர்‌ 
பெயரும்‌ பீடும்‌ எழுதி அதர்தொறும்‌ 
பீலி சூட்டிய பிறங்கு நிலை ௩டுகல்‌ ?' 
_நோய்பாடியார்‌, அகநானூறு பாட்டு 67. 
சீனைச்‌ சுறவின்‌ கோடு ஈட்டு 
மனைச்‌ சேர்த்திய வல்லணங்கினான்‌ 
மடல்தாழை மலர்‌ மலைந்தும்‌ 
பிணர்ப்‌ பெண்ணைப்‌ பிழிமாந்தியும்‌ 
புன்றலை இரும்பரதவர்‌ 
பைந்தழைமா மகளிரொடு 
பாயிரும்‌ பனிக்கடல்‌ வேட்டம்‌ செல்லாது 
உவவுமடிந்து உண்டாடியும்‌ 
கடியலூர்‌ உருத்திரங்கண்ணனார்‌, பட்டினப்பரலை, அடி. 86-93. 
* வெல்போர்க்‌ கொற்றவைச்‌ சிறுவ? 
மதுரைக்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ ஈக்கீரனார்‌, 
திருமுருகாற்றுப்படை, அடி. 258. 
“சாதலும்‌ புதுவது அன்று? 
கணியன்‌ பூங்குன்றனார்‌, புறநானூறு, பாட்டு 192. 
(1) * நெடுமா வளவன்‌ 
தேவர்‌ உலகம்‌ எய்தினன்‌ ? 
ஐயூர்‌ முடவனார்‌, புறநானூறு, பாட்டு 228, 
(2) * காலன்‌ என்னும்‌ கண்ணிலி உவப்ப 
மேலோர்‌ உலகம்‌ எய்தினன்‌ £ 
குட்டுவன்‌ கீரனார்‌, புறநானூறு, பாட்டு 240, 
* இம்மை மாறி மறுமை ஆயினும்‌ * 
அம்மூவனார்‌, குறுந்தொகை, பாட்டு 49, 
ஈமத்தாழி 
அகலிதாக வனைமோ ” புறநானூறு, பாட்டு 256, 
“கள்ளியம்‌ பறந்தலை ஒருசிறை அல்கி 
ஒள்ளெரி நைப்ப உடம்பு மாய்ந்தது £ 
குட்டுவன்‌ கீரனார்‌, புறநானூறு, பாட்டு 240. 
பேரெயின்‌ முறுவலார்‌, புறநானூறு, பாட்டு 239. 
புறநாஜூறு, பாட்டு 256. 
வெள்ளெருக்கிலையார்‌, புறநாஜூறு, பாட்டு 234. 
ஒளவையார்‌, புறநாஜூறு, பாட்டு 232. 


ஆவடுதுறை மாசாத்தனார்‌, புறநானூறு, பாட்டு 227. 
ட. வ, தமிழ்‌ இலக்கிய வரலாறு, பக்‌. 42. 


சங்க காலச்‌ சமூகவியல்‌ கோட்பாடு ‘187 


63. 
64, 


65, 


66. 


67. 


68. 
69. 


70. 


71. 


72, 


73. 
74, 


75. 


76. 
77. 
78. 
79. 


80. 
81. 


சு. வித்தியானந்தன்‌, தமிழர்‌ சால்பு, பக்‌, 259. 
£ துணைப்புணர்ந்த மடமங்கையர்‌ 
பட்டுநீக்கித்‌ துகிலுடுத்தும்‌ 
மட்டுநீக்கி மதுமகிழ்ந்தும்‌ ” - பட்டினப்பாலை, அடி 106-108. 
* நுரைத்தலை குரைப்புனல்‌ வரைப்பகம்‌ புகுதொறும்‌ 
புனலாடு மகளிர்‌ கதுமெனக்‌ குடைய ”* 
-முடத்தாமக்கண்ணியார்‌, பொருநராற்றுப்படை, அடி 240-241. 
(1) நல்லாவூர்‌ கிழார்‌, அகநானூறு, பாட்டு 8 . 
(2) விற்றூற்று மூதெயினனார்‌, அகநானூறு, பாட்டு 136, 
C. E. Ramachandran, AHANANURU IN ITS HISTORICAL 
SETTING, P. 72. 
அகநானூறு, பாட்டு 86, 
இடைக்கழிநாட்டு நல்லூர்‌ நத்தத்தனார்‌, சறுபானற்றுப்படை, அடி 30. 
“ மாசில்‌ கற்பின்‌ மடவோள்‌ £ 
அறிவுடைநம்பி, நற்றிணை, பாட்டு 15. 
இளங்கோ அடிகள்‌, ' அடைக்கலக்‌ காதை,” 
சிலப்பதிகாரம்‌, அடி 143-145, 
பொலிந்த ஆயமொடு காண்டக இயலித்‌ 
தழலை வாங்கியும்‌ தட்டை ஓப்பியும்‌ 
அழலேர்‌ செயலை அந்தழை அசைதயும்‌ 
குறமகள்‌ காக்கும்‌ ஏனல்‌ * 
அ வீரை வெளியன்‌ தித்தன்‌, அகநானூறு, பாட்டு 188. 


கடியலூர்‌ உருத்திரங்‌ கண்ணனார்‌, பெரும்பாணுற்றுப்படை, 


அடி 158-166, 
ப்பட்ட கப ப பப்பட்‌ வெய்‌] /6 
கோனாட்டு எறிச்சிலூர்‌ மாடலன்‌ மதுரைக்‌ குமரனார்‌, புறநானூறு, 
பாட்டு 61. 


(1) அம்மூவனார்‌, அகநானூறு, பாட்டு 140, 

(2) பரணர்‌, புறநானூறு, பாட்டு 343. 

அகநானூறு, பாட்டு 331. 
பெருஞ்சித்திரனார்‌, புறநானூறு, பாட்டு 163. 

அகநானூறு, பாட்டு 86. 

ஒக்கூர்‌ மாசாத்தியார்‌, புறநானூறு, பாட்டு 279, 
காக்கைபாடினியார்‌ நச்செள்ளையார்‌, புறநானூறு, பாட்டு 278. 
வென்வேல்‌ விடலை இன்மையின்‌ புலம்பிக்‌ 

கொய்ம்மழித்‌ தலையொடு கைம்மையுறக்‌ கலங்கிய 

கழிகல மகடூஉ? ஆவூர்‌ மூலங்கிழார்‌, புறநானூறு, பாட்டு 261, 

12—3 


188 


82. 


83. 


84. 
85. 
86. 
87. 


88. 
89. 
90. 


91. 
92. 


93. 


94, 
95. 


தமிழாய்வு--12 


* பெருந்தோள்‌ கணவன்‌ மாய்ந்தென அரும்பற 
வள்ளிதழ்‌ அவிழ்ந்த தாமரை 
நள்னிரும்‌ பொய்கையும்‌ தீயும்‌ ஓர்‌ அற்றே 
_-பெருங்கோப்பெண்டு, புறநானூறு, பாட்டு 246. 
* செல்கெனச்‌ சொல்லாது ஒழிகென விலக்கும்‌ 
பொல்லாச்‌ சூழ்ச்சிப்‌ பல்சான்‌ நீரே ” 
புறநானூறு, பாட்டு 246. 
பாலைபாடிய பெருங்கடுங்கோ, குறுந்தொகை, பாட்டு 283. 
நக்கீரனார்‌, அகநானூறு, பாட்டு 389. 
மதுரைக்கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரனார்‌, புறநானூறு, பாட்டு 189. 
* நில்லாப்‌ பொருட்பிணி குடவாயில்‌ கீரத்தனார்‌, அகநானூறு, 
பாட்டு 79. 


* நிலையரும்‌ பொருட்பிணி —காவிரிப்பூம்பட்டினத்துச்‌ செங்கண்ணனார்‌, 


அகநானூறு, பாட்டு 271. 
பெருஞ்சித்திரனார்‌, புறநானூறு, பாட்டு, 163. 
மதுரை மருதனிளநாகனார்‌, அகநானூறு, பாட்டு 220. 
உலோச்சனார்‌, அகநானூறு, பாட்டு 210. 


} மதுரைப்‌ பேராலவாயர்‌, அகநானூறு, பாட்டு 87. 


(1) அம்மூவனார்‌, அகநானூறு, பாட்டு 140. 
(2) மதுரைப்‌ பேராலவாயர்‌, அகநானூறு, பாட்டு 296. 


எருக்காட்டூர்த்‌ தாயங்கண்ணனார்‌, அகநானூறு, பாட்டு 149. 


* விறல்போர்ப்‌ பாண்டியன்‌ 


96. ) புகழ்மலி சிறப்பின்‌ கொற்கை முன்துறை 


97. 


98. 


அவிர்கதிர்‌ முத்தம்‌... 

சோழர்‌ 
வெண்ணெல்‌ வைப்பின்‌ ஈல்நாடு ” 

மாமூலனார்‌, அகநானூறு, பாட்டு 201. 
பட்டினப்பாலை, அடி 185-191. 


மதுரைக்காஞ்சி, அடி 318-323. 


நெடுநுகத்தப்‌ பகல்போல 
நடுவுநின்ற நன்னெஞ்சினோர்‌ 
வடுவஞ்சி வாய்மொழிந்து 
தமவும்‌ பிறவும்‌ ஒப்பநாடிக்‌ 
கொள்வதூஉம்‌ மிகைகொளாது 
கொடுப்பதூஉம்‌ குறைகொடாது 
பல்பண்டம்‌ பகர்ந்து வீசும்‌. 
பட்டினப்பாலை, அடி 206.211. 


| 


LANGUAGE AND CULTURE OF TULUNADU 
IN RELATION TO THAT OF KERALA 
AND TAMILNADU 


Dk. V. I. SUBRAMONIAM 


Prof. & Head, Dept. of Linguistics 
University of Kerala 


1. Around 1970 when I happen to lay my hand on the 
revised edition of Manner’s Tulu-English Dictionary by M. M. Bhat 
and Kedilaya and through that work B. A. Saletore’s Ancient 
Karnataka : History of Tuluva, a fund of new information for the 
interpretation of the culture and language data of Kerala came 
to my notice for the first time. To my great amazement, even 
the historians of Tamilnadu or literature have not or have very 
seldom noticed about the inter-connection between Tamilnadu and 
Tulunadu. Similar is the case in Kerala where except for a long 
article by Elankulam P. N. Kunjan Pillai based on the book of 
Saletore, but acknowledged only in a footnote, none was found, 
though much of the cultural and linguistic peculiarities of Kerala 
can be attributed to the contact with the Tulu language and 
culture. Since then P. Gururaja Bhat’s Studies in Tuluva History 
and Culture and K. 7. Ramesh’s கீ History of South Kanara were 
made available to me for a close study. The following few pages 
are only broad surveys: many of the points mentioned here 
might have been indicated by others also, but are said here from 
a different angle and with a wider perspective. 


2. Though K. V. Ramesh; more than any other author has 
in detail indicated the reference to Tulunadu in the Sangam 


2 TAMILAYVU—12 


liverature of the Tamils, the Nannan story of putting to death 
an young girl on a false charge of plucking a mango fruit from 
the Royal gardens, whereas it was a fallen-fruit brought by the 
flooded river, is current even today in Tellicherry and Cannannore 
area as a folk story with minor alterations. (P. L. Samy’s article 
in Araycci). One of the Epigraphs (S.LI. Vol. VII No. 223) of 
A.D. 1205 mentions about Tigulapparasa (Tamil kings). This 
indicates the seitlements of the Tamils in the Tulunadu even in 
the twelfth Century (0. R. Bhat ஐ. 35). A subcaste called Tuluva 
Vellalas live in the North Arcot District and in the Madras city 
who trace their origin from Tulunadv. Some of the distinguished 
men of the South belong to this community. The community is 
yet to be studied to posit a plausible hypothesis regarding its 
migration and place of origin. The annotators of the Tamil 
Grammar of Tolkappiyam, especially Teyvaccilaiyar (Co. 396) and 
Naccinarkkiniyar (Ci. 400) have listed a number of words as 
ticaiccol (words from different directions) ; kokku ‘mango tree’ 18 
given by them as Tulv. But tbe word current now in Tulu is 
kukku (M. Rama ற. 47). 


2.1 Some of the rare words in the Sangam classics and in 
the ancient grammar, Tolkippiyam can be understood only with 
reference to the cognate languages like Tulu, Kannada etc; For 
instance the meaning of the Cutra of Tolkappiyam on gods 
(beginning with Koti, Kantali, Valli etc.) (purattinai Ci. 88) is still 
disputed. Kantali is fading (sun set), koti is sprouting: the sun- 
rise and sunset to be worshipped is a possible meaning more apt 
than the one put forth by the annotators, Several such instances 
can be cited, but, one of the most attractive questions regarding 
the Alupas deserves a little more space. The Ajupas bear 
names like Vira Papgiya, 1௦01 Paindiya, Kulacékara Pipdiya 
etc. They were dominant in Tulunadu from the 4th C. A.D. to 
the 14th C. A.D. Alupas belonging to the Pipdiya lineage came 
to power from the reigning period of Chitravahana (A.D. 675 
to 7107). It is Prithvisigara who assumed directly the title 
belonging to the lunar race and as Uttama Pandiya (A.D. 730- 
750) (G. R. Bhat p. 40). Most of the Alupa kings were Saivites, 


LANGUAGE AND CULTURE OF 700140 1... 3 


though a few of them have endowed richly to Jain temples. A 
Pandita Papdiya is also found mentioned in the geneology. The fish 
emblem of the AJupas (two fishes on a pedestal with a conch 
and the samara) is the royal insignia, similar to that of the 
Madurai Painpdiyas. Both claim discendance from the moon. 
(G. R. Bhat ற. 24). Bhitalapapdiya was the founder of the 
Alupa dynasty as well as the Aliyasantina kat{u according to 
tradition. Nothing is known about the connections of the 
Alupas with the Pingdiyas of Madurai! Indeed a few of the 
Pandiyas might have been Jains. The conversion of Kin 
Pandiya of Madurai from Jainism to Saivism by Sambandha 
was a well known event in the 7th Century A.D. This might have 
led to the migration of a member of the Pandiya dynasty to 
Tulunadu where Jainism was the dominant religion of the 
subjects, until the 18th C. A.D. and even today. The difficulty 
in accepting this hypothesis is that the Ajupas without exception 
were Saivites and were devotees of Lord Siva. Their neighbouring 
friendly rulers like Santaras of Pombuchcha were of course Jains. 
Whether a Pindiya prince was invited to rule in Tulunadu as in 
the case of Céramin Perumal in Kerala or one who went as 
a Governor of the Pindiya king of the Sangam period to rule 
over Tulunadu but later became independent, we are not certain. 
Facts are wanting for confirming the hypothesis in either way. 
But the close similarities between the Madurai Papdiyas and 
the Aljupas cannot be accidental: the relationship between them 
18 not weak though clear evidence is lacking. 


2.2 The availability of temples for Brahma and the belief 
that the demons (Bhitas) protect the various parts of a city or 
village mentioned in Cilappatikaram are still found in the 
Tulunadu but not in Tamilnadu. North Kerala due to the 
influence of Tulunadu has the Bhuta worship but it is not jn 
South Kerala. 


2.3 The Subrahmanya worship popularly known as the 
Muruga worship in Tamilnadu is also practised in Tulunadu. An 
ancient temple for Subrahmanya is situated in a place which is 


4 TAMILAYVU—1 


also called Subrahmanya. The deity 18 a brahmachiri and is 
considered to be the manifestation of a Niga or a Serpent. He 
bears the vel (spear) in his hand and rides the peacock. In 
several places in tbe Tulunadu, temples dedicated to him are 
found. The place in which the Subrahmanya temple is found is 
also called bagdabettu reminiscent of the name patai vitu (v/b 
change is most common in Tulu) ‘the armoury of Subrahmanya’ 
known in Tamilnadu.  befttu means ‘high land, not arrowable’. 
How far this can be correlated with patai vitu has to be explored. 
Further, worship of Muruga or Subrahmanya is not entirely 
confined to Tamilnadu: It has a wider spread which includes 
certainly Tulunadu. 


3. Tulu désa is considered to be parts of Kerala according 
to the South Canara Manual (Saletore ற. 9). The Parasurama 
legend is more popular in Tulu 0858 than in Kerala: out of sixty 
Grimas where Brahmins were settled by Parasurima 46 are 
located in Tulu 0888. (22 villages in northern Tulunadu from 
Gokarnam to Chengotu, 12 villages from Koteswaran upto 
Kannapuram which form southern Tulunadu, 12 in the central 
Tulunadu). Only 18 are in Kerala. The version of Gramapaddhati 
found in Mangalore adds that May0ravarman after assigning 
32 villages to Achichatra Brahmins placed at their disposal Nayar 
servants from Malabar to aid them in the conduct of agricultural 
operations. Nayar tank, Nayar kere in Kappettu Grama of 
Udippi, Nayira Matha in Nattiru, Nayara settlements in 
Brahmaybru both in the Udippi Taluk will confirm the above 
statement. The Nayar families living there are called Rokkenayar, 
Elayanaiyar (Saletore ற. 299). The Nayar pariviras (an inferior 
class of Bants) practise Aliyasantana kattu (G. R. Bhat ற. 267). 
The Senior member of the royal family of Kumbala marries 
woman of the Nayar caste and also the custom of sambandham 
with the ladies until very recently testifying to the fact that the 
Raja's of Kumbala may have been related to the dynasty of 
Cochin (G. R. Bhat p. 102). Many Nayar families in Malabar 
claim ancestry with Tuluvas. Makambika temple of Tulunadu js 
the family deity of several Nayar families in the North as well 


LANGUAGE AND CULTURE OF TULUNADU... ‘5 


as in the South. The Billawar of Tulu désa are comparable to 
the Tiyas, Ezhavas of Kerala (Saletore ற, 489). During the3’reign 
of Harihara II while fixing the Tuluva territory, Chera and Kerala 
were indicated as separate territories (Epigraphia Cannatica Benturu 
No. 3 A.D 1397 (G. R. Bhat p. 157)). 


3.2 While enumcrating the conquest of Jainasena 71, Kerala, 
Chera, Pandiya and Andhra Pangdiya were mentioned 
(G. R. Bhat p. 29). Thus for the first time the distinction between 
Chera and Kerala has been noticed in the Epigraphs of Tulunadu 
but not yet taken note of by the historian of Kerala. 


3.3 Malanadu consists of Tuju, Kupa, Kerala and Miirshika. 
From Gokarna to the river Perumpuja is marked as Tulunadu 
(G. R. Bhat p. 6). 


3.4 Kunda and Kodanidu are in the Soraba Taluk of 
Karnataka where succession is through females (G. R. Bhat p. 261). 


3.5 The Hoysalja king Tribhuvana Malla Vinayaditya in an 
inscription dated A.D. 1101 describes the boundaries of his king- 
dom as Konkana, Nadajvakhsdaq, Bayalnigdu, Talakkidu and 
Savimala. Bayalnidu is the present Wayanidu of Malabar 
(G. R. Bhat p. 11). 


3.6 Epigraphical evidence of the 9th C. A.D. that Kasargod 
Taluk was part of Tulunadu is found in Kasargod itself though 
they are written in Kannada. 


3.7 That Wayanagdu including the districts of Calicut and 
Cannannore was under the sway of Hoysalas is now confirmed by 
evidence from epigraphy, linguistics and temple architecture. The 
round structural base and the copper covered conical roof structure 
of temples of Kerala resemble the Hoysaja structures of Tulunadu. 


3.8 Tulunadu to begin with, was virtually the refuge of the 
Jains which later became the strong hold of Jainism (G. R. Bhat 
ற. 428). The Jaina fuedatories like Chout{as, Bangas, Savantas, 


ச்‌ 


6 TAMILAYVU—12 


Ajalas, Tolahs have hailed from the Ghats and practised the 
Aliyasantana system (G. R. Bhat p. 260). The spread of Jaina 
religion and culture throughout Tulunadu was in no small measure 
due to the various ruling families which were devoted to Jainism. 
We find a compromise between Jainism and Hinduism which were 
practised without fanaticism (G. R. Bhat ற. 141). The Bants who 
are agriculturists practise Jainism or Hinduism in Tulunadu. 


3.9 The adoption of Aliyasantina system of inheritance is 
mostly found with low and middle classes most of whom are 
Jains. Agas (washermen), Ande Korage (a hill tribe), Carinyarar 
(a class of Pariahs), Kumbaras (barbers), Devadiyas (menial servants 
who perform outdoor services at temples), Harichettis (merchants 
corresponding to Komatis), Holeyar (Parayar), Male Kudis (a 
hill tribe), Malavar (a hill tribe), Masadikas (a class of Bants 
who eat flesh), Mundalas (a class of Parayas), Nayar parivaras 
(an inferior class of Bants), Panchilas (artisans), Saliyar (weavers) 
and Tuluvar (G. R. Bhat p. 267). 


3.10 The Aliyasantana inheritance is not to acquire rights 
through tbe females but through the nephew or son-in-law instead 
of the son. The inheritance through the sons js called makka 
kattu. The marumakkattayam system of the Nayars and a few 
other castes in Kerala is different only in details, with importance 
to the female and her son (the nephew) who may sometimes be 
the son-in-law of the uncle. The resemblance between the two 
(Aliya santana kattu and the Marumakkattayam) are so close that 
one cannot dismiss it as accidental. Both are practised by non- 
Brahmins, agriculturists and artisans (not only by soldiers as 
Elankulam Kuvjan Pillai scems to interpret). Those who practise 
the Aliyasantana kattu were mostly Jains though a few of them 
were Hindus in Tulunadu. 


3,11 Also remarriage of widows or divorcees is very common 
in Tulunadu as well as ia Kerala though only among the non- 
Brabmins. 


3.12 The naming practice of children found in Tulunadu by 
their stars of birth (found mostly with lower castes) is similar 


LANGUAGE AND CULTURE OF 707 1742 0... 7 


to the system followed in the royal family of Travancore (M. Rama 
ற. 16). The last Maharaja of Travancore is called Sri Chitra 
Tiruna]. Such naming practices are reported to be found in 
Bengal (S. Bhattacharya) Central Dravidian Tribes and possibly 
with the Mohenjadaro inhabitants (Gurov, USSR). 


3.13 The soldiers going to Tulunadu for training in the aits 
of warfare is recorded in the literature of Malayalam. Similarly 
some of the families of Nambudirls of Kerala retain the names 
of places of their origin, along with their names. Some of these 
places are identified to be in Tulunadu: For instance Sivol[i. 


3.14 Brahmins of Tulunadu going to Kerala to learn the 
Vedas and Agamas are remembered by the folks of Tulu country. 
Tulu was originally written in a script resembling Malayalam, but, 
later due to the efforts of Missionaries the Kannada script was 
adopted. 


3.15 Serpent worship forms one of the important religious 
practices of the Tuluvas. Offerings to Bhitas and other folk 
gods called Deyyam in Tulunadu is as popular there as they 
are in Kerala. The worship of dipam in the late evening hours 
(lit lamp) which is considered to be the manifestation of Dayl 
js found in Tulunadu as in Northern and Central Kerala, 


3.16 The tadbhava changes of Sri to Siri in Tulu and cirl 
and ci in medieval Malayalam are worth noting: For instance 
uppi citi dévi, ciriman (Ramacaritam). The personal names 
Ammu, Ayyappu, Chandu are common in Tulunadu as in Kerala. 
Manner’s Tulu~Evglish Dictionary as published by M. M. Bhat 
etal has two instances of NS>NN as in fic/ij>i5; one is noted 
there as commonly found among children. The nasalization found 
in northern Malayalam which had spread gradually to the south 
has also a parallel in Tulu. The Samvrita u is as popular in Tuly 
as in Malayalam. In the former it occurs in the word medial 
position also. 


3.17 The v/b alteration found mostly in Tulu is also abundant 
in the Malabar dialect of Malayalam used mostly by the lower 


8 TAMIDAYVU—12 


castes (௩ detailed paper on this subject is presented to tho 9th 
Conferenee of Dravidian Lingulsts at Calicut). 


3.18 Some of the sound changes found in Malabar mala- 
yalam are also found in Tulu: For instance ipgdu (Malabar); 
upgu ‘is there’ (Southern Malayalam), pili (Tulu), puli ‘tiger’ in 
Malayalam/Tamil; one of the dialects of Tamil in South 
Travancore spoken by the Nidairs has the change of u>i after 
the bilabial stop: Besides pill ‘tiger’: ampuli>ampili ‘moon’ and 
o> &as in poyi>psyi ‘went’. The Bants of Tulunadu are called 
Nidavar which appear to be a cognate of Nagars of South Travan- 
core and Southern Tamilnadu. Whether the Nédars are migrants 
from Tulunadu where similar sound changes are found is to be 
further explored. 


3.19 Also along with the personal name, the name of the 
house or family is added in Kerala which invariably will have 
the locative case suffix. For instance Kajattil Velayudhan Nalr 
“Mr. Velayudhan Nair of Kajattu’, Komattil Achutha Menon 
etc. In some instances the locative case will be absent, but the 
oblique case base will be present. For instance, Mannattu 
Padmanabhan, ‘Sri Padmanabhan of Mannam’. The noun in the 
seventh case will always take a verb. For instance vittil poyi 
‘house (loc.) gone’. The phrase of N-Loc+N as in Komattil 
Menon is comparable to similar Tulu phrases like kedil aya, 
kukkil நக etc. The Malayalam usage has become popular, 
possibly because of the frequent use of Tulu phrasing. A 
commentator of Tolkappiyam mentions N+Loc+N as a possible 
but a rare occurrence as in mapikkag oli ‘lustre in the diamonds’. 
The frequency of such phrases in Tulu and Malayalam will help 
to illustrate the rare phrase in the ancient grammatical literature 
of Tamil. The s/t alternation of Tulu is also found in early 
apd medieval Malayalam. For instance sukam >tukam: ‘healthy’. 


4. Some of the grammatical markers of Malayalam like the 
present tense suffix unnu<untu<uttu and the dative case marker 
~kal can be traced to Kannada. Since the language adjacent to 
the Malayalam speaking territory is Tulu, borrowing from Tuly 


LANGUAGE AND CULTURE OF 7:07 (1/4 0... 9 


is more likely than from Kannada. This Puzzle is resolved now 
because of the domination of the Kannada Hoysajas in Tulu- 
nadu and parts of Kerala upto wayanagdu, which js confirmed 
through epigraphy and the temple architecture. The domination 
of Rashtrakutas and Chalukhyas are recorded in the inscriptions 
of Kerala who also made use of Kannada as the language of 
administration. The inscriptions found in Kasargode and Tulu- 
nadu were all written in Kannada. For administration and for 
literature Kannada was used extensively though the people of 
Tulunadu spoke Tulu. Hence borrowing from Kannada in the 
written language of Malayalam is most. The popularity of v/b 
change in the dialects of the lower castes of Kerala in the 
Malabar area is also explained because Tulu, the language of 
the people was in contact with the people of Kerala (North 
Malabar). Thus literary Malayalam borrowed from Kannada : 
Spoken Malayalam from Tulu. 


The study of Tulu language and culture 18 not only a 
necessity for the Tuluvas but also for the Keralites and for the 
Tamils for clarifying the several problems in their culture and 


language.* 


உத பதித்‌ அ 
௪ Paper presented in the seminar on the preservation of little known langu- 


ages—Tulu in May 79 at Manlpal, L. Gloria Sundaramathy of tho 
Dept. of Tamil helped me with some references and verified tho othorn. 


2 


த 


RESEARCH METHODOLOGY IN TAMIL : 
THE CONTRIBUTION OF 
M. RAGHAVA IYENGAR 


Dk. J. PARTHASARATHI 

Director (Tamil Division) 

Tamil, Sanskrit and Other Indian Languages 
Research Institute, Madras-600 008. 


OUTLINE 


0. Introduction 1. Life and Career 2, Statement of works 3. Fields 
of Study and research 4. Lexicography and collection of source material 5. Lin- 
guistic and grammatical studies 6. Textual criticism 7. Literary criticlsm 
8. Epigraphical and bistorical investigation 9, Tamil culture in broader 
settings 10. Rounding up. 


0. The birth centenary of M. Raghava Iyengar (1878-1960), 
one of the acknowledged pioneers of Tamil research in the firstihalf 
of this century, provides an occasion for a review of his work and 
its relevance for a succeeding generation like ours. Several fields 
of Tamil studies have been enriched by his devoted labours over 
the years; in each his work may be considered from a twofold 
aspect—the many new facts and findings it gives us, as well as the 
new procedures it employs in the medium of the Tamil language. 
We have a harvest of new information and new inferences, which 
we can liken to ecientific discoveries, arising from his pen which 
are by now well-known; they deserve consideration in a separate 
paper.’ The focus of attention in this paper 18 on those features 
which have a methodological significance and his new findings 
are only illustratively mentioned without claim to exhaustive 
statement. 


12 TAMILAYVU—12 


1.1. The facts of Raghava Iyengar’s life and career may be 
briefly noticed here before we take up his work. Born in 1878 
A.D. as the only son of Sativatinam Muttuswami Iyengar, the 
asthana-vidvan of the Sétupati kings of Ramanatapuram he 
came under the care of Pagtitturai Tévar, his father’s disciple 
and scholar-prince whose munificent patronage of all votaries of 
the arts was a by-word in those days. Raghava Iyengar had 
his literary training under the supervision of Tavar himself and 
grew to manhood as one of the noble group ‘of poets and 
intellectuals associated with him. When Tévar founded the 
Madurai Tamil Sangam . in 1900 he appointed நர்‌. Raghava 
Iyengar, as editor of its journal of research called Centamil in 
1904, in succession to his cousin and first editor R. Raghava 
Iyengar, already famous as an outstanding scholar-orator and 
asthina vidvan of the S#tupatis: 


1.2. The period of eight years (1904-1912) during which 
M. Raghava Iyengar conducted the ‘Centamil’ saw it grow in stature 
as the chief organ of the literary revival then taking shape in 
Tamil Nadu, awakening to a sense of its own past glories with 
the spirit of nationalism evoked by great leaders like. Tilak, 
Vivékinanda and V. O. Chidambaram. Raghava Iyengar’s nume- 
rous papers appearing from time to time ‘in the journal were 
hailed by eminent intellectuals of the Tamil land like Bharati, 
V.O.C., Celvakecavariya Mudaliyar and Srinivasa Pillai as stirring 
the spirit of patriotism with their revelation of the glories of 
Tamil and as models of research inspiring earnest votaries of 
the language. 


1.3. From 1913 to 1938 for a space of 26 years ‘ Raghava 
Iyengar worked on the staff of the Tamil Lexicon from its start 
to finish (including the period of preparation of a supplement, 
to the main volume) as its chief Tamil Pandit; he received the 
title of Rao Sahib in 1936 (along with the then editor 
S. Vaiyapuri Pillai) in recognition of his key role in shaping that 
monumental work. In 1944 he worked for a brief period as a 
Professor for B. O. L. classes in the Loyola College, Madras. 
lo 1945 he went over to the University of Travancore (now 


RESEARCH METHODOLOGY IN TAMIL... 13 


Kerala University) as its first Professor of Tamil in the chair 
endowed by Rm. Alagappa Chettiar and served there till 1953. 


1.4. In the last phase of his life (1954-60) he was ass0- 
ciated with the editing project of the Kamba-Raimiyaypam run by 
the Annamalai University, along with his own independent lite- 
rary efforts. 


2.1. The following is.a statement of his works, arranged 
chronologically according to the phases of his career. . Essays and 
poems still remaining uncollected are not mentioned. 


THE CENTAMIL YEARS 


1. Vélir  Varalaru 1905 Anniversary Address at the Madurai 
(History of the VE] Tamil Sangam (1904) under the presi- 
Chiefs) dency of V. Kanakasabhai Pillai, 

author of Tamils 1800 years ago. 
Published with an appreciatory Pre- 
face in English by S. Rm. M. Rama- 
swami Chettiar, elder brother of 
Rajah Sir S. Rm. M. Annamalai 
Chettiar. 


2. Tirukkura] with 1910 Pocket-size edition with many new 
Pariméslalakar’s critical points. 


commentary 


3. Tolkdappiyap-poru}]- 1912 Prize-winning essay in a literary com- 


atikara-araycci petition on Tolkappiyam held by ௦. 
(Critical Study of Srikanta of Ceylon. Contains an 
the ‘Poru]’ chapter insightful exposition of the third 
of Tolkappiyam) chapter of Tolkappiyam under the 


heads: (1) Introductory about the 
greatness and structure of Tolkap- 
piyam (2) General Conventions 
(3) Kajaviyal (4) Karpiyal (5) Purat- 
tipai~iyal (6) Meyppittiyal (7) Uva- 
maviyal (8) Ceyyuliyal (9) marapiyal. 


14 


10. 


- Nari-yiruttiam 


» Citamparap-pa{- 


tiyal 


. Tirukkalampakam 


Vikkirama-Colan- 
ula 


. Cantiralokam 


. Kécavapperumi]- 


iraftai-magi-mdlai 


மா சேர்பு 
furan (Life, ex- 
ploits and times 
of a great ancient 
Tamil sovereign) 


1907 


1915 


TAMILAYVU—12 


Old poetical work of Tiruttakka 
Téyar author of Civaka Cintamagi 
edited with notes and glossary from 
three MSS. 


A late medieval work on Tamil verse- 
composition edited with notes and 
meanings. 


A Tamil “antati’ prabanda of 110 
verses of ‘Arhata Deva’ used in Jaina 
prayer, edited with notes and 
meanings. 


A minor work of Ottakkuttar, of 
historical importance, edited with an 
introduction. 


A Tamil verse-translation of the 
Sanskrit Candraloka of Jayadeva 
setting out alariikaras (ornaments to 
poetry) done by Satavatanam Muttu- 
swami Iyengar, Asthana Vidvan of 
Ramanatapuram, critically edited. 


A stotra work by the author above- 
mentioned, critically edited. 


A research monograph (dedicated to 
Pantitturai Tévar reconstructing the 
career of a Tamil king of the Sangam 
611004 with the following chapters : 


i) Intruduction-Sources of the 
Study. 


ii) The Chéra dynasty and its divi- 
sions. 


iii) Ceikuttuvag’s exploits of war. 


RESEARCH METHODOLOGY IN TAMIL... 15 


11. 


12 


13 


iv) Two historical oplsodes of his 
reign. 


v) His northward expedition. 


vi) His establishment (pratishfal) of 
the Pattini goddess. 


vii) Religion in Cerikuffuvap’s times. 
viil) Ceikuttuvan’s contemporaries. 
ix) Two great poets of his age. 


x) Cenkuttuvan’s court and admini- 
stration. 


xi) Aspects of his personality. 
xii) His kingdom and capital town. 


THE ‘TAMIL LEXICON’ YEARS 


Alvarkal kalanilat 1926 . Research essays reconstructing the 


(Times of the 
Alvars) 


Cacanattamilk- 
kavi Caritam (Ac- 
counts of Tamil 
poets from inscrip- 
tions) 


Peruntokai (An 
anthology of ver- 
ges from best-san- 
gam literature) 


1937 


1936 


facts of the lives of the Alvirs (as 
well as contemporary Nayanmars 
against the background of the Tamil 
Bhakti Age. These were originally 
presented as lectures and cover all the 
Alvars except Nammalvar (0160088604 
in a later work) 


Part of the University Extension 
Lectures of 1929 on a survey of 
Tamil inscriptions in the light of 
Tamil literature, the book unearths a 
wealth of information on Tamil poets 
known and unknown. Names of 21 
lost poetical compositions traced. 


A “golden treasury’ of 2214 go far 
uncollected verses of the post-Sangam 
period gleaned from old manuscripts, 
traditions, commentarles, inscriptiong 


16 


14. Arayccittokuti 1938 
(Collected resear- 
ches) 


15. Narporuf-kurippu 1934 
(Index of classics) 


16. Nikangakardti 1935 


17. Tiruvaikuntandtan 1936 
Pillai-t-tamil 


TAMILAYVU—12 


etc., edited with notes on polnts of 
literature and history. 


A selection of 35 major research 
papers from the author’s writings for 
over 40 years covering the full 
spectrum of Tamilology, published 
on his sixty-first birthday with a 
bio-graphical introduction by Prof. 
V. R. Ramachandra Dikshitar and 
a Preface by S. Vaiyapuri Pillal. 


Printed for private circulation by 
Prof. K. A. Nilakanta Sastri. 
Index of words and ~©expressions 
(with 0008810081 glosses) of the 
following classics : 


1. Iraiyanar Kalaviyal-urai 
Kuruntokai 
Tirukkovaiyar 

Narrigal 


ரத தை அடப்‌ 


Kajavali narpatu 

6. Téydram 

ரர்‌ Vira-Coltyam . 

8. Na Iaylro-tivyappirapantam 


A re-arrangement in alphabetical 
order, with glosses and contexts, of all 
tbe etyma given in topical order jn 
the four famous nikaptus of Tamil - 
Tivakaram,  Pirikalantai, Ciamani 
and Uriccol (unpublished) 


A ‘pijjai-t-tamil’? work on Vishnu as 
enshrined in Srivaikuntam in ராமு 


RESEARCH METHODOLOGY IN TAMIL... 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


Tiruvifa-ventai- 
emperumay 


Aruficceyal-pa{a- 
vamaiti 


1939 


1943 


17 


nelveli District, edited from old 
MSS with critical introduction. 


A commentary on Tirumankal 
Alvar’s poems on Tiru-vifa-vental 
shrine near Mamallapuram. 


Essays on Textual Criticlsm of 


Divya Prabandam. 


THE TRAVANCORE (KERALA) UNIVERSITY YEARS 


Ariccantira vegpdi 
(A Campukaivya) 


Céra-Véntar- 
ceyyuf-kovai (Vol- 
one) (An Antho- 


logy of Cera 
verses) 
Céra-Véntar-Cey- 
yuf-kovai (Vol- 
two) 


Some Aspects of 
Kerala and Tamil 
literature-Parts 1 
and 17 


Centamil- 
Valartta Tévarkal 
(Lives of Two 
great patrons of 
Tamil) 

3 


1949 


1947 


1951 


1950 


1951 


A poetical work in VeppA metre 
with prose interspersed, on the story 
of Harischandra edited from the 
old MS. available, with introduction 
and notes. 


An anthology of 341 verses of 
varying lengths of Sangam poems, 
high-lighting Céra contribution to 
Tamil with suggestive notes and 
comments. 


The second volume of the Antho- 
logy above, relating to post-sangam 
poetry with suggestive notes and 
critical comments. 


Evglish translation (by Dr. J. Partha- 
sarathi) of Travancore University 
Lectures of the author. 


Lives and Times of Ponnuswami Téyar 
and Pagfi-t-lural Tévar, two princes 
of the Sétupati royal family. 


18 


25. 


26, 


27. 


28. 


29, 


30. 


TAMILAYVU—12 


RETIREMENT YEARS 


Hakkiya-k-ka fu- 
raikal 


Tiriciramalai- 
antati 


Vinaittiripu-vijak- 
kam (Grammatical 
sutras in verse) 


Kal {urai-manikal 


Kamba-Rama 
yagam 


Teyvappulayar 
Kambar 


31. flakkiya-cisana- 


volakkarukal 


1950 


1957 


1958 


1959 


1958 


Collection of 15 critical and inter- 
pretative essays on Tamil literatures. 


‘Antati’ poem of 104 verses in a 
rock-cut cave inscription edited criti- 
cally, correcting misreadings and 
filling gaps in the text. 


A verse grammatical treatise setting 
out verb-classes (with reference to 
copjugational changes) and verb-roots 
according to the classes. 


Fourteen research essays representing 
new conclusions in several fields of 
Tamilology. 


Authorship of the commentary of 
parts of Bala and Sundara kandas of 
the work published by Annamalai 
University. 


POSTHUMOUS 


1969 


1973 


Ten essays setting out new artistic 
and philosophical aspects of 
Kamban’s Ramayana. 


Madras University Extention Lectures 
of 1929 of the author surveying. 
Tamil inscriptions with reference to 
their literary value. 


2.2. The following works have been published with Raghava 
Iyengar’s assistance, as indicated against each. 


Cerikuntar 
pantaltiraffu 


pira- 


1924 


Carries a ‘Life of Kuttar’ 


author. 


by our 


RESEARCH METHODOLOGY IN TAMIL... 


2: 


Portions of Kam- 
ba-RamAayanpa edi- 
ted from Alvar- 
tirunagarl manu- 
scripts 


. Miinram  Kulot- 


turikac Cojan by 
V.R.: R. Dikshitar 


. Citakkati-nouti 


natakam (Edited 
by Mohd. Husain 
Nainar) 


Paga-vitu-tutu 
(Edited ty S. Vai- 
yapuri pillai) 


. ‘The Lay of the 


Anklet” (English 
translation of the 
Cilappatikaram by 


V. R.R. Dikshitar) 


3.1. 


1934 


1940 


1939 


1934 


1936 


19 
Examination and Collection of Mss. 
by our author. 


Active assistance in preparation of 
the work by our author. 


Our author allowed tbe editor to 
use his old printed copy of the 
work and also. collated it with a 
Manuscript in the Govt. Mss. Library. 


Edition based on a handwritten 
Manuscripts given by our author. 


English translation checked with the 
original with the help of our author, 
and notes and comments added. 


It will be seen from the publications listed above that 


the following are the areas of study and research in Tamilology 
in which the “‘Raghava Iyengar impact” has been felt. 


Lexicography and collection of source 


material, both 


Linguistic and grammatical studies. 


Literary Criticism and interpretation. 


1. 
literary and linguistic. 
2. 
3. Textual criticism and exegesis. 
4, 
5, Epigraphical studies. 
6. Historical investigations. 


Tamil culture in broader contexts 


20 TAMILAYVU—12 


3.2. The fields mentioned above, providing a spectrum of 
the intellectual effort of our author overlap to some extent. 
Those at numbers 5, 6 and 7 above admit of being subsumed 
uuder the larger title “Historical studies’. It is proposed to 
survey our author’s work in each field and state the general 
methodological implications for lexicographical, linguistic, literary 
and historical studies in Tamil. It is worth remembering here 
that Raghava Iyengar was among the earliest scholars of this 
century writing specifically in the Tamil medium and introducing in 
it new ways of approach and new conclusions ; the edge of novelty. 
and the fresh originality of his writings may be dimmed now by 
similar attempts made by succeeding writers for over a genera- 
tion; however it is one of the duties cast on scholarship to 
understand the nature of what it has inherited. The attempt 
made below is in this direction of recapturing the historic value 
of the work of a pioneer writing in Tamil for a Tamil-knowing 


audience. 


4.1. Taking lexicography and allied endeavour first, we may 
state that the Tamil Lexicon with which Raghava Iyengar was 
associated, sets wp modern standards in this field. It chooses 
not only words but also larger units of expression for its 
entries, specifies registers (literary, colloquial, dialectal, etc.), 
gives serial meanings with citation of texts and grammatical 
information of part-of-speech or verb-class concerned and indicates 
probable etymology as well. Waile our author's work in the 
Lexicon touched all aspects of dictionary-making, special mention 
may be made here of his indication, against verb-entries, of 
their classification according to a scheme of verb-classes, The 
importance of this new area of Tamil grammar is dealt with 
below under “linguistic and grammatical’ studies. 


4.2. Long practice of lexicography engenders certain orienta- 
tions to system and method which may be seen in Raghayva 
lyengar’s research efforts. In many of his publications he has 
provided systematic indices showing not only first lines of poems 
but also points dealt with, rare words etc.. His collection of 
source material for lexicography and other purposes extends over 


RESEARCH METHODOLOGY IN TAMIL... 21 


a wide field. He.recast 785 indexed word entries the contents of 
four important fold ‘§‘nikaptus’ of Tamil—Tivakaram, Pirikalantai, 
Cifamagt and Uriccol—for incorporation in the Tamil Lexicon. 
In this ‘*Nizrporufkurippu (Index to contents of classics) he has 
indexed words and expressions from eight Sangam and post San- 
gam classics. His Peruntokai is an anthology a “golden treasury’ 
of 2216 verses of the post-sangam periods of Tamil literature 
which he industriously collected over the years from old classics 
and their commentaries, inscriptions, palm-leaf manuscripts and 
the ‘like sources. Two volumes of another anthology named 
Céravéntar-Ceyyufkovai exhibit the Céra (now Kerala) contribution 
to Tamil ‘literature. These compilations done from fresh points of 
view are provided with valuable notes, comments and indices 
which have increased their usefulness for the scholarly world. 


5.1. Raghava!: Iyengar’s linguistic’.:and grammatical studies 
cover several areas of interest-explication of grammatical classics, 
phonological and morphological-cum-syntactical analyses of different 
historical periods, history of writing, changes of meaning and 
discriptive grammar, In all these his new conclusions and app- 
roach deserve close study. His Tolkappiya-p-porulatikara-ardycci 
js a critical presentation of the conventions of old Tamil poetry, 
its emotional states,: metrical features and traditional usages, as 
described in ‘the third! chapter of Tolkappiyam. The points of 
methodological importance that we find in this exposition of an 
old work are a comparative sociolinguistic approach, relating 
ancient traditions ;with modern survivals, and correlation of facts 
over the whole range of Tamil and allied literatures. For 
example, the author “points out survivals of secret marriage 
customs ascribed by Tolkappiyam to the hilly region among 
present-day. residents‘of hills like} Uralis of Coimbatore, Miltuvars 
of Travancore, and Savaras and Kuis of Orissa, quoting the 
evidence of an ethnologist. like Thurston. Pointing out that the 
‘kam’ and ‘puram’ ‘tigais’ are named after flowers our author 
cites the: evidence} of Valmiki in his Ramayana that southern 


warriors, have a 180 60181, liking to bedeck themselves with flowers 


on occasions of war.” 


22 TAMILAYVU—12 


5.2. Historical phonology and morphology can be pieced 
together only on the basis of studies tracing various stages that 
individual phonemes and morpholoigcal units underwent in the 
course of development of a language. Raghava Iyengar’s paper 
on the “‘dytam’ (Kagturaimagikal, essay no. 12) brings to light a 
stage in the history of Tamil,-the time of Vajluvar, Cintamani 
and Tiruvaymoli-when the phoneme had an alternative phonetic 
realization of ‘y’ after all vowels, besides ‘i’ inferable from 
Tolkippiyam and Nannul. Another paper brings together the 
phonological, morphological and other features of the language 
mentioned by Tolkappiyam and pointed out as gone out of 
currency by subsequent commantators; the data assembled is of 
crucial importance in any diachronic study. 


5.3. The system of Tamil writing-graphology and its history 
has been insighifully discussed in two papers by our author 
(ArAyccittokuti, chapters 8 and 9): The Tolkappiyam does not 
mention the written forms of the letters of the Tamil alphabet 
presumably because they were well-known in its time; however 
it specifies one convention of the writing system-the dotting of 
written letters. Raghava Iyengar gives us his new findings about 
what letters were dotted, how and why, by a masterly analysis 
and explication of the sutras and commentaries of Tolkappiyam 
and the evidence of later Tamil writing, both literary and inscri- 
ptional. All consonant letters, two short vowels e and o, the 
three ancillary letters, (cArpeluttu), the shortened /n-these were 
dotted, with deviations in manner of the dotting. Dots were 
also used to signify the length-sign in vowel-consonant (uyirmey) 
letters and as a mark of cancellation of letters wrongly written. 
Scholars of Tamil debate whether there was an independent system 
of writing in Tamil prior to the Brahmi script; Raghava Iyengar’s 
research on this topic reveals the existence of a pictorial system 
of writing prevailing in the country similar to Egyptian hiero- 
ghyphics, inferable from old works like Tivakaram, Cilappatikaram, 
Yapparutikalam etc. This system must have survived in the Tamil 


land alongside of Brabmi script judging from stray pictorial signs 
found with inscriptions. 


RESEARCH METHODOLOGY IN TAMIL... 23 


5.4, In the field of lexical studies, Raghava Iyengar has 
discussed the vicissitudes which many words and expressions 
found in inscriptions and literature have undergone. Such discu- 
ssions mention the correct forms, as known from inscriptions 
of place-names like Kovan-puttir (Coimbatore), Valarkal-mikaman 
(Valaipgimin), Mana-viran-maturai  (Manamaturail), 66/21/7244 
(Sholavandin), Iroffu (Erode) and Kaviri-p-pakkam  (Kavéerip- 
pAikkam). The modern word arag-manai (palace) is found in 
inscriptions as arai-manai which leads to the inference that 
arai-yan-manai (the house of the king) may have been the older 
form. (Vide Ilakkiya-Casana Valakkaruka] ற. 271). Many words 
we meet in Sangam and post-Sangam literature like சறற. (din 
of battle), valamai (pollution due to childbirth), paraital (to speak), 
orupitu (excessive) are seen as survivals in Malayalam ; the word 
pukavu (food) in sutra 107 of Tolkappiyam, poru}], 18 found 
with the same meaning in an inscription of Travancore, TAS 
Vol. J, ற. 8. The usage paniyattu (in the fog), veyilattu (in sun- 
shine) with-attu increment in declensional forms (in Tol. Eluttu 
gutras 241 8) still survives in Kerala speech. (Vide some Aspects 
of Kerala and Tamil Literature, Part II, ற, 61 ff). The metho- 
dological implication for research in these studies is obvious that 
studies of words should not be limited to their occurrence in 
literature but should embrace their usage in epigraphy and 
allied languages. 


5.5, One area of Tamil grammar left untouched by its 
great ancient grammarians is the determination of conjugational 
classes of its verbs. It is common knowledge that Tamil verbs 
display a variety of modifications in form for taking on the 
three tenses which bewilder all learners of the language; these 
require to be grouped into classes on the basis of observed 
gimilarities. On the suggestion of Raghava Iyengar the Tamil 
Lexicon adopted a classification of verbs into 13 classes and 
indicated it against verb-entries. It may be noted that this 18 a 
notable advance in lexicographical information, anticipating in 
part, by two decades, the characteristic feature of the well-known 
«Advanced Learner's Dictionary of Current English’ (1968) analy- 


24 TAMILAYVU—12 


sing English verbal patterns into 25 types and showing pattern 
numbers against verb entries. It is a matter of gratification that 
Raghava Iyengar has embodied his path-breaking work in Tamil 
sitra verses in the manner of Tolkappiyam and Nanndl in his 
Vinaittiripu vijakkam (81 birthday publication) and ©enriched 
Tamil descriptive grammar in a new way, showing lists of verb- 
bases under each class. 


6.1, Textual criticism according to modern usage relates to 
editing texts critically from manuscripts or other sources in the 
light of all available evidence; this involves the exegesis or 
‘construction’ of the text as well. Raghava Iyengar’s editions 
of various literary compositions listed in the bibliography indicate 
how he has solved many textual problems. Jn particular his 
reconstruction of the text of the ‘antati’ poem of the Tirucirap- 
palli cave inscription shows how gaps in verse of a particular 
metrical form lend themselves to be filled by scholarly emendation. 
His papers on textual problems in Tamil classics, notably the 
Kalirkattupparagi and Divyaprapantam show how the evidence of 
earlier literature and inscriptions . can be used to correct or 
improve readings in texts. 


62. As examples the following may be cited: In the 
second section of Kaliikattupparagi calling women to join in the 
praise of the king, ‘velam’ is pointed out by our author as an 
error for ‘yelam’ meaning “a harem maintained by Cola kings 
for women captured in battle’; this word is frequently met 
with in Cola inscriptions with reference to such harems in 
Tanjrre and other places. Similarly in Periya Tirumoli 6.6.4, 
vipni needs correction as venni the name of a place which 
witnessed a batile waged by the Cola Cerikandan, referred to in 
the same verse (and celebrated in Purdandaniiru and Kalavali 
narpatu). 

7.1. In the field of literary criticism and interpretation where 
imaginative irsight is the key to the understanding of an artist’s 
use of words, Raghava Iyengar has provided models in many 
essays, notably those on Kamba-Ramayapa, Kura] and Nafa-venpd. 
Only one example will suffice, 


RESEARCH METHODOLOGY IN TAMIL... 25 


7.2. Setting out the nuances of the metaphor of a tree 
used in a well-known verse of the Kamba-Raimayana our author 
takes us on a voyage of discovery of the cultured life of 
Ayodhya. As he explains, this tree sprouts with universal funda- 
mental education as the seed, develops as middle level (school) 
training, diversifies into strong branches of advanced arts, gets 
enriched with saintliness (of abstinence, sacrifice and love, born 
of maturity of education), puts forth the tender shoot of love 
of kinsmen (and the bud of love for all), blossoms as the flower 
of righteousness (dharma) and ripens with the fruit of right enjoy- 
ment (of life herein and hereafter), The interpretation delights 
and excels by its revelation of suggestion, recalling in the process 
beautiful parallel citations from several classics (Kaffural magikalf, 
pp: 11-23). 


8.0. Though Raghava Iyengar’s linguistic and ~literary 
researches are impressive as described above, his distinctive 
reputation in scholarly circles was built on his scintillating epi- 
graphical, historical and cultural studies. Each of his well-known 
works in these fields-Véfir Varalaru, Céran Ceiikuffuvan, Alvar- 
ka] Kalanilai, Cacanat-tami[k-kavi-caritam and Ilakkiya-cacana- 
yalakkarukal] is a pure gem of interdisciplinary research, taking 
off from a base of literary investigation; each work has many 
‘firsts’ to its credit and embodies successful pioneering effort to 
piece together the historical picture behind Tamil literature, based 
on a methodology of research evolved by the author’s own 


genius. 


8.1. Raghava Iyengar entered the field of South Indian 
historical studies as a Tamil scholar primarily interested in 
working out a viable historical framework for Tamil literature. 
Yet his work puts him in the company of professed historians 
of the former generation like S. Krishnaswami Aiyangar, K. A. 
Nilakanta Sastri, V. R. R. Dikshitar and others. In the field 
of South Indian history research has always had to lean on the 
literary sources of the Sangam and post-sangam compositions. 
A historian of South India needs to be a man-of-letters as well, 
to do justice to the task of ‘extracting’ history from literature. 

4 


26 TAMILAYVU—12 


Similarly a ‘man-of-letters’ has to resort to historical knowledge 
to keep his record straight. Raghava Iyengar had the unique 
advantage of vast and critical scholarship in Tamil which he 
could bring to bear on epigraphical records and others historical 
evidence, leading to results beneficial to both fields of work. 
He could interpret innumerable facts gleaned from inscriptions 
in the light of literature and vice-versa clarify literary references 
in the light of inscriptional evidence. Also he could make many 
corrections in both epigraphical and literary texts. We find in 
his writings literary works being dated on the safe basis of epl- 
graphical testimony; in fact substantial information is gathered 
for the first time from inscriptional and other sources, enough 
to write a full history of Tamil literature down the ages. Many 
points of cultural interest and accounts of unknown poets and 
poems are disclosed through his research. Some instances are 
given below. 


82. Raghava Iyengar’s corrections of the misreadings of the 
text of Kaliikattupparapi on the basis of epigraphical evidence 
have today become historic. The emendation of vé{am (in the 
invocation to women) 88 92/81 has already been mentioned ; 
alatti, misconstrued as “salt-pan’ 18 shown on unmistakable 
epigraphical evidence to be the name of a battle-field where 
Kuloitunga defeated the Chalukyas The place-name Vanfai in 
appellations of the general Karugakara-t-tondaiman is identified 
on the authority of a contemporary epigraph as Vapfalancéri in 
Tanjore district, correcting previous ad-hoc identifications of the 
place with Vangalir in Chingleput district.  (Araycci-t-tokuti 
(1937) pp. 412-3-, 424, 427-28). 


8.3. A notable instance of Raghava Iyengar’s improvements 
on epigraphical records is his edition of the Tiruchirappalli cave 
inscription (104 antiti verses called “‘Ciramalai-antati’. The proper 
text of this poem printed by the epigraphy department has been 
reconstructed from available readings by our author, thus doing 
justice to the beautifully linked kalitturai metrical patterns with 
their choice phrases in praise of Lord Siva of Tiruchirappalli 
according to akam conventions of Tamil love poetry. Inscriptional 


RESEARCH METHODOLOGY IN TAMIL... 27 


misreadings and misinterpretations have been corrected quite often 
by Raghava Iyengar. An inscription below the foot of a Saras- 
vati image in Kiittagir in Tanjore district printed as kavipperu- 
majana varadakiittar has been corrected as kavipperumda}] dnanda 
varada kiittar in accordance with the actual script, and this gives 
a consistent meaning to the passage.  Kolippor in a Tanjore 
inscription of Rajardja, misinterpreted as a battle in Uraiyiir, 
is shown to be ‘a cock-fight’ in which the king amused himself; 
orraiccévakan taken wrongly as a soldier-spy, is on the authority 
of similar usages, explained as “the warrior who can vanquish 
foes singly, standing alone’. 


8.4. To Raghava Iyengar we owe the first information that 
the illustrative verses cited in the Iraiyandar-kalaviyal-urai belong 
to the Pagtikkovai, a poem celebrating the victories of Nelveli- 
ninra-cirnefumaran, a contemporary of Saint Gndnacampantar 
mentioned in the Velvikkufi copper-plates; the coincidence of 
literary and ©inscriptional evidence clinches the age of the 
Panufikkovai as the cighth century A.D. (Tlakkiya-cacana-valak- 
karuka! ற. 283). The dates of many literary figures like 
Mapikkavacakar (9th century A.D. Ibid., pp. 139-146), Cekkilar 
(12th century), Parimélalakar (later half of 13th century), 
Cendvaraiyar (13th century), Iraffaiyar (14th century), Arugakiri- 
nitar (later part of 14th and first part of 15th centuries) etc.,° 
are all fixed on epigraphical evidence confirming parallel inferences 
from multiple sources of Tamil literature, tradition and Sanskrit 
works. 


8.5.1. The present writer cannot resist the temptation of 
setting out here one unique context in our author's Alvarka[ 
kala-nilai, where matchless scholarship in literature 18 found 
correlated with a sixth sense for weighing and sifting historical 
data from the most recondite quarters. We find in the poems 
of Saint Vishnuchitta (otherwise called Periyilvar) composed in 
praise of holy shrines, rare allusions to kings and memorable 
happenings sof his day. In one such allusion occurging in the 
gong devoted to the shrine of Tirumdliruficolal he sings 1 


28 TAMILAYVU—12 


The hill to which ko-uetu marap of sharp lance, 

The southern king, lord of southern kugdal pays obeisance 
Is the hill of the Lord, who to help his cousins 

Drove his chariot, causing confusion around. 


(Periyalvar Tirumoli, 421). 


Here is a poelic convention peculiar to ancient Tamil literature 
and widely employed in the Sangam poems; descriptive epithets 
or similes which are attached to objects, places and persons have 
veiled application to their actual situation or behaviour. This is 
a figure of speech called ullurai uvamam (and sabhiprayavisé- 
shapa, translatable as “meaningful qualifier’). The Alvar is 
obviously alluding in lines 3 and 4 of the verse cited to some 
exploit of the Pandya king Konefumaran similar to. Lord 
Krishna’s exploit of going to the aid of the Pandavas in the 
Kurukshetra war. 


8.5.2. What can be this exploit? Raghava Iyengar brings 
in historical and inscriptional evidence to answer this question. 
Konefumdran is the sixth king of the Pandya line shown in the 
Vélvikkufi and Cinnamanir inscriptions: it is a known fact of 
Pallava history, recorded by Joveau Dubreuil that this Pandiyan 
King, a contemporary of Nandivarman Pallavamalla, went to war 
wilh the latter on bebaif of his uncle Chitramadya. When this 
uncle happened to be killed by Pallavamalla’s commander, the 
fight was continued by the Pandya king on behalf of the dead 
uncle’s sons. This espousal of the cause of his cousins by the 
Pandya king may have been at the back of the Alvar’s mind 
when be composed the poem mentioned above. 


8.5.3. An alternative explanation of the exploit is also 
suggested by the Vefvikkufi inscription which says that when 
Netumiran went to wed Bhusundari, the daughter of the Ganga 
king, many northern kings opposed him. He defeated them alj 
with the aid of a big army under the captaincy of his tributary 
chief Marankari and won the damsel. During the course of this 
fight, the sons of the Ganga king who were his brothers-in-law 
fought on his side and for their sake also he waged a fight 


RESEARCH METHODOLOGY IN TAMIL... 29 


against the northern kings. The Alvir may have alluded to 
this as well, in his descriptive parallel to Krishna’s doings. 


8.6; In his studies on epigraphy and literature Raghava 
Iyengar has brought to light a mass of information on Tamil 
in its many facets, besides throwing light on many dark corners 
of South Indian history. We gather many new facts about 
already known poets and also many entirely new poets emerge 
with poems in inscriptions to their credit; many anonymous 
composers of praises of kings, of heroic exploits and of bene- 
factions come to our notice for the first time. Names of 21 
lost poetical compositions have been traced by our author. 
Other interesting revelations are given below. 


8.7. The real name of Ceékkilair the poet of the Periya- 
purapam is traced from epigraphs as ‘Rama-tévan’. The Pandyas 
had not only the famous Sangam devoted to literature (iyal) 
but also a Sangam for music (icai) at Madurai. Besides two 
famous translations of the Mahabharata made in Tamil in the 
eighth and sixteenth centuries by Peruntévanar and Villiputturar 
there were translations done under the early Pandyas and later 
Cholas not now extant, but mentioned in their inscriptions. The 
most ancient Chera capital referred to as Vafici is none other 
than modern Karir on the bank of the Amaravati, as abundant 
literary evidence in this regard is confirmed by conclusive epi- 
graphical testimony. This identification went against the view of 
certain other scholars who located Vafici at Cranganore (Kotun- 
golur) on the west coast, mistaking a much later capital for 
the most ancient one. The passage of time has served to esta- 
blish Raghava Iyengar’s view more firmly than ever, as newer 
finds of epigraphs and coins near Karur have proved its claim 
beyond doubt to be the first seat of Chera royalty. 


9.0. Raghava Iyengar’s historical writings have methodological 
implications of much value for all students of Tamil history, 
more especially those writing in Tamil. They set an example of 
how interdisciplinary research between literature and history may 
be pursued fruitfully and scientifically. The features of our 


30 TAMIDYAVU—12 


author’s researches which have relevance of a permanent nature 
are noticed below 


9.1. Whatever problem Raghava Iyengar takes up for research, 
he lets in massive and multifaceted evidence to decide the points 
raised so that our assent to the conclusions cannot be reasonably 
withheld. His very first historical essay Veélir Varalaru (1905) 
blazed a new trail in research method by showing how the 
evidence of Tamil classics (about the origin of the Vé] chieftains, 
in this case) can be correlated and checked with all other 
evidence from surviving folk accounts, {nscriptional evidence, eye- 
witness accounts of foreign travellers and various Sanskrit works 
and traditions. His unassilable inference is that the “Vé]s’ who 
were, according to Tamil literature, brought by Agastya into the 
Tamil land, can be identified as part of the Yadavas who had 
migrated from Gujarat and of whose lineage the Hoysalas, 
Chalukyas, Kadambas and later Andhra lines including the 
Vijayanagara Royas, were descended. In his classic Alvarkal 
kala-nilai he pieces out the whole picture of the Tamil Bhakti 
movement of the Alvars as well as Nayvanmars. The elaborate 
discussion on the life of Tirumangai Alvar weighing literary, 
inscriptional, hagiological, historical and allied evidence is well- 
known to students of Tamil history as sustained research built 
on solid foundation of relevant facts collected from disparate 
60107005.* 


9.2. Judicious weighing of alternatives and deciding the 
balance of probabilities without preconceptions goes with collec- 
tion of maximum evidence to clinch our author’s conclusions in 
each case. He is so open-minded that he collects the data, 
advances the arguments himself shows the snags, if any, and 
presents the most acceptable inference in the circumstances. This 
procedure may be seen in every essay he has written, more 
especially where he discusses identifications of personages, places 
or events. In fixing chronology he takes reliable upper and 
lower limits of dates within the limits of which a personage may 
have lived and then narrows them down by inscriptional evidence 
supplemented by internal literary testimony of usages, echoes; 


RESEARCH METHODOLOGY IN TAMIL... 31 


omissions, tone etc; he discusses likely objections and then 
indicates where, according to him, balanced judgement lies. We 
may cite his assignment of dates for Parimélajakar, Céndvaraiyar, 
Arupakirinatar, Magikkavdcakar, besides the Alvirs as a few 
important instances among many. 


9.3. There are several literary discussions where Raghava 
Iyengar’s researches have Jed him to rebut or refute the opinions 
of others, as in his well-known papers on Tiruvérikafamutaiyan 
(on the nature of the Deity at Tirupati) and Céravéngar taya 
valakku (discussion on system of succession of the Chera kings of 
the Sangam Age). In these he follows the debater’s method of 
summarising in crisp and faithful terms the points urged in 
favour of the first view and then deals in detail with the un- 
tenability of each point, focussing thereon a mass of facts 
running counter to it. His suavity in replying to objections 18 
particularly notable. He never descends to personal reflections on 
the opponent; he never swerves from the straight path of 
argument supported by evidence at each stage and his rare 
integrity and rectitude has been commended by Vaiyapuri Pillai 
in the following manner 


‘It is true that some of his essays raise points of literary 
argument. But even in such essays there is a gracefulness of 
their own. The author concentrates heart and soul on the topic 
of discussion above. As certain writers do, much to the distaste 
of readers, he does not cast aspersions on opponents; he never 
deviates from the path of argument and our hearts are gladdened 
(by this rectitude). (Preface to Araycci-tokuti-1937). 


9.4. Apart from the scrupulous avoidance of personal 
remarks, we may see everywhere his ready and eager acknowledge- 
ment of indebtedness to fellow +cholars for information given, 
suggestions made and other help rendered for the pursuit of his 
research ; after all, research flourishes in an intellectual milieu 
and one person’s work stimulates another to venture further 
afield. Thus Raghava Iyengar acknowledges the apt quotation of 
P. S. Subramanya Sastri about the dotting of the shortened ‘m’ 


32 TAMILAYVU—12 


from Viracolfiyam (p. 133 Ardycci-t-tokutl) or the additional 
suggestion of M. Varadarajan on a verse of the Kambarimayana 
(ஐ. 21 Kaffural-mapikal) or the insightful explanation of Maha- 
vidvan R. Ragbava Iyengar of Tirunayvukkaracar’s term ‘nariyai- 
kkutirai ceyvanp’ (ற. 143, Ilakkiya-Cacana-Valakkaruka}). The 
finer graces of research scholarship operating in Tamil may be 
seen here in their harmonious blend. 


9.5, Our author is ever aware of the limits of the new 
inferences and conclusions he arrives at and states the limitations 
or the strength of his conclusions in an objective manner. He 
is never dogmatic the gaps in our information on Tamil history 
are innumerable and any likely inference arising from the con- 
frontation of material from epigrapbical, traditional, folkloristic 
and literary sources has to be given serious consideration by 
scholars. As an instance, we may cite Raghava Iyengar’s remarks 
on the identification of the commentator Parimtlalakar with 
Parimélalakiya-peruma[]-tatar of an inscription in Kanchi Varada- 
rajaswami temple (A.D. 1272). He says that there is coincidence 
between the two personages mentioned in time, place and religion 
though there is no reference to the scholarship of the commen- 
tator in the epigraphical record The age of Parimélalakar falls 
between the llth and 14th centuries A.D., two upper limits that 
are well established and the inscription dated 1272 A.D. occurring 
within the upper limits set, may (with due caution) be taken to 
refer to the famous commentator himself. 


9.6. The other side of Ragbava Iyengar’s keen perception 
and absence of the least trace of dogmatism is his dynamism 
in responding to changing facts and views in research over the 
years. His research grows io its vision, exhaustiveness and 
comprehensive understanding as we proceed from his earlier 
writings to the later ones. For example, in his first approach 
to the study of the Sangam Age (essays published in Araycci- 
ttokuti) he discusses the traditional accounts of the three Sangams 
and the veracity of the sea-deluge mentioned in Sangam 
Hiterature. While revisiting the same area of research after several 
decades in his article AMurcartkamum pircaiikamum (published in 


RESEARCH METHODOLOGY IN TAMIL... 33 


Tamilayvu Sep. 1978) he takes account of numerous scholarly 
disputations about the truth of the first two Sangams; he takes 
for his starting point of discussion the third Sangam which alone 
historians credit with historical veracity and proceeds to show 
how third Sangam poets have been clubbed with later poets of 
the Bhakti period by confusions caused by similarity of names. 


9.7 It is worthwhile to mention here that in keeping with 
our author’s inter-disciplinary research orientation, he has contri- 
buted a number of essays placing Tamil culture in an over-all 
Indian setting. Among these are discussions on Valmiki’s refer- 
ences to the Tamil region, Tamil versions of the Ramayana, 
Krishna traditions in the Tamil land, Pattini cult and its spread, 
and the Tamils and the Andhbras. We may recall that in these, 
the methodology of collection of facts and their critical exami- 
nation from an over-all viewpoint was for the first time employed 
in learned studies in the Tamil language; the essays still hold the 
field for their findings of great value. 


10.1 This survey of Raghava Iyengar’s career and research 
work shows the diversity of the fields which he enriched by his 
labours and the immense wealth of learning as well as keenness 
of perception he possessed. With his leaps of creative imagination 
he brings together pieces of evidence from far-flung areas of 
scholarship and fills in the missing gaps of literary texts and 
cultural history and when we read his writings we are, as it were, 
under the magic of his conjuring wand. Drybones come alive ; 
unconnected pieces of inferences and facts hang together in a 
revivified state. As Kavimagi Décikavinayakam Pillai put it, 
Raghava Iyengar’s work reminded him only of the miracle of 
Gnana-campantar conjuring the figure of a woman from bones 
placed before him, 


10.2 Raghava Iyengar has been aptly called by a famous 
historian of Tamil, K. 8, Srinivasa Pillai, as the “mirga-darsl’ 
(path-finder) for research workers in Tamil. This appellation 
accrues to him by virtue of his wide-ranging scholarship of an 


unparalleled nature, insightful perception of the links of disparate 
5 


34 TAMILAYVU—12 


elements, and originality of methodological approaches. It is 
certain that even in future when computers and newer scientific 
inventions may bring in revolutions in data collection, the techni- 
gues and methods forged and used by Raghava Iyengar will 
continue to guide the research worker in Tamil about what he 
should do to sift, reject or accept evidence and look for missing 
links in any enquiry, literary, linguistic or historical. The achieve- 
ment and the example of his work are a source of permanent 
inspiration wherever Tamil is cultivated. 


REFERENCES 


1. Vide the present writer's paper ‘“M. Raghava Iyengar; the man and 
his work’ in the Bulletin of the Institute of Traditional Cultures, 
University of Madras, forth-coming. 


2. Hlakkiya-cicara-valakkarukal, pp. 146, 170, 195. 


3. Vide Cécana-t-tamilkkavi-caritam which is a mine of information on 
Tamil poets of different ages. 


4, Vide ‘The contemporaneity of Saints Tirumaigai and Jninasambanda *? of 
our author, translated into English by T. N. Subramanian (Dr. S. Krishna- 
swamy Iyengar Commemoration Volume 1934). 


TIRUVARUR V. KALIYANACUNTARANAR’S 
CONTRIBUTION TO TAMIL PROSE 


DR. E. SA. VISSWANATHAN 


Department of History 
University of Sokoto, Sokoto, Nigeria 


The growth of Tamil prose since the beginning of the last 
century has been largely due to the impact of western thought on 
religious, social and political movements in India. Prior to the 
arrival of Christian missionaries from} the west and prior to the 
modification of the system of education on western lines, prose 
writing in all the Indian languages was in its early stages of 
development. The Tamil language was no exception, for books 
written on medicine, astronomy and astrology were in pedantic 
verses to be understood only by learned scholars and pundits. 
However from the beginning of the last quarter of the nineteenth 
century, prose writing in Tamil generally gained popularity due 
to the religious reawakening in Tamil Nadu: Various religious 
leaders published books and pamphlets in simple prose. The 
rendering of the Periyapuranam, a poetical hagiology of the 
Tamil Saiva saints in prose by Arumuka Navalar (1822-1876 A.D.) 
of Jaffna, was one direct consequence of this religious revival. 
Furthermore, the utilization of the Tamil language, often termed 
a varmacular language, in the English system of education moti- 
vated Tamil scholars to produce graded Tamil readers, which 
created for the first time the models for Tamil prose writing. 
Erudite Tamil scholars like Arumuka Navalar and K. Namacciviya 
Mudaliyar (1876-1931) brought out text books in lucid prose for 
the use of primary and secondary school children. Their devoted 


36 TAMILAYVU—12 


work in this field further aided the growth of Tamil prose.’ 
The nationalistic upsurge and the thirst for political knowledge 
among the people of Tamil Nadu created an interest in Tamil 
newspapers. The Tamil press in order to meet the demands of 
tne people attempted to convey all events both political and 
pon-political, in a popular style, but its early experiments to 
achieve a lucid Tamil prose for the use of Tamil journalism 
were not very successful because the language was laden with 
‘Sanskrit and English words often badly translated’. Nevertheless 
with the entrance of Subramania Bharati, Subramania Siva 
(1884-1925) and V. O. Chidambaram Pillai (1872-1936) into the 
field of Tamil journalism, a suitable journalistic style was evolved. 
At this stage Tiruvérir V. Kaliyanacuntaranar* too entered the 
field of Tamil journalism. 


The Background 


Eminent scholars like N. Kathiraivél PilJai and Tanikicala 
Mudaliyar encouraged T. V. K. to a serious study of Tamil 
literary works. A sound knowledge in Tamil classics helped him 
to quote from them with ease in his speeches and writings. How- 
ever during this period he never attempted anything worthwhile 
to write in prose. Only while studying the Periyapuragam under 
Katiraivel Pillai, be advised T. V. K. to write the biographies of 
the Saiva Saints in prose. He followed the advice seriously and 
thereby gained a good basic training in the art of writing prose. 


While I was moving closely with N. Katiraivél Pillai, he 
advised me to narrate: the stories of Nayanmars in prose, 
which I did to tbe best of my abllity.? 


Nevertheless, we see that T. V. K. had as yet not cultivated 
a distinct style of his own, because the style of his first work 
entitled Katiraivél Pillai Avarka] Caritam, published in 1906 
resembles that of Comacuntara Nayakar (1846—1901) and Capipati 
Navalar, the two eminent Siddhantists of that period. The reason 
for this stylistic influence on T. V. K.’s works is quite obvious 


* Henceforth in this article Thiru V. Kaliyagacuntaranar will be mentioned 
௯ T.V.K. 


T. V. K’S CONTRIBUTION TO PROSE 37 


because ever since he discontinued his studies in 1903 (circa), he 
showed a great interest in Saivasiddhanta-Vedanta controversies 
of his days. In order to participate in these debates or disput- 
ations along with his teacher Katiraivél Pillai, T. V. K. had to 
study the books written by Navalar and Nayakar, both wrote in 
a florid style packed with Sanskrit words. The following passage 
taken from one of the works of Nayakar is in magipravala style; 
a style in which both Sanskrit and Tamil words are artistically 
blended. 


“ பிரமத்தீனிழலென்று ஈண்டு மாயாவாதி யுரைத்தது ஐகஜீவ 
பரங்களேயாகையால்‌, இந்த நிழல்‌ பிரமசுபாவத்துக்கு வேறான தன்றாக 
வேண்டும்‌. அன்றியும்‌, ஜகம்‌ என்பது கேவல ஜடப்பொருளும்‌, ஜீவன்‌ 
என்பது கிஞ்சிஜ்ஞத்வாதி யுபாதி யுடையதும்‌, பரம்‌ என்பது ஸ்வரஜ்ஞத்‌ 
வாதி யுபாதியுடையதுமாகு மிலக்கணங்களை ஆன்றோர்‌ கூறுவதுண்‌ 
டாகையால்‌, இம்முன்றையுமுடைய சுபாவசீலத்‌ துக்காகவே அதிஷ்டான 
மாகிய பிரமமும்‌ நிச்சயிக்கப்படும்‌. ஜகஜீவபரங்கள்‌ மூன்றும்‌ அபாவ 
மாகிய நிழலாகுங்கால்‌ அந்த நிழலினிடத்துண்‌ டாகும்‌ ஆரோக்யத்தை 
யெந்தப்‌ புருஷனோ அனுபவிக்கத்‌ தக்கவன? ஏகமாகிய பிரமம்‌ 
ஒன்றையே சாதிக்க எழுந்து அது விகாரமில்லாத.து, உருவமில்லாதது, 
குணமில்லா தது, மலமில்லாதது என்பனவாதி யிலக்கணங்களைக்‌ கூறி 
விட்டுப்‌ பின்னர்‌ ஜகஜீவ பரங்களாகிய விகாரங்களையும, நிழலுண்டா தற்‌ 
கேதுவான வுருவத்தையும்‌, ஜடத்வம்‌--கிஞ்சிஜ்ஞத்வம்‌--சர்வஞத்வம்‌ 
என்னும்‌ குணங்களையும்‌, உபாதிவசப்பட்டு வருந்துதற்கிடமான மலத்‌ 
தையும்‌ அவர்‌ கடைப்‌ பிடித்தொழுகுங்‌ கூற்று அந்தோ கொடிது! 
கொடிது !!”'4 


The fact that Navalar’s style has a pleasant rhythm due to 
the judicious use of alliteration and assonance can be seen from 
the following passage. 


“ இனிச்‌ சுருதியினும்‌ புராணத்தும்‌ பாரதத்து நாராயணனைப்‌ பரம 
காரணனென்று ஓதியனவெல்லாம்‌ உண்மையானாகப்‌ பாவனைப்‌ 
பயத்தினானாக அவன்‌ மாட்டு விளக்குஞ்‌ சிவாபேதத்தைக்‌ கருதி 
யெழுந்தன வென்றறிக, கண்ணன்‌ முதலியவவதாரங்கள்‌ விண்டுவின்‌ 
கூறாதல்‌ போலப்‌ பிரமன்விண்டு உருத்திரனென்பார்‌ பரமசிவனுடைய 
கூறாவர்‌. அவர்‌ பரமசிவனின்‌ வேறாகாரெனக்கொள்ளின்‌, கண்ணன்‌ 
முதலியவவதாரங்களில்‌ நாராயணகுணங்களையுஞ்‌ சரித்திரங்களையும்‌ 
புனைந்துரையாற்‌ கூறுங்கருத் துப்‌ போல நாராயணன்கட்‌ பரமசிவ 
குணங்களைப்‌ புனைந்துரைத்தற்‌ கருத்தாலோதிற்றென்று கொண் 
டியைக்க அவர்‌ பரமசிவனின்‌ வேறாவரெனக்‌ கொள்ளினும்‌, “பரமேசுவர 
மாந்திரிகன்‌ கருடபாவனையானே கருடனாதல்‌ போல இப்பதுமறாபன்‌ 


38 TAMILAYVU—12 


உன்‌ பாவனையிலழுந்தி உன்னோடன்னியனாதல்‌ பற்றிப்‌ “' பரப்பிரமம்‌ '? 
என்றும்‌, “பரஞ்சோதி? என்றும்‌, “பரததத்துவம்‌?' என்றும்‌ 
ஓதப்படும்‌ என்று *' சுதரிசனாசாரியருபதேசித்தருளியவாறு ஆண்டு 
அப்புனைந்து-ர இயை புடைத்தாம்‌, ஈண்டு மாற்றியுரைக்கலா மென்றல்‌ 
சங்கையன்று. சகத்திற்குக்‌ காரணமான பிரமப்‌ பொருட்கு ஒன்றற்‌ 
கொன்று மாறான விசேடங்கள்‌ கேட்கப்படின்‌ எந்தச்‌ சுருதி அதனைத்‌ 
துணிதலையே தொழிலாகக்‌ கொண்டு எழுந்து அந்தச்‌ சுருதிக்‌ கேற்பச்‌ 
சிறந்ததோர்‌ பொருளைத்‌ துணிதல்‌ பொருத்தமாகலின்‌ , மற்றொன்‌ றனைப்‌ 
பொருளாகக்‌ கொள்ளா தது வலியுடைத்தாகலின்‌.??5 


In the light of the observations we made on the extracts 
referred to above, let us study a passage taken from one of 
T.V.K’s works so as to judge how far thelr stylistic features 
influenced him. 


“ நீலகிரிக்கேகி நீலகண்டராய து 


சண்முக னருளாற்‌ சதாவதானஞ்‌ செய்த சைவ சித்தாந்த 
மகாசரபஞ்‌ சீதளத்‌ திருகோக்கத்துடன்‌ நீலகிரியோன்‌ திருக்‌ கோயில்‌ 
கொண்டெழுந்தருளியுள்ள நீலகிரிக்‌ குன்றுர்க்‌ கேகி யுத்தியோகத்தை 
யேற்றுக்‌ கொண்டது, அத்திருப்பதிக்கணுள்ள பத்தர்களாம்‌ வித்துவ 
சிரான்மணி சொக்கலிங்கம்‌ பிள்ளை முதலியோர்‌ “ஈழ நாட்டிற்‌ 
றோன்றிச்‌, சோழ நாடு முதலிய தமிழ்‌ நாடுகள்‌ வாழத்‌ தெய்வத்‌ 
திருவருள்‌ கைவந்து கிடந்த சைவத்‌ திருவாளர்கருளிய திருமுறைகளின்‌ 
மாண்பைக்‌ கலிமிக்க இக்காலத்தில்‌ இராசாங்கமேறி வலியுறுத்திய 
பெருமான்‌ ஈம்‌ நீலகிரிக்‌ கெழுந்தருள நாம்‌ புரிந்த புண்ணிய மன்றோ 7??? 
என விசைத்துக்கதிரை வேலர்‌ பாலணைந்தார்கள்‌. அன்னவர்களைக்‌ 
கணட மன்னர்‌ நகன்னயமாக “நண்பீர்‌ ! சைவ சித்தாந்த சபையொன்று 
தாபித்தல்‌ வேண்டும்‌; அச்சபையில்‌ சைவ புராணப்‌ பிரசங்கங்கள்‌ 
ஈடைபெறல்‌ வேண்டும்‌; இங்கேயுள்ள குளிர்காற்று நந்தேகத்திற்குத்‌ 
தீங்கு நிகழ்த்து மென்று கருதுகின்றேம்‌ ; இரண்டு மதிக்குள்‌ இவண்‌ 
குளிர்‌ முகத்துடன்‌ உலவும்‌ வாயுபகவான்‌ .எனக்கு நேயனாவனேல்‌, 
நுங்கண்‌ முன்‌ சதாவதானம்‌ செய்து காட்டுவல்‌ ” என்றியம்ப, பூதி 
யணிந்த புண்ணியர்கள்‌, “ சோதிபோல்‌ தாங்கள்‌ சொற்படி இப்‌ 
பங்குனி மதி கழிந்தவுடன்‌ வருடப்‌ பிறப்பன்று அடியேங்கள்‌ ஓர்சபை 
தாபிச்கின்றேம்‌ ; மத்தியில்‌ இளையான்குடி மாற நாயனார்‌ புராணத்தைப்‌ 
பீரசங்கிக்குமாறு பிரார்த்திக்கின்றேம்‌,”” எனக்‌ கூறினார்கள்‌.”?6 


In contrast to Nayakar’s prose, the passage referred to above 
contains very few Sanskrit loan words. At the same time the 
rhythm in the passage is comparable to Navalar’s prose. And this 
is achieved by alliterations and assonances. Similar to Nayakar and 
Navalar’s prose, T. V. K. also joined two or three words into 


T. V. K’S CONTRIBUTION TO PROSE 39 


one unit without ever attempting to write them separately and 
thereby making the prose difficult reading. This statement could 
be validated only by reading the work in full and not by piece- 
meal. Despite these, Katiraivél Pillai Avarka] Caritam is very 
much easier to read than the books of Nayakar or Navalar. 


While I was studying the writings of Comacuntara 
Nayakar and Capipati Navalar, I wrote the first book 
in prose entitled Katiraivél PifJai Avarka] Caritam. 
Naturally the essential features of their style are reflected 
in this work.” 


Arumuka Navalar’s influence on T. V. K.’s Style 


T. V. K. wrote very little between 1910 and 1913 except a 
series of articles on Periyapuranam, with explanatory notes and 
brief sketches of the life of Nayanmars as well as a scholarly 
commentary on Pattinattar Pafarriratfu. It is known from his 
autobiography that while he was engaged in writing commentaries 
on these works he was also studying the books written by 
Arumuka Navalar. Therefore there is every likelyhood to think 
that during this period T. V. K. would have been influenced in 
some respects by Navalar’s prose style; 


Between 1907 and 1910 I wrote a series of articles on 
Periyapuranam, giving commentaries on difficult passages 
and paraphrases of the stories of Saiva saints, It was 
also the period in which I was systematically studying 
the works of Arumuka Navalar. Even at this stage I 
had not yet developed a specific style of my own.’ 


It is rather difficult to compare the prose style of Arumuka 
Navalar with that of T. V. K.’s for the purpose of pointing out 
the similarities between them, because the former adopted three 
distinct styles namely (a) a style similar to that of the 801௦118818 ; 
(b) long winding sentences in mapiprava{a style; and (c) short 
lucid sentences.’ Moreover the time-lag between the two writers 
was nearly three decades and within that period Tamil prose had 
developed to such an extent that it came to be used as a powerful 
medium for conveying all modern thought. It was during this 


40 TAMILAYVU—12 


transitional period that T. V. K. started his career as a writer. 
Even though it may not be profitable to compare the carly style 
of T. V. K. with the cultivated style of Arumuka Navalar yet 
for the purpose of general study let us evaluate the two styles 
with the help of the following passages. 


“ சோழ மண்டலத்திலே, பிரமபுரம்‌, வேணுபுரம்‌, புகலி, வெங்குருகு, 
தோணிபுரம்‌, பூந்தராய்‌, சிரபுரம்‌, புறவம்‌, சண்பை, காழி, 
கொச்சைவயம்‌, கழுவலம்‌ என்னும்‌ பன்னிரண்டு திருப்பெயரை 
யுடைய சிவஸ்தலத்திலே, பிராமண குலத்திலே, வேதங்களிலே மகா 
பாண்டித்தியமுடைய கெளணியர்‌ கோத்தீரத்திலே, சிவபாதவிருதய 
ரென்பவர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ மனைவியார்‌ கற்பிலே தமக்கு உயர்‌ 
ஒப்பில்லாத பகவதியாரென்பவர்‌. அவருடைய தாய்‌ மரபு, தந்‌ைத மரபு 
என்னும்‌ இருமரபும்‌ சைவநெறி வந்தனவேயாம்‌. அவர்கள்‌ அநாதிமல 
முத்தபதியாகிய பரமசிவனையே யன்‌ றி, அவிவேகிகளாலே பதிகளெனத்‌ 
திரித்துணரப்பட்ட பசுக்களைத்‌ தெய்வமென்று கருதாத மெய்யறி 
வினையும்‌, உன்மாசை நீக்கும்‌ பெருமையை உடையதென்று வேத 
சிரசுகளாகிய உபநிடதங்களினாலே உணர்த்தப்பட்ட அருமருந்தாகிய 
விபூதிமேல்‌ வைத்த பேரன்பைப்‌ பரிபாலிக்குந்‌ தன்மையையும்‌ உடைய 
வர்களாகி இல்லறத்திலே சிறந்து வாழ்ந்திருந்தார்கள்‌.”!1௦ 


Though the passage in question succeeds in narrating the 
tradition as well as the pious attitude of Gnanacampantar’s father, 
the style is not natural. The same details are conveyed by T. V. K. 
in the following passage with a greater economy of words and 
the perfection of bis style instils in us a tranquil charm. 


சோழ காட்டிலே வளஞ்சிறந்து விளங்கும்‌ பதிகளுள்‌ ஒன்று 
சீர்காழி, அதற்குப்‌ பன்னிரெண்டு திருப்பெயாகள்‌ உண்டு. அது 
கடையுகத்தில்‌ தோணிபோல்‌ மிதக்கும்‌ பெருமையுடையது, 


அத்திருப்பதியில்‌ சிவபாதவீருதயர்‌ என்றொரு வேதியர்‌ இருந்தார்‌ 
அவர்‌ பகவதியார்‌ என்ற பெண்மணியைத்‌ திருமணஞ்‌ செய்து இல்லறம்‌ 
நடத்தி வந்தார்‌. இருவரும்‌ சிவபெருமானிடத்திலும்‌, சிவனடியாரிடத்‌ 
திலும்‌ பேரன்பு வாய்ந்தவர்‌,”?*1 


From the above comparison it can be said with some 
justification that Arumuka Navalar’s influence on T.V.K. while he 
wes writing the Periyapurdpam was negligible. Notwithstanding 
the above observation, the prose style in Paffinattar Paiarriraf{u 
and in the passages of Tiruttop{ar Purinam do 1eveal that 
Navalar’s style did influence T.V.K. to some extent. We have 


T. 75 K’S CONTRIBUTION TO PROSE 41 


scen that one of the characteristic features of Navalar’s style is 
the great number of long sentences often found in his works. 
This distinct feature can be noted in the following passages taken 
from the forewords of Tiruttogfar Purauam and Paffinattar 
Pajarriraftu. 


'£ இன்னோரன்ன சிறப்புக்களை யுடைத்தாம்‌ பத்தி நெறியன்றிப்‌ 
பரமுத்தி சித்தியா தென்பதைச்‌ சின்னாட்‌ பல்பிணிச்‌ சிற்றறிவினர்களாய 
சீவர்கள்‌ தேர்ந்துய்வான்‌ சங்கரியாருக்குச்‌ சாவா மூவா மருந்தாய 
சங்கரன்‌ செவியறிவுறுத்திய வண்ணம்‌, எந்காட்டினுஞ்‌ சிறந்த 
ஈன்னாடாகிய தென்னாட்டிலே உயர்ந்த குலத்தும்‌, இழிந்த குலத்தும்‌ 
திருவவதாரஞ்‌ செய்த, செயற்கருஞ்‌ செய்கைகளைச்‌ செவ்வனே ஆற்றிச்‌ 
சிந்தையும்‌ மனமுஞ்‌ செல்லா நிலைமைத்தாய அந்தமி லின்பத்‌ தழிவில்‌ 
பேறெய்தினார்கள்‌ அறுபான்மும்மை நாயன்மார்கள்‌. அவர்கள தருட்‌ 
சரிதங்களை அறைவது திருத்தொண்டர்‌ புராணம்‌. இதனைத்‌ திருவருட்‌ 
பெருஞ்‌ செல்வராகிய சேக்கிழார்‌ பெருமான்‌ தென்தமிழ்‌ நாடு உய்யத்‌ 
திருவாய்‌ மலர்ந்தருளுந்‌ திருத்தொண்டை ஏற்ற வரலாற்றையும்‌, 
பிறவற்றையும்‌, பெற்றான்‌ சாம்பானுக்கும்‌ முள்ளிச்‌ செடிக்கும்முத்தி 
யளித்த உமாபதிசிவம்‌ அருளிச்செய்த சேக்கிழார்‌ புராணத்தா 
னுணர்க,” 


**இத்துணைச்‌ சிறப்பு: வாய்ந்த திருக்கயிலாயமலையில்‌ வீற்றிருந்‌ 
தருளுஞ்‌ சிவபெருமானைத்‌ தரிசிக்கவேண்டி., முன்னொரு நாள்‌, அளகை 
வேந்தனும்‌, ஐயன்‌ தோழனுமாகிய குபேரன்‌ வெள்ளிமலையின்‌ திருவாயி 
லணுகி, நந்தியெம்பெருமானைப்‌ பணிந்து, அவர்‌ தம்‌ ஆணைபெற்றுத்‌ 
திருச்சந்நிதி யடைந்து, சிவபிரான்‌ தேவியாரோடு எழுந்தருளியுள்ள 
திருக்கோலங்‌ கண்டு, ஆனந்தபரவசனாய்‌ “ஆண்டவனே ! இத்திருக்‌ 
கோலக்‌ காட்சியை மண்ணுலகிலுள்ள பல திருப்பதிகளிலுங்‌ 
கண்டின்புற அடியேன்‌ விரும்புகிறேன்‌, அருள்‌ செய்ய வேண்டும்‌ ?? 
என்று வேண்டி நின்றான்‌. அடியவர்கள்‌ வேண்டியவற்றை வேண்டி 
யாங்‌ களிக்குந்‌ தடங்கருணைப்‌ பெருங்கடலாகிய கண்ணுதற்‌ பெருமான்‌, 
குபேரன்‌ வேண்டுகோட்‌ கிரங்கிப்‌ பார்வதிதேவியாருடன்‌ இடப 
ஊர்தியின்மேல்‌ ஆரோகணித்துத்‌ தேவர்களும்‌, முனிவர்களும்‌, 
கணகராதர்களுக்‌ தம்மைப்‌ புடைகூழ்ந்துவர, காசி, காளத்தி, காஞ்சி 
முதலிய திவ்விய க்ஷேத்திரங்களி லெழுந்தருளி, ஆங்காங்கே குபேர 
னுக்குத்‌ திருக்கயிலாயத்‌ திருக்கோலக்‌ காட்சி வழங்கியருளி, 
ஸ்ரீசிதம்பரமடைந்தருளினார்‌.!!12 


“ இத்திருவருட்பாக்‌ கனியுள்‌ எங்கணும்‌ ஒழுகுவது அன்பின்‌ 
ரசமே. இவ்வுண்மையை, “பத்திச்‌ சுவைஈனி சொட்டச்‌ சொட்டப்‌ 
பாடிய கவிவலவ ? எனச்‌ சேக்கிழார்‌ பிள்ளை த்தமிழில்‌ சிறப்பித்ததா 
னுணர்க. அப்பத்திரசத்தை நுகர்ந்து ஆனந்தவாரிதியிற்‌ றோய்ந்து 
இன்புறுவோர்‌ ஒரு சிலரேயாவர்‌. ...இன்றும்‌ இந்நூல்‌ கருங்கன்‌ 

6 


42 TAMILAYVU—12 


மனத்தரையுங்‌ கரையச்‌ செய்வது ; எச்சமயத்தவர்க்கும்‌ இன்பூட்டுவது; 
சாதீவேற்றுமையைச்‌ சேதித்தொழிப்பது ; ஈவில்தொறும்‌ ஈவில்தொறும்‌ 
நாயம்‌ பயப்பது ; பயில்தொறும்‌ பயில்தொறும்‌ பத்தியை விளைப்பது ; 
இக்கால நாகரிக இனிமையும்‌ உடையது ; பிறவும்‌ மிளிரும்‌ பெருமை 
பெற்றது.””12௨ 


Apart from such traces of stylistic influences there is nothing 
much to compare between their prose styles because during this 
stage T.V.K. neither wanted to be magniloquent like the 
commentators nor turgid like Arumuka Navalar. Instead T.V.K. 
attempied to cultivete a racy, straightforward and lively style. 
However he was unable to forget the flowery style and the 
frequent use of alliteration because of his early indulgence in the 
works of Capapati Navalar. This can be seen from the passage 
given below. 


நம்முடைய ஆலயங்களின்‌ மிகுதி, இதர தேசங்களின்‌ உலக 
சம்பங்கங்களால்‌ (மெட்டீரியலிஸம்‌ உண்டான சுகத்தையே பிரதான 
மாகக்‌ கொண்டு அதில்‌ உழன்றாடுகையில்‌ இந்தியாவாவது ஆரியர்‌ 
இப்‌ பரத கண்டத்தில்‌ குடியேறினது முதல்‌ எப்போதும்‌ ஆத்ம சுத்திக்‌ 
காகவே பாடுபட்டதென்பதற்கும்‌ பரம புருஷார்த்தங்களையே நாடினதாய்‌ 
இருக்கிறதென்பதற்கும்‌ திருஷ்டாந்தம்‌ அவ்வாலயங்களில்‌ அனேகம்‌ 
பூர்விகமாய்‌ ஏற்பட்டவைகளாகவும்‌, ஆழ்வார்கள்‌ நாயன்மார்கள்‌ என்று 
உலக உஜ்தீவர்த்தமாக ஏற்பட்ட பக்த சிரோமணிகளால்‌ வைணவ 
சைவ நூல்களில்‌ பாடல்‌ பெற்றவைகளாகவும்‌ இருக்கின்‌ றன. பூர்விகக்‌ 
கிரந்தங்களில்‌ இவ்வாலயங்களின்‌ மகிமைகளைப்பற்றி எழுதி இருக்கப்‌ 
பட்டவைகளே அ௮கேகம்‌ உள. இவ்வாலயங்களில்‌ மகோற்சவங்கள்‌ 
நடக்கிற காலங்களில்‌ வெகு தூரங்களிலிருந்து விசேஷத்‌ திரவியம்‌ 
செலவு செய்துகொண்டு சுவாமி தரிசனத்தின்‌ பொருட்டு ஜனங்கள்‌ 
வருவது உலகப்‌ பிரசித்தமான விஷயம்‌,”13 


The Impact of T.V.K’s style on Tamil journalism 


In 1907, T.V.K. started his journalistic career by assuming 
the editorship of Désabaktan, a newly started Tamil daily: It 
was then stirring political events were taking place in Tamil 
Nadu. The work of a Tamil newspaper editor at such a juncture 
was formidable, for he had to present news and views to the 
masses jin a clear, trenchant, vigorous and graphic style. Besides 
there was no tradition in Tamil journalism worth emulating except 
the lone experiments carried out by 6. Subramapia Iyer (1855- 
1916), the editor of Swadésamitran, the first daily in Tamil 


T. V. &.டி CONTRIBUTION TO PROSE 43 


started in Tamil Nadu in 1899,14 The language and style of 
Swadésamitran was much to be desired at that time for it 
adopted neither the pedantic style of the pundits nor the work- 
a-day prose of the masses; it was rather the language of the 
rising new middle class which was “‘laden with English words 
displacing intelligible Tamil words in currency and it was a style 
which twisted the natural syntax of the language to imitate the 
Victorian English sentence’’.’* At that time eminent nationalists 
like Bharati, Subramania Siva and Chidambaram Pillai made 
conscious efforts to develop a journalistic style conforming to the 
native genius of the Tamil language through their journals, India, 
Grina Banu and Vivéka Banu respectively. In spite of their 
earnestness they were unable to escape the pitfalls of the journa- 
listic style-often the manipravala style - that was in vogue in their 
days. This can be proved by the following passage taken from 
India. 


“அதுவரையில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ தனியாட்சி டைத்திக்கொண்டிருந்த, 
ஒரே தினசரிப்பத்திரிகை ** சுதேசமித்திரன்‌ ” ஆகும்‌. அதில்‌ வந்த 
தலையங்கங்கள்‌ ஏறக்குறையப்‌ பின்வரும்‌ முறையில்‌ அமைந்திருக்கும்‌: 


“ பெங்கால்‌ புரொவின்ஷியல்‌ கான்பரன்ஸில்‌ மிஸ்டர்‌ அம்பிகா 
சரண்‌ மஜீம்தாரின்‌ பிரஸிடென்ஷியல்‌ அட்ரெஸில்‌ இந்தியப்‌ பிரஜை 
களின்‌ தேசிய அபிலாக்ஷைகளை அடக்க இந்திய புயுராக்ரஸி கையாண்டு 
வரும்‌ ரிப்ரஷன்‌ முறைகளின்‌ உபயோகமற்ற தன்மையைப்‌ பற்றிக்‌ 
கரதலாமலகமாய்க்‌ கூறியிருப்பது ஹிஸ்‌ எக்ஸெலென்ஸி வைஸ்ராய்‌ 
அவர்களின்‌ கவனத்துக்‌ தக்‌ கொண்டு வரப்படுமென்று நம்புகிறோம்‌ '? 


(இது பழைய “' சுதேசமித்திரன்‌ ?? பத்திரிகையிலிருந்து எடுக்கப்‌ 
பட்டதன்று ; ௬.மி.யின்‌ அக்காலத்‌ தீய நடையை எடுத்துக்‌ காட்டுவதற்‌ 
கான சொந்தக்‌ கற்பனை). 


இதே விஷயத்தைத்‌ :* தேச பக்தன்‌ !* பத்திரிகை எழுதி இருக்கக்‌ 
கூடிய முறை பின்வருமாறு :- 


“வங்கத்‌ தாயின்‌ புதல்வர்கள்‌ அண்மையில்‌ மாகாண மாநாடு 
கூட்டினார்கள்‌. திரு. அம்பிகா சரண்‌ மஜீம்தார்‌ என்னும்‌ வங்க வீரர்‌ 
தலைமை தாங்கி அரியதொரு சொற்பொழிவு ஆற்றினார்‌. அச்சொற் 
பொழிவில்‌ இந்திய அதிகார வர்க்கத்தார்‌ இந்தியக்‌ குடிமக்களின்‌ 
விடுதலை வேட்கையைத்‌ தகைவதற்குக்‌ கையாளும்‌ அடக்குமுறைகளைக்‌ 
கடிந்தார்‌. அம்முறைகள்‌ பயனற்றன என்பதை உள்ளங்கை நெல்லிக்‌ 


4 TAMILAYVU—12 


கனிபோல்‌ தெற்றென எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌, இச்செவ்விய 
உரைகள்‌ மேன்மை தங்கிய இந்திய இராஜப்‌ பிரதிஙிதியின்‌ திருச்‌ 
செவியில்‌ ஏறுங்கொல்‌ ! ?” 


அரசியல்‌ விஷயங்களைப்‌ பற்றித்‌ தமிழிலே பேசமுடியாது--எழுத 
மூடியாது--என்று கருதப்பட்டு வந்த அந்தக்‌ காலத்தில்‌, மிகவும 
சிக்கலான அரசியல்‌ விஷயங்களெல்லாம்‌ “தேச பக்த”னில்‌ தூய 
தமிழில்‌ எழுதப்பட்டு வந்தன ; உணர்ச்சியோடும்‌ ஆர்வத்தோடும்‌ 
எழுதப்பட்டு வந்தன. தமிழ்நாடு திகைப்பும்‌ வியப்பும்‌ அடைந்ததில்‌ 
ஆச்சரியம்‌ என்ன 2110 


While experiments were in full swing, T.V.K. entered the field 
of Tamil journalism to face a new challenge at once unique and 
startling. His chief merit was not in discarding Sanskrit words as 
such but in avoiding all jargon and in making the language live by 
accepting the rhythm of the age. He generally rejected the long- 
drawn sentences, the stately epithet, the noun rich in poetic associa- 
tions, the subordinate clauses that give the sentences weight and 
magnificance and introduced short sentences of precision, brevity 
and terseness. His journalistic style was superb because it showed 
no signs of effort. 


Iwas a Tamil teacher before I came to journalism, So 
I adopted a new style for Deésabaktan, a style at once 
simple and charming to be intelligible to all. Since then 
this has become my natural style.” 


The success and popularity of Désabaktan among the people 
of Tamil Nadu was due 10 two factors. It was a political daily 
started for the cause of the National Freedom Movement and 
therefore it gained an immediate success by its vigorous 
pronouncements on the stirring questions of the day. Secondly 
it expressed modern views on all subjects from philosophy to 
politics in simple Tamil without indulging in pedantic compounds 
derived from Sanskrit, thus revealing the wonderful potentialities 
of the Tamil language. Besides this, the style and diction of 
Deésabaktap not only created a taste for Tamil among the public, 
but also influenced the style and method of news presentation of 
every other Tamil newspaper in Tamil Nadu. 


T. 7 K’S CONTRIBUTION TO PROSE 45 


In those days the Tamil news papers freely used English 
words without ever attempting to translate them into 
proper Tamil, but Désabaktan changed the entire scene 
by substituting suitable Tamil equivalents for such English 
terms. This change was wrought by a slow process and 
without publicity. Newly coined technical terms soon 
gained currency and are now frequently used in the 
newspapers, in books and on the political platform.’® 


The Désabaktan was predominantly a one-man production and 
that particular man was T. V. K. himself. His contribution to 
Tamil journalism is acknowledged by the vetern Tamil journalist 
A. N. Sivaraman of Tinamani while reviewing the Vernacular 
Language Newspapers of India thus: ‘‘The advent of the Désa- 
baktan introduced an element of naturalness to the style of 
newspaper language...’’!’ The distinguished historical novelist and 
journalist the late Kalki has pointed out that as a result of 
T. V. K’s influence the language of the Tamil journals came 
true to the native genius of Tamil. To prove this statement he 
showed how the editorials of Swadésamitran and Désabaktan 
differed in the presentation of the same news by illustrating with 
two imaginative editorials written by him in his bookj Bharati 
Pirantar, which we quote below. 


“ஞாயிறு ”” என்னும்‌ பெயரால்‌ ஒரு தமிழ்த்தாள்‌ ஈழத்தினின்றும்‌ 
எழுதல்‌ கேட்டு மகிழ்வெய்துகிறேன்‌. தற்காலத்‌ தமிழ்‌ அகத்துக்கு 
“ ஞாயிறு?” வேண்டற்பாலதே, பல கலைக்‌ கதிர்களுடன்‌ ஈழத்தமிழ்‌ 
ஆழியினின்றும்‌ தோன்றும்‌ “ ஞாயிறு ?” உலக முவப்பப்‌ பலர்‌ புகழ்வ 
தாகும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. ஈழ “ஞாயிறு ' தமிழ்த்தாயின்‌ இருளைக்‌ 
கடிவதாக. தமிழ்‌ “ஞாயிற்‌?” றின்‌ ஒளி தமிழ்‌ நிலையந்தோறும்‌ காலுமாறு 
தமிழ்‌ உலகம்‌ முயல்வதாக, “ஞாயிறு” வாழ்க, தமிழ்த்‌ தெய்வத்தின்‌ 
திருவருள்‌ ஓங்க .2220 


T. V. K. profited much by his entrance into the field of 
journalism because he was able to cultivate a simple and lucid 
style without much of the embellishments of his predecessors. 
This does not mean that he had completely renounced the 
rhetorical style often studded with classical words and phrases, 
for he did use a number of literary .terms which by their 


46 TAMILAYVU—12 


frequency became intelligible to the common man, though they 
did not pass into the journalistic vocabulary. For example when 
T.V. K. wrote an editorial in his weekly Navasakti, welcoming 
the publication of a new Tamil journal from Sri Lanka, he 
psed three words ஆழி, கடிவதாக, காலுமாறு an a phrase உலக 
முவப்பப்‌ பலர்‌ புகழ்வதாகும்‌. 


These literary terms would be intelligible only to those who 
have a good knowledge in Tamil literature. For example the 
phrase உலக முவப்பப்‌ பலர்‌ டுகழ்வதாகும்‌ ௫85 taken from the clas- 
sical work Tirumurukarruppafai. The editorial is as follows. 


“வாழ்வுக்‌ கியைக்த காடுகளும்‌ தமிழ்நாட்டில்‌ அமைந்திருக்‌ 
கின்றன. மலைகளொடு மிடைந்தும்‌ தனியே சிறந்தும்‌ செறியுங்‌ 
காடுகள்‌, வெயில்‌ தகைந்து அளிக்கும்‌ காரிருள்‌ நிழலும்‌, வண்டு 
துவைப்பத்‌ தேன்‌ பிலிற்றும்‌ பூங்காவனங்களினின்றும்‌ கமழும்‌ 
நறுநாற்றமும்‌, வான்பரந்த பொழில்களின்‌ நிறையும்‌, கான்பரந்த 
தூறுகளின்‌ துதைவும்‌, பசுஞ்செடிகளின்‌ ஈட்டமும்‌, கொழுங்‌ கொடி 
களின்‌ பின்னலும்‌ உள்ளத்தைக்‌ குளிர்விப்பனவல்லவோ ? வான்‌ 
முகடுகளினின்றும்‌ முடுகி, இடியென எழுந்து வீழுஞ்‌ சாரல்களின்‌ 
விரைவும்‌, பரலையும்‌ அறலையும்‌ அரித்தரித்துப்‌ பளிங்குருகிப்‌ பாயுமா 
போல்‌ இழிதரும்‌ அருவிகளின்‌ முழவும்‌, பாட்டெனப்‌ பரந்து செல்லும்‌ 
ஆறுகளின்‌ அணியும்‌ வேறுபல நீர்நிலைகளின்‌ பரவலும்‌, உரைகடந்த 
அகச்‌ செவிக்கு இன்பூட்டுவனவல்லவோ ? பாலியும்‌, பெண்ணையும்‌, 
காவிரியும்‌, கொள்ளிடமும்‌. வைகைபும்‌, பொருகையும்‌, அகில்தாங்கி, 
மணிகொழித்து, அதிர்ந்தோடும்‌ அழகை எழுத்தால்‌ எழுதல்‌ முடியுமோ? 
இவ்வாறுகள்‌ பாய்ந்து, வளஞ்‌ செய்யும்‌ வயல்களின்‌ செழுமையைச்‌ 
செப்பலும்‌ வேண்டுமோ? வயல்களின்‌ பரந்த பசுமை, பசுங்கடல்‌ 
நிலையை யன்றோ ஊட்டுகிறது? மருதத்துக்கே உறையுளாய்‌, நன்னிலங்‌ 
கொண்ட தஞ்சையை நெற்களஞ்சியமாக வாய்க்கப்பெற்ற பெருமை 
நந்தமிழ்‌ நாட்டுக்கு உண்டு. இத்தமிழ்‌ நாட்டின்‌ வரம்பில்‌, மணியுந்தித்‌ 
தரங்கம்‌ பாடும்‌ பாட்டுக்கு என்றாதல்‌ ஓய்வும்‌ உண்டோ 721 


T. V. Ks Oratorical Style 


It is a well known fact that T. V. K. was a gifted orator. 
Through his oratory he contributed much to the development of 
Tami! prose. At a time when it was considered beneath one’s 
dignity to speak in Tamil at public meetings, it was T. V. K. 
who changed the situation with his entry as a powerful speaker 
in Tamil Nadu. In his hand “the language which was considered 
rigid, about to break on account of the gigantic weight of 


T. 7 K’S CONTRIBUTION TO PROSE 47 


modern thought was made pliable, just as gold is drawn into 
various desired shapes by an artist or an expert goldsmith’. By 
his oration in Tamil, T. V. K. not only encouraged others to 
speak in Tamil but made them acknowledge the pristine purity 
of the language. 


As an orator T. V. K. presented a completely different 
picture of himself. He was neither shy nor gentle but a fire- 
brand who swept the feet off the mob by his inimitable oratory. 
He displayed his emotion, imagination and in short, the poet 
in him on the platform. He could paint word pictures of the 
enchanting beauty of a mountain region, of a forest tract and 
of a roaring river. In such prose poems words acquire cadence, 
weight and substance, which can be seen from the passage 
given below. 


“ ஸ்ரீநிவாச சாஸ்திரியார்‌ சிறந்த கலைவாணர்‌; மேல்‌ நாட்டு 
அரசியல்‌ ஞானி; நாவன்மையுடையார்‌ ; ஆனால்‌ தாம்‌ பிறந்த நாட்டி 
னிடத்தில்‌ பற்றில்லாதவர்‌. பெருங்‌ காற்றிடைப்பட்ட நாவாயென 
நாடு இடர்க்கடலில்‌ வீழ்ந்து தவிக்கும்‌ இவ்வேளையில்‌, அதிகாரவர்க்கத்‌ 
தால்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாய்‌ மேல்‌ நாட்டு உடைகளை 
உடுத்திச்‌ சுவைபொருந்திய விருந்துகளைப்‌ புசித்துக்‌, கைகாட்டி, 
நாநீட்டி, “இந்தியா இன்பம்‌ நுகர்கிறது”” என்று கூறி, நாடு நாடாகத்‌ 
திரிந்துவருவதால்‌, அவர்‌ சிறப்பாக இருவித பாவத்துக்‌ குள்ளாகிறார்‌. 
அவருடைய பேச்சால்‌ இந்தியாவின்‌ உண்மைநிலை உலகத்தார்க்கு 
விளங்கா தொழிகிறது. இஃதொரு பாவம்‌. ஆங்காங்கே இவர்க்கு 
நடக்குஞ்‌ சிறப்புகளைப்‌ பத்திரிகைகளில்‌ வாசிக்கும்‌ (ஆங்கிலத்தில்‌) 
நாவன்மையுடையார்‌, “நாமும்‌ அதிகாரவர்க்கத்துக்குத்‌ துணைபுரிந்தால்‌ 
சாஸ்திரிபோலப்‌ பல நாடுகளைப்‌ பார்க்கலாமே, பேசலாமே, சிறப்புக்கள்‌ 
பெறலாமே” என்று எண்ணித்‌ தேசத்‌ துரோகத்தில்‌ மனத்தைச்‌ 
செலுத்துவர்‌. இது மற்றொரு பாவம்‌.??22 


Even when he addressed the labourers, T. V. K. kept to his 
exalted style and mode of speaking. This may be considered a 
defect by his critics but it will be seen as a credit to his 
personality if language is considered to 6 16 ordered pattern 
of one’s own thoughts. In respect of Ti V. K. this ordered 
pattern of thought always remained at a very high level and 
as such he neither indulged in vulgar humour to crack a joke 
nor in vituperative language to discredit his political opponents. 
However his political speeches did criticize the conservative 


48 TAMILAYVU—12 


faction of the Congress and the policies of the Justice Party 
with sarcasm but not without dignity and refinement. 


உங்கள்‌ முன்னிலையில்‌ யான்‌ நிற்கிறேன்‌. ஏன்‌ நிற்கிறேன்‌ ? 
தெரியுமா ? ;** மேடைத்தமிழ்‌?? என்னும்‌ நூலுக்கு ££ அணிந்துரை ?? 
கூறப்போகிறேன்‌. இக்கூற்று உங்கட்கு வியப்பூட்டலாம்‌. '*அணிக்‌ 
துரை”க்கா மேடை ! ** தோழர்களே ?” என்ற விளிப்பு ! ஈன்று! ஈன்று! 
என்று உங்களிற்‌ சிலர்‌ ஈகைக்கலாம்‌ ; சிலர்‌ எள்ளலாம்‌, 


“ இற்றை ஞான்று?” *₹மேடைத்கமிழ்‌'”? என்றொ௩ நூல்‌ உருக்‌ 
கொண்டுள்ளது. இம்முடி மிலைந்த ஒரு நூலை இதுகாறும்‌ மீங்கள்‌ 
கண்டதுண்டா ? கேட்டதுண்டா ? இது புது முறையில்‌ சமைந்த ஒரு 
நூல்‌; தனி நூல்‌; கன்னி நூல்‌. இந்நூலுக்கு அணிந்துரை பகரும்‌ 
பணி எனக்கு நல்கப்பட்டது. அப்பணி உங்கள்‌ முன்னே என்னை 
நிறுததியிருக்கிற து. 

எனது பணிமுறை உங்கட்குப்‌ புதுமையதாகத்‌ தோன்றலாம்‌. 
ஒவ்வொரு பழமையும்‌ ஒவ்வொருபோது ஒவ்வொரு புதுமையினின்றும்‌ 
தோன்றியதே. புதுமை நாளடைவில்‌ பழமையாதல்‌ இயற்கை. யான்‌ 
கொள்ளும்‌ இம்முறையும்‌ ஒரு கால்‌ பழமையதாகலாம்‌, உலகில்‌ உலவும்‌ 
மரபுகள்‌ பலவும்‌ புதுமையில்‌ தோன்றித்‌ தோன்றிப்‌ பழமை 
பெற்றனவே. 

££ மடைத்‌ தமிழ்‌” மேடைத்தமிழ்‌ அணியைப்‌ பெறவே விழையும்‌ 
என்று யான்‌ எண்ணுகிறேன்‌. புதுமை புதுமையை வேட்டல்‌ இயல்பு. 
ஆதலின்‌, யான்‌ தமிழ்மேடையில்‌ நின்று உங்களைத்‌ * தோழர்களே ?? 
என்று விளிக்கலானேன்‌ 23 


In spite of above observations one should not forget the 
occasional monotony and dullness which one can perceive while 
studying T. V. K’s speeches in cold print. It may be due to 
lack of variation in handling the subject matter or to repetition 
of ideas on subjects relating to nature, social reform, women 
etc. in his speeches. But this is not the defect we find in 
T. V. K. speeches alone but it is a common phenomenon in 
almost all the speeches of socio-political orators. 


The impact of T.V.K.’s oratorical style on his prose works 

Among the twentyeight prose works that were published after 
T.V.K’s entry into the field of Tamil journalism, twelve had first 
been delivered as speeches and presidential addresses while the 
rest were originally written as prose works. The following chart 
will give a complete data about them. 


WRITTEN WORKS SPEECHES 
ஷு 
; ; Serial articles Written Extempore | 
Originally Articles later : 
written in the| Collected enlarged in the| 145 published speeches later | speeches later | Miscellaneous 
fn ரதம்‌ essays form of book in the form published in the | published in the 
22 of book form of book | form of book | 
Ka. Ca. 77508: 1919 |En: Ki. 1921 (Ca. Ti 1921 Ca. CA. 1925 is. Ti. 1925 | Ca. Ci. 1936 
1906 Essays first published| Navasakti Presidential Presidential 
written for in Désabaktan address address 
Dasabaktan | annual 
Ta. Co.I &II|Na. Ti. 1921 |Can. Ti. Ta. Te. 1928 |Ta. Pau. 1929 | Pa. Va. 1949 
1935 first published| 1933-34 Collection of | Presidential 
Navasakti in Swadesa- Navasakti presidential address 
mitran addresses 
Ta. NA. 1922 |NA. Va. 1937 Ci. IJa. 1929-37 Ni. Ma. 1930 
first published| Journal not 0011601100 of 
in Swadesa- known presidential 
mitran addresses 
Pe. Pe, Ma. Ka. 1926 |Mu. Ci. 1938 Ci. Ma. 1935 |Im. Ti. 1931 
1927 first published| Navasakti Presidential Presidential 
in Desabaktan addresses address 
first annual 
In. Vi. Mu. Ala. first (Ti. Vi. I & II Al. Amu. 71. 1942 
1940 published in | 1939 & 41 Presidential | Special 
Kumaran Navasakti address 1944 | lectures 
monthly 
Va. Ku.’ Ka. TA. first Ta. Ka. 1953 
1944 published in 
Kumaran 
annual 


I சைகை சைகை சைகை கை சைகை ணைகைகைகைைைைை சை காக கைவ ககைவை வைவ்‌ 


359084 OL //0/708187/02 SA “4 ௮ 


6 


28, 


TAMILAYVU—12 


List of Abbreviations used in the Chart 


Katiraivél Pillai Avarka| Caritam 
Técapaktamirtam 

Enkatan Papiceytu Kitappats 
Nayanmar Tiram 

Tamil Nitum NammAilvairum 
Muruken Allatu Alaku 

Caivattin Camaracam 

Manita Valkkaiyum Kantiyatikajum 
Pennin Perumai allatu Valkkaittunai 
Tamilt Tenral allatu Talaimaip Polivu 
Katavu] Katciyum Tiyuminirum 
Tami] Nulkalil Pauttam 

Caivat Tiravu 

Cirtiruttam allatu Ijamai Viruntu 
Iramaliika Cuvamika| Tiruvujjam 
Ninaippavar Manam 

Imayamalai allatu Tiyinam 


Canmarkka Potamum Tiravum (Two Books) 


Tamilc Colai allatu Katturait Tirattu 
pts 1 & Il 


Citta Markkam 

Caiva Camaya Ciram 
Nayanmir Varalairu 

Mutiya? Katala? Cirtiruttama ? 


Tirukkura] Virivurai pts I & II (Payiram) 


Intiyavum Vitutalaiyum 

Ulloli 

Alamum Amutamum 

Tirv. Vi, Ka. Valkkaik Kurippukkal 
Paramporu] aliatu Valkka{ Vall 
Tamilk Kalai 


1906 
1919 
1921 
1922 
1923 
1925 
1925 
1926 
1927 
1928 
1928 
1929 
1929 
1929 
1929 
1930 
1931 
1933-34 
1635-? 


1935 
1936 
1937 
1938 
1939 & 
1941 
1940 
1942 
1944 
1944 
1949 
1953 


En. Ki. 
NA. Ti. 
Ta. Na. 
Mu. Ala. 
Ca. Ca. 
Ma. Ka. 
Pe. Pe. 
Ta. Te. 
Ka. TA. 
Ta. Pau 
Ca, Ti: 
Ci. Ila. 
Ira. Ti; 
Ni. Ma. 
Im. Ti. 
Can. Ti. 
Ta. CO. 
I&l 
Ci. Ma. 
Ca. Ci. 
Na. Va. 
Mu. Ci. 
Ti. Vi. 


In. Vi. 
Ui. 

Al, Amu. 
VA. Ku. 
Pa. Va. 
Ta. Ka. 


T. V. K’S CONTRIBUTION TO PROSE 51 


Irrespective of the fact whether T.V.K’s works were initially 
delivered as speeches? or written prose works, they hold up the 
mirror to his oratory. Since he was an eminent orator of his 
day his oratorical style influenced all his written works. Some 
of his later books and for that matter introductions too are 
‘couched in the form of speeches or heart to heart talks’. When 
requested to write an introduction to a book entitled Méaittamil, 
T.V.K. wrote a foreword in a style similar to that spoken on 
the platform. 


“ முன்னே ௩மது நாட்டில்‌ ஆண்டுக்கொருமுறை காங்கரஸும்‌, சில 
மாகாண மகாநாடுகளும்‌ கூடிக்‌ கலைந்து கொண்டிருந்தன. அவை 
பெரிதும்‌ ஆங்கிலம்‌ கற்ற அறிஞரால்‌ நடத்தப்பட்டு வந்தன. 
குக்கிராமங்களில்‌ இருப்பவர்க்கு அவற்றைப்பற்றி ஒன்றுமே தெரியாம 
லிருந்தது. இப்பொழுது ஜில்லா மகாநாடுகளும்‌, தாலுக்கா மகாநாடு 
களும்‌ பல இடங்களில்‌ கூடுகின்றன. கிராமங்களின்‌ உறக்கம்‌ ஒழிந்து 
வருகிறது. பெரியர்‌--சிறியர்‌, செல்வர்‌--வறியர்‌ முதலிய பலருங்‌ 
காங்கரஸைப்‌ பற்றிப்‌ பேசுகின்றனர்‌. இந்த ஜனநாயக உணர்வைக்‌ 
கிளப்பினவர்‌ யாவர்‌? மகாத்மா காந்தி என்று மண்ணுஞ்‌ சொல்லும்‌ ; 
மரமும்‌ சொல்லும்‌. 


அப்பெரியாரால்‌ எழுப்பப்பெற்ற ஜனநாயகத்தை வளர்க்க 
வேண்டுவது எவர்‌ கடமை? நேரு கடமையோ ? தாஸ்‌ கடமையோ? 
அஜ்மல்கான்‌ கடமையோ ? கிராமவாசிகளாகிய உங்‌ ண்‌ கடமை என்று 
நான்‌ பறை அறைவேன்‌. உங்கள்‌ கடமையை நீங்கள்‌ செவ்வனே 
ஆற்றுகிறீர்களா ? கிராமப்‌ பெரியோர்களே ! உங்கள்‌ பால்‌ ஜனகாயகம்‌ 
தாண்டவம்‌ புரிகிறது. உங்கள்‌ பிரதிநிதிக்‌ கூட்டங்களிலோ அதிகார 
வர்க்கம்‌ தலைவிரித்தாடுகிறது. காரணம்‌ என்னை ? ஜனநாயக உணர்‌ 
வுடைய பிரதிநிதீகளை நீங்கள்‌ தெரிந்தெடுத்‌ தனுப்பாமையன்றோ 2121 


This is not only a characteristic feature of T.V.K’s style but 
also a ‘new approach to prose to write as we speak, not 
colloquially, but elegantly, as on the platform’. This type of 
prose has many things in common with speech. Speeches are 
generally intended for the masses-alteast most of T.V.K’s speeches 
were-and as such the style mu:t be simple, straight-forward and 
arresting. Unlike writing, the sentence in speech should be short 
and effective forceful and living, in order to engage the attention 
of the multitude. Speeches should also appeal to one’s humour# 
the light side of life, so as to retain one’s interest, but T.V.K’s 
speeches always appealed to nobler and more sublime emotions 


52 TAMILAYVU—12 


and yet managed to command the attention of his hearers, which 
was a mystery to many of his critics. Nevertheless the key to 
this riddle can be found in his won speeches. Unlike other 
orators, who spoke at length, T.V.K. would throw a series of 
questions at his audience in the course of his speech making 
them to think as well as to await his reply, which he would 
give after a pause. At times the questions in themselves would 
contain the answers: Such passages in his speeches, when analysed 
carefully, can be rewritten in a day-to-day conversational form, 
which brings an unusual familiarity between the speaker and the 
audience. 


“ஏன்னருமைத்‌ தமிழ்‌ நாடே! ஆழ்வார்க்குக்‌ கடவுளாகத்‌ 
தோன்றிய பூ, ஞாயிறு, திங்கள்‌, மலை, கடல்‌ முதலியன இப்பொழுது 
எவ்வாறு காணப்படுகின்றன ? அவைகளைக்‌ கடவுளாகக்‌ காட்டுங்‌ 
கல்வி இப்பொழுது போதிக்கப்படுகிறதோ ? அந்காளில்‌ கடவுள்‌ கல்வி 
கற்பிக்கப்பட்டது. ££ கற்குங்‌ கல்வியெல்லாங்‌ கருங்கடல்‌ வண்ணன்‌ 
கண்ணபிரானென்றே”? என்றும்‌, ££ உரைப்பெல்லாம்‌ நின்னன்றி 
மற்றிலேன்‌ கண்டாய்‌ ?' என்றும்‌ நம்மாழ்வார்‌ ஓதியிருத்தல்‌ காண்க. 
மணிவண்ணன்‌ கல்வி இப்பொழுது எங்கே? **கண்டதே காட்சி 
கொண்டதே கோலம்‌ ” என்னுங்‌ கல்வியன்றோ இப்பொழுது போதிக்கப்‌ 
படுகிறது ? காலக்‌ கொடுமையோ ? எமது தீவினையோ ? தெரியவில்லை, 
இக்காளில்‌ இயற்கையை இறைவனாகக்‌ காண்போர்‌ எத்துனைபேர்‌ ? 
தாய்‌ தந்தையரைக்‌ கடவுளாக வழிபடுவோர்‌ எத்துணை பேர்‌? பூவைக்‌ 
கண்டதும்‌ எம்பிரான்‌ திருமுகம்‌; எம்பிரான்‌ திருக்கரம்‌, எமதையன்‌ 
திருமேனி, எமதையன்‌ திருவடி என்று போற்றுவோர்‌ எத்துணை பேர்‌? 
கடலைக்‌ கண்டதும்‌ கடவுளைக்‌ கருதுவோருளரோ ? மலையைப்‌ 
பார்த்ததும்‌ மாயோன்‌ என்று ஓடுவோருளரோ ? கருமேகத்தை 
மோக்கின தும்‌ கண்ணனென்று ஆர்ப்பரிப்போருளரோ ? ஞாயிற்றைக்‌ 
காட்டி “சீதரன்‌” என்று சொல்வோரைக்‌ காணாம்‌, திங்களைச்‌ 
சுட்டி “ மணிவண்ணா ”” என்று மகிழ்வோரைக்‌ காணோம்‌. கோக்களைக்‌ 
“ கோபாலா ” என்று தழுவுவோரில்லை, குழலோசையைக்‌ கேட்டுக்‌ 
“ கோவிந்தா ”” என்று கூத்தாடுவோரில்லை, தமிழ்‌ நாடே! ஈம்மாழ்‌ 
வார்க்கு வழங்கிய காட்சியை இப்பொழுது வழங்காயோ ]|?'25 


This technique was adopted in T.V.K’s original prose works 
as well, not so much to engage the attention of the reader but 
to impress his point of view on the subject in question. By 
adopting this technique in the following passage, T.V.K. succeeds 
in emphasising the fact that nature is the visible corporeal 
manifestation of the invisible spirit. 


T. V. K’S CONTRIBUTION TO PROSE 53 


“ உள்ளொளி விளக்கத்துக்கு முதற்‌ கருவியாயிருப்பது உள்ளம்‌. 
உள்ளம்‌ என்‌ செய்வது? உள்ளுவது- நினைப்பது. எதை உள்ளுவது? 
உருவத்தை. எவ்வுருத்தை? தத்துவ உருவத்தை. தத்துவ உருவத்தை 
உள்ள உள்ள உள்ளுணர்வு தோன்றும்‌. உள்ளுணர்வை உள்ளொளி 
யாக்க வழிபாடு தேவை. வழிபாடு புறத்திலும்‌ நிகழ்தல்‌ வேண்டும்‌; 
அகத்திலும்‌ நிகழ்தல்‌ வேண்டும்‌. அகவழிபாடே தியான யோக 
மென்பது. தியானத்தால்‌ உள்ளொளி விளங்குதல்‌ ஒருதலை, தியான 
அமைவுக்கு முறையீடு, அபேத உணர்வு, பொதுமை முதலியன 
வேண்டும்‌. இவைகட்கெல்லாம்‌ அடிப்படை சமரச சன்மார்க்கம்‌. 
சன்மார்க்க வாழ்க்கை உள்ளொளிக்கு ஆக்கக்‌? தடும்‌.”?20 


Secondly T.V.K. would conclude his speeches by giving a 
summary of all he had said in a few crisp sentences. Such 
epitomizations exhibit his clarity of thought as well as his 
power of diction. Whatever might be the subject, the language 
he adopted to summarize his speech was acute and logical. One 
of his best works, Ulloli, which was first delivered as a series 
of speeches and later written in a style similar to that spoken 
on the platform, treats! abstruse subjects like mind and matter, 
realization and prayer and inner light with perspicuity, The 
following passage is the quintessence of what he had elaborately 
said in three speeches. The condensation is made in thirteen 
simple short sentences, where even one word becomes a sentence 
not only for simplicity but also for clarity. 


“்‌ இந்நூலில்‌ மூவகை இந்தியாவும்‌ மூவகை ராஜ்யமும்‌ பேசப்‌ 
பட்டுள்ளன ; முற்கால இந்தியாவும்‌, இடைக்கால இந்தியாவும்‌, ஹிந்து 
ராஜ்யமும்‌ முஸ்லிம்‌ ராஜ்யமும்‌ எப்படி வளர்ந்து தேய்ந்தன என்பதும்‌, 
இக்கால இந்தியா எக்காட்சி வழங்குகிறது என்பதும்‌, இந்தியாவில்‌ 
பிரிட்டிஷ்‌ ஆட்சி எவ்வாறு நுழைந்தது என்பதும்‌ விரித்துரைக்கப்பட்‌ 
டிருக்கின்றன. நாட்டை அடிமைப்படுத்தியவை இயற்கைக்கு 
மாறுபட்ட தனி வாழ்க்கை, பிறப்பில்‌ உயர்வு தாழ்வு கருதல்‌, மதவெறி, 
பெண்ணடிமை, தீண்டாமை, கண்முடி வழக்க ஒழுக்கச்‌ சம்பிரதாயங்கள்‌, 
சகோதர நேயமின்மை, காட்டிக்‌ கொடுத்தல்‌, ஹிந்து-முஸ்லிம்‌ 
வேற்றுமை முதலியன என்றும்‌, இக்குறைபாடுகள்‌ அந்நிய ஆட்சியைக்‌ 
கூவி அழைத்தன என்றும்‌, இப்பொழுது கிடைத்துள்ள விடுதலை 
முழுமையைதாகாது என்றும்‌, இனிப்‌ பொருளாதார விடுதலை முயற்சி 
விரைந்தெழல்‌ வேண்டும்‌ என்றும்‌, அம்முயற்சிலேயே பெருங்கவலை 
செலுத்தல்‌ வேண்டும்‌ என்றும்‌, முதலில்‌ காங்கரஸ்‌ சமதர்ம மயமாதல்‌ 
வேண்டும்‌ என்றும்‌ விளக்கப்பட்டுள்ளன.”?27 


54 TAMILAYVU—12 
T.V.K’s method of giving the essential points of the entire 
book in a few pages or in a short paragraph can be noted in 
many of his written prose works. The following passage taken 
from Intiyavum Viutalaiyum is a typical example to cite. 


நமது நாடு இது போழ்து உரிமை இழந்து கிடத்தல்‌ கண்கூடு, 
உரிமை பெற நாட்டில்‌ பலர்‌ பலதுறை : நின்று உழைத்து 
வருகிறார்‌. பாரதியார்‌ எத்துறை நின்று நாட்டுக்கு உழைத்தார்‌ ? 
செந்தமிழ்ப்‌ பாக்களைப்‌ பாடி அவர்‌ தேசத்தின்‌ கண்ணைத்‌ 
திறந்தார்‌. தேசத்தின்‌ பல கலைகளாம்‌ பயிர்களை _ வளர்க்கச்‌ 
செய்யும்‌ உரிமைப்‌ பாடல்களாம்‌ அருவி, பாரதி என்னும்‌ ர 
னின்றும்‌ இழிந்தது. தேசக்‌ கலைகளிடத்துக்‌ கருத்தமையாது * தேசம்‌ 
தேசம்‌” என்று கூவுவது காக்கைக்‌ கூட்டக்‌ கூச்சலேயாகும்‌, 
பாரதியார்‌ பாடல்களில்‌ தேசபக்தி ததும்புதற்குக்‌ காரணம்‌ அவர்‌ 
தேசக்‌ கலைகள்மீது கொண்ட பக்தியாகும்‌.??55 


Another important similarity is that the concluding sentences 
of most of his prose works, whether original speeches or not, 
end with an alliteration like வாழ்க! வாழ்க!!; வெல்க! வெல்க]; 
எழுக! எழுக! which shows Not only one of the aspects of his 
style but his optimistic view of life. 


T.V.K’s written works reveal that he was a consummate 
essayist. His essays were either written for his own journals: 
Deésabaktan or Navasakti or for other journals in Tamil Nadu. 
They have come down to us in the form of collected essays, 
entitled Décapaktamirtam and Tamilccolai allatu Kaffurait-tiraftu 
parts 7 and II. Most of his essays, unlike some of his speeches, 
were well organized and well planned and written in an admirable 
style. For example in Paratiyarum Tecapaktiyum one can find 


the poetic flights and the great imaginative sweep of T.V.K: at 
their best. 


“ தமிழ்‌ நாட்டில்‌ பல்லாண்டுகளாக ஒளி வழங்கிக்‌ கொண்டிருந்த 
சோதி விருட்சம்‌_மணிமரம்‌_ சாய்ந்தது ! மணிமரம்‌ சாய்ந்தது என்று 
ஈண்டு எழுதவும்‌ கை நடுக்குறுகிறது. அம்மரம்‌ ஒருவித ஒளியையா 
வீசிக்கொண்டிருந்தது? பலதிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. 
அத்தகைய மரம்‌ சாய்ந்தது 


நமது மணிமரம்‌ அறிவு அன்பு என்னும்‌ இரண்டு கிளைகளை 
யுடையது. அக்கிளைகளிளின்றும்‌ பிரிந்த கலைகளாம்‌ கவடுகளுக்கும்‌ 


T. V. KS CONTRIBUTION TO PROSE 55 


கோடுகளுக்கும்‌ அளவில்லை. ஒருவிதக்‌ கலையா-—பலதிறக்‌ கலைகள்‌ 
வடமொழிக்கலை, தென்மொழிக்கலை, ஆங்கிலக்கலை முதலியவைகள்‌. 
கலைகளாம்‌ கவட்டினும்‌ கோட்டினும்‌ அரும்பிய பூக்களோ உலகைக்‌ 
கவர்வன. மறைப்பூ, தத்துவப்பூ, பெளதிகப்பூ, சரித்திரப்பூ, சட்டப்பூ, 
நீதிப்பூ; வீரப்பூ முதலிய பூக்களை ஈண்டு என்னென்று விரிப்பது ? 
இப்‌ பூக்களைப்‌ பூத்துக்‌ காய்கனிகளை வழங்கி வந்த மணிமரம்‌ சென்ற 
வெள்ளிக்கிமை சாய்ந்தது. அம்மரத்தின்‌ கிளைகளில்‌ வாழ்ந்த பறவை 
களும்‌, நிழலில்‌ வதிந்த உயிர்களும்‌ இனி என்ன பாடுபடும்‌? அத்தகைய 
மரம்‌ இந்றாளில்‌ தோன்றுமா ? ?” 


ந்‌ 3 k 


“ இமயமுஞ்‌ சாய்ந்ததோ ? சிந்துவும்‌ வறண்டதோ ? என்று அலறு 
கிறோம்‌; அழுகிறோம்‌; அலமருகிறோம்‌. தலைவருள்‌ இமயமாய்ப்‌, 
பக்தருள்‌ சிந்துவாய்‌ விளங்கிய ௩ம்‌ லஜபதியும்‌ ஈம்மை விட்டுப்‌ 
பிரிந்தார்‌. 


பாஞ்சால சிங்கத்தை--பாரத வீரத்தை--அஞ்சா நெஞ்சை ஆண்ட 
கைமையை -- தியாக வள்ளலை-- கல்விக்கரசை -- லஜபதியை-- இனி 
என்றே காண்போம்‌! பாஞ்சாலியின்‌ அழுகை என்றே நீங்கும்‌ / பாரத 
தேவியின்‌ புலம்பல்‌ என்றே நிற்கும்‌ ! லஜபதி போன்ற தலைவரை--தேச 
பக்தரை--நாம்‌ என்றே பெறுவோம்‌! உன்ன உன்ன ஊன்‌ உருகுகிறது; 
உள்ளங்‌ குழைகிறது: 


பாரத மக்களே! நமது ஆருயிர்‌ லாலா லஜபதிராய்‌ எங்ஙனம்‌ 
மாண்டார்‌? உன்னி உன்னி உருகுங்கள்‌. நோய்வாய்ப்பட்டா ? 
படுக்கையில்‌ பன்னாள்‌ புரண்டா? ஆ! ஆ ! நெஞ்சம்‌ துடிக்கிறது. 


சைமன்‌ குழு லாகூர்‌ போந்தபோது, உரிமைப்போர்க்களத்தில்‌, 
புறமுதுகிட்டு ஓடாமல்‌, போலீஸ்‌ அதிகாரியின்‌ தடி. அடியால்‌, மார்பில்‌ 
காயந்தாங்கி, வீரகர்ச்சனையுடன்‌ நமது சிங்கஏறு வீரசுவர்க்கம்‌ 
புகுந்தது, இவ்வாறு நாட்டுக்காக எந்தத்‌ தலைவர்‌ உயிர்‌ துறந்தார்‌ ? 
கிழவயதில்‌ அஞ்சா நெஞ்சுடன்‌ பாரத நாட்டு உரிமைப்‌ போரில்‌ 
இன்னுயிர்‌ துறந்த லஜபதியின்‌ தேச பக்தியை--வீரத்தை--எங்ஙனம்‌ 
புகழவல்லோம்‌ ? £220 


Though the poet in him did not create the best poetry, yet 
it did create some remarkable essays which can instil in one 
some of the finer emotions. The last ten essays which he wrote 
on the death of eminent sons of India, his own friends and his 
Kith and kin, are some of the finest clegies in prose. Very few 
essays on the same lines, like that of Kalki’s editorial on the 
death of Gandhiji?, can stand comparison with the moving essays 
he wrote on the death of his nephew, his beloved friend Dr. 


56 TAMILAYVU—12 
the jewel of India, Lala Lajpathi Rai. The 
nd with his gushing 
sound and 


Mani Iyer and 
language in these 655838 goes hand in ha 
emotion. Words in them gain an unusual weight, 
appearance, which at once make the sentence good to look at 
and good to listen to. The real index of T.V.K’s personality can 


be said to be his prose elegies. 


"வானத்தின்‌ கருமையும்‌, நானாபக்கமும்‌ ப்சுமையுமன்‌ றி வேறென்ன 
ஆண்டுள்ளன ? வழி நெடுகப்‌ பசுமை உமிழும்‌ மலைகளின்‌ செறிவும்‌; 
கழலும்‌, நிரையும்‌, அணியும்‌ உள்ளத்தைக்‌ கவர்கின்‌ றன. முகிற்‌ 
குழாங்கள்‌ கொண்டல்‌ கொண்டலாக அசைந்தும்‌ ஆடியும்‌ மூடியும்‌ 
மலைமுகடுகளிற்‌ சூழ்ந்து தவழ்ந்து பாகைபோல்‌ பொலியுங்‌ காட்சியும்‌- 
அம்மலைகளின்‌ உடல்‌ புலனாகாவாறு பசும்பட்டுப்‌ போர்த்தாலெனப்‌ 
பொழில்கள்‌ துதைந்துள்ள அழகும்‌-புலன்களை ஒன்றச்‌ செய்கின்றன. 
மலையுச்சியினின்றும்‌ தரைவரை நிரை நிரையாகச்‌ சரிந்தும்‌ செறிந்தும்‌ 
நிற்கும்‌ தெங்கின்‌ .பெருக்கும்‌, அவ்வாறே தெங்கைவிட்டுப்‌ பிரியாது 
அணித்தே புடைசூழ்ந்து நிற்கும்‌ கமுகின்‌ உயர்வும்‌, அவைகளுடன்‌ 
நீக்கமின்றி வாழ்க்கைத்‌ துணையெனச்‌ சுற்றிச்‌ சுற்றிப்‌ பின்னிக்‌ 
சிடக்குல்‌ கான்பரந்த செடி கொடிகளின்‌ ஈட்டமும்‌, வானுலகேறப்‌ 
பச்சைப்படாம்‌ விரித்த படிகளெனத்‌ திகழ்கின்றனவோ என்றும்‌ 
ஐயுறலாம்‌. புகைவண்டி, அப்பசுமை நிலத்தில்‌, பறந்தோடுவதை 
நோச்குழி, அது, பச்சை மரகத மலையைக்‌ கிழித்தோடும்‌ அம்பெனத்‌ 
தோன்றிற்று. பசுமைக்‌ காட்சியில்லாத இடனும்‌ உண்டோ? 
கண்ணுக்கும்‌ மனதுக்கும்‌ இனிமையூட்டும்‌ பசுமையின்‌ பெற்றியை 
என்னென்றுரைப்பேன்‌ !? 


3 4 He 


“பழைய இராயப்பேட்டை ஒரு சிற்றூர்‌; இயற்கைப்‌ பசுங்குடி ; 
விருந்தின்‌ உறையுள்‌, அதனுள்‌ மலையில்லை ; அருவியில்லை ; காடில்லை; 
கடலில்லை. ்‌ ஆனால்‌ மலையையும்‌ அருவியையும்‌ காட்டையும்‌ கடலையும்‌ 
நினை பூட்டும்‌ இயற்கைக்‌ கூறுகள்‌ இருந்தன. பட்டத்தினின்றும்‌ வீறி 
எழுந்து, வெற்றிலைக்‌ கொடிகளாம்‌ மரகத ஆரங்களைப்‌ புனைந்து 
தலைகளைச்‌ சாய்த்து, ஒன்றுடன்‌ ஒன்று முட்டியும்‌, அசைந்து ழான்‌ 
வாறு பிணிப்புண்டு தொடர்ந்த முகடுகள்‌ கொண்ட வாரை நிரைகளின்‌ 
ஈட்டங்கள்‌ தொடர்‌ குன்றுகளைக்‌ கருத்திலிருத்தும்‌, கிடங்குகளில்‌ 
பாயும்‌ நீரோட்டம்‌ மலைமுகடுகளினின்றும்‌ இழிதரும்‌ அருவிகள்‌ 
போன்றிருக்கும்‌. அட்லன்‌ தோட்டம்‌ என்ற சிறுவனம்‌ காட்டைக்‌ 
டுக்கும்‌, அவ்வனம்‌ இராயப்பேட்டைக்குப்‌ பொதுவுடைமையாகப்‌ 
பயன்பட்டது. அதில்‌ அத்தி விளா மா நெல்லி நாகை கிச்சிலி இலந்தை 
இலுப்பை புளியம்‌ புரசை புன்கு முன்முருக்கு கொன்றை மகிழம்‌ 
அசோகு புன்னை நுணா ஆல்‌ அரசு வேம்பு பனை மூங்கில்‌ முதலிய 
மரங்கள்‌ விரிந்து பரந்து அடர்ந்து ஓங்கி வெய்யோனுடன்‌ பொருதும்‌; 


T. V. K'S' CONTRIBUTION TO PROSE 57 


பெருங்களா காரை நொச்சி ஆமணக்கு எருக்கு வட்டத்தாரை முதலிய 
செடிகள்‌ பரவி மரங்களை நோக்கும்‌ ; சிறுகளா சங்கம்‌ கள்ளி கண்ணி 
மருட்டி படர்காரை முதலிய தூறுகள்‌ செடிகளைப்‌ பார்த்து நகைக்கும்‌; 
தாளிகோவை பாலை புரண்டை முதலியன மரங்களையும்‌ செடிகளையும்‌ 
தூறுகளையும்‌ பிணித்துப்‌ பின்னிப்‌ படர்ந்து இறுமாந்து கிடக்கும்‌; 
முண்டகம்‌ கண்டகம்‌ முள்ளி முளரி ஆடா தோடை ஆடுதின்னாப்பாளை 
செருப்படை தூதுவளை தும்பை துழாய்‌ சுண்டை நாயுருவி நாக்கடு 
ஊமத்தை கற்றாழை கொடிவேலி கண்டங்கத்திரி அவுரி முதலிய 
மூலிகைகள்‌ மருத்துவஞ்‌ செய்யும்‌.!?31 


As an essaysit and stylist T.V.K. was very careful in his 
choice and placing of words because the proper force of words 
lies not in the words themselves but in their application. For 
example “the passages in which T.V.K. describes the natural 
beauty of the Tamil speaking area of Sri Lanka and of the 
towns in which he addressed conferences, or of the suburban 
Madras of his boyhood, then dense with orchards and gardens, 
are prose poems in which the writer evidently enjoys the descrip- 
tion and choice of words. In his deliberate descriptions of 
nature, he relishes the names of trees and plants and describes 
them with a verbal luxuriance and richness equal only to the 
rampant and dense vegetation of a tropical grove’, 


அச்சம்‌ எது? அஞ்சாமை எ.து? என்பன “குடியரசு”'க்கு விளங்க 
வில்லையோ என்னவோ தெரியவில்லை ! ஒருவரை வாயில்‌ வந்தவாறு 
திட்டாதிருப்பது அச்சம்‌ என்றும்‌, திட்டுவது அஞ்சாமை என்றும்‌ 
“ குடியரசு ?' உணர்ந்திருக்கிறது போலும்‌! சிறுமை உரைகளைப்‌ 
பொருட்படுத்தா திருப்பதும்‌ சிற்றினங்களைக்‌ கண்டு ஒதுங்குவதும்‌, 
இன்னோரன்ன பிறவும்‌ அச்சத்தின்பாற்பட்டன வல்ல, அவை பெருந்‌ 
தகைமையின்‌ பாற்பட்டனவாம்‌, பெருந்தகைமையைக்‌ கோழைமை 
என்று அறிஞர்‌ கொள்ளார்‌.82 


Apart from the literary, emotional and imaginative type of 
essays, we find in Tamilc-colai allatu Kafturait-tiraffu, pt. 11] four 
essays in the form of manifestoes, in which one can truly perceive 
T.V.K’s skill as an essayist. The language is precise, perspicuous, 
acute, logical and taunting. Moreover the literary quotations 
also highten the. sarcasm in such essays. The following passage 
19 a scathing criticism on E. V. Ramasami Naicker, the leader of 
the Dravida Kazhakam, with regard to the objections he had 
raised to T.V.K’s articles entitled ‘Social Reform.’ 

8 


58 TAMILAYVU—12 
எ தங்களைச்‌ ச்‌ சிற்றினம்‌”? என்று நேர்பட யான்‌ தாக்கியதாகத்‌ 
தாங்கள்‌ கருதியது தவறு. இவ்வாறு யான்‌ கூறினால்‌ “ இதுதான்‌ 
முதலியார்‌ வழக்சம்‌ ” என்று சொல்வீர்கள்‌. ன்ட்‌ ஈண்புபூண்டு 
நீண்டநாள்‌ 'நரெருங்கிட்டழகியும்‌ என்னைத்‌ தாங்கள்‌ செவ்வனே தெரிந்து 
கொள்ளவில்லை என்றே எண்ணுகிறேன்‌. ॥ தங்களைச்‌ சிற்றின மென 
யான்‌ நினைப்பேனோ ” என்று தங்கள்‌ மனச்சான்றை வினவுங்கள்‌. 
அஃது இன்மை விடையேயிறுக்கும்‌. சிற்றினங்‌ கண்டு ஒதங்கல்‌ 
அச்சத்தின்பாற்பட்டதென்றாம்‌ வீளக்கப்‌ புகுந்த இடத்தில்‌, பெய்யப்‌ 
பெற்ற “ சிற்றினம்‌”? என்னும்‌ தொடர்‌, தங்களை நேர்படக்‌ குறிப்பதாகத்‌ 
தாங்கள்‌ கருதியது குறித்தப்‌ பெரிதும்‌ வருந்துகிறேன்‌ , 88 


The passage quoted above tries to define ‘what 19 fear and 
what is courage, in the course of which T.V.K. used the word 
சிற்றினம்‌, which means ‘low class’. By the context in which the 
word appears it may be interpreted to mean that it was not due 
to fear that T.V.K. overlooked criticisms and kept away from 
men of low mentality; but the word may also refer to persons 
of low mentality in general or it may particularly refer to 
Raimasami Naicker himself. Though T.V.K. later took much pains 
to emphasize the fact that the word did not refer to 188881 
Naicker, yet he took particular objection to that word. 


“தத்துவம்‌ என்பது மாயாகாரியம்‌; மாயை சடம்‌; இயற்கை 
என்றுஞ்‌ சொல்லப்படும்‌. மாயை மூன்று விதம்‌. அவை, சுத்தம்‌ 
அசுத்தம்‌ பிரகிருதி என்பன. சுத்த மாயை மிக நுண்மை வாய்ந்தது, 
அதன்‌ பருமை அசுத்த மாயை. அசுத்த மாயையின்‌ திண்மை பிரகிருதி 
மாயை, சுத்தம்‌ ஆவி போன்றது. அசுத்தம்‌ நீர்போன்றுது. பிரகிருதி 
கட்டி போன்றது. சுத்தத்தின்‌ காரியம்‌ ஐந்து. அசுத்தத்தின்‌ காரியம்‌ 
ஏழு. பிரகிருதியின்‌ காரியம்‌ இருபத்து நான்கு ஆக முப்பத்தாறு 
காண்க. இம்‌ முப்பத்தாறுந்‌ தொகை, இவற்றின்‌ வகை தொண்‌ 
ணூற்றுறு. தொண்ணூற்றாறு தத்துவங்களின்‌ காரியங்களே தனு 


கரண புவன போகங்கள்‌. 


உயிரின்‌ அறியாமையை நீக்கித்‌ தன்னைப்போல்‌ அறிவாக்க 
இறைவன்‌ அதற்கு மாயா காரியங்களாகிய தத்துவங்களைத்‌ தனு கரண 
புவன போகங்களாகச்‌ சேர்க்கிறான்‌. அவைகளால்‌ உயிர்‌ சிற்றறிவும்‌ 
சிறுதொழிலும்‌ பெற்று விளக்கம்‌ அடைகிறது. பொதுவாக எல்லாத்‌ 
ன்னு உயீர்‌ விளககம்‌ பெற்றாலும்‌, சிறப்பாக ஒன்‌ றினால்‌ 
அஃது அதிக விளக்கம்‌ பெறுவதாகிறது i 
உ அஃது எது? கலா 
தத்துவம்‌. ர பட்ட 
உயிர்‌, விளக்கத்‌ தின்‌ பொருட்டுப்‌ ்‌ i 1 ம்‌ 
ன்‌ : பல தத்துவங்களைப்‌ படிப்படியே 
இறைவன்‌ அருட்‌ கருணையால்‌ பெற்று வருங்கால்‌, அது கலை நியதி 


T. 7 KS CONTRIBUTION TO PROSE 59 


காலம்‌ வித்தை அராகம்‌ என்னும்‌ ஐந்தில்‌ படியும்போது புருடன்‌ 
ஆகிறது, இவ்வைந்தும்‌ பஞ்ச சஞ்சுகம்‌ எனப்படும்‌, இவைகளை 
உயிர்‌ பெறும்‌ போது சிறிது விளக்கம்‌ பெறுகிறது. உயிர்‌ தன்னைச்‌ 
சிவன்‌] புருடன்‌ என்று உணர்வதாகிறது. இவ்வுணர்வாகிய விளக்‌ 
கத்தை நல்குவது கலாதத்துவம்‌,” 


பரம்பொருள்‌ சூக்யம்‌ என்பது வெறும்‌ பேச்சன்று ; முச்சன்று, 
அஃது அநுபவத்தில்‌ விளங்கும்‌ உண்மை, அநுபவம்‌ தானே வானத்தி 
னின்றும்‌ இறங்காது, இதற்கு முயற்சி வேண்டும்‌; நேரிய முபற்சி 
வேண்டும்‌. நேரிய முயற்சியில்‌ தலைப்படாது. சூந்யத்தைக்‌ குறை 
கூறுவது அறிவுடைமை யாகாது. 


ஒருவன்‌ தியானத்தில்‌ அமர்கிறான்‌. தியானம்‌ முதிர முதிர 
அவனது புறமனம்‌ ஒடுங்கப்பெறும்‌ ; நடுமனம்‌ விளக்கமுறும்‌; அடி 
மனம்‌ விழிப்படையும்‌, மேலும்‌ தியானத்தில்‌ ஆழ ஆழப்‌ பிராணன்‌ 
முதலிய டல படிகளைக்‌ கடத்தல்‌ கூடும்‌, இறுதியில்‌ நாத முழக்கம்‌ 
எழும்‌. நாதம்‌ கடந்தால்‌ என்ன விளங்கும்‌ ? ஒன்றும்‌ காணோம்‌. நாதம்‌ 
வரை உருவோ அருஉருவோ அருவோ காட்சி யளிககும்‌, மேலே என்ன 
இருக்கிறது? ஒன்றும்‌ இல்லை. வெறும்‌ பாழ்‌--சக்யம்‌--வெளி-- 
பரவெளி! அங்கே தியானம்‌ இடம்பெறாது பரவெளி எல்லையற்ற 
அகண்டம்‌, தியானம்‌ நாதம்வரை செல்லும்‌ தன்மையது, அதையும்‌ 
கடந்தது பரவெளி ; பரம்பொருள்‌,??34 


These manifesto like essays not only reveal T.V.K’s analytical 
mind but also his pzrsuasive language. In these essays the 
language is handled in such a way as to make one see in them 
the real intention of the author. Some of his essays on politics 
bear witness to this fact.” The originator of persuasive, logical 
and argumentative types of essays was undoubtedly T.V.K. His 
craft of writing political essays found its full expression later in 
the hands of C. N. Apnidurai, especially in his collected letters 


entitled Tampikku. 


Another important feature we find in T.V.K’s prose 18 the 
lucidity with which he expressed subtle reflections. It was achieved 
not only by his grasp of the subject but by his clarity of thought. 
He never attempted to be grandiloquent in works of this nature 
but simple and clear. In Ullo]{ and in certain parts of 
Paramporu} allatu Valkkai Vall one may find it rather difficult 
to understand T.V.K.’s thought and if one had no training jn 
Siddhanta, Theosophy and 0200111800, its implication will doubtless 


ழ்‌ 217/2 44/00) 


escape one’s grasp, but no one with a moderate education can fail 
to understand what the meaning of cach sentence is. The 
following passages are good examples to prove 801016 of the above 


observations. 


“ தீமையை எதிர்த்து நில்லாமை ” என்னும்‌ பேரறத்தைக்‌ கடைப்‌ 
பிடித்து ஒழுகுவோர்‌ ஆண்டவன்‌ பிள்‌ ஊகளாவர்‌. அவர்‌ செயற்கருஞ்‌ 
செயல்‌ செய்வர்‌. ஆண்டவன்‌ பிள்ளையாதற்கு 

வாழ்வைத்‌ துறக்க வேண்டுவதில்லை ; 

கோலத்தை மாற்ற வேண்டுவதில்லை ; 

காட்டுக்கு ஓட வேண்டுவதில்லை ; 

மூக்கைப்‌ பிடிக்க வேண்டுவதில்லை ; 

உடலை ஒறுக்க வேண்டியதில்லை ; 
தீமையை எதிர்த்து நில்லாத பயிற்சி ஒன்று சாலும்‌,”56 
An evaluation of T.V.K’s prose style 


We have seen how T.V.K’s literary training, his innate gift 
of oratory and finally his experiences in journalism left their 
impact on his prose writings. In conclusion we should remember 
that he was essentially a craftsman, who above other things in 
his writings aimed at a wonderful balance of phrase and rhythm 
in sentences. The rhythm in the following passages is one of the 
essential features of his prose, 


“ காந்தியை மகாத்மா என்று ஒருவர்‌ இரவரா அழைக்கின்றனர்‌ ?. 
அவரை மகாத்மா என்று 
கற்றார்‌ அழைக்கின்றனர்‌ ; 
கல்லார்‌ அழைக்கின்றனர்‌ ; 
அறிஞர்‌ அழைக்கின்னர்‌ ; 
அன்பர்‌ அழைக்கின்நனர்‌ ; 
நாடு அலழக்கிறது ; 
உலகம்‌ அழைக்கிறது 87 


Even his paragraph “has a rhythm of its own, a rhythm of 
thought and feeling, a variation therein introducing a different 
paragraph. Paragraph construction thus becomes riatural and 
simple without the necessity for any elaborate systematization’. 
So, as a deft artist, T.V.K. chiselled out a new style which is 
in conformity with the pristine purity of the - lenguage. In: 
contrast to Maraimalai Agikal, who attained purism only by 


Fr. Vv. K’S-CONTRIBUTION TO PROSE 61 


sacrificing naturalness, T.V.K. achieved an’ equally pure style 

without sacrificing exquisite grace, dignity and. mellowness. In the 
words of Professor T.P. Meenakshisundaran, T.V.K’s க்‌ ‘breathes 
a new aroma of modernity.’ 


ர்‌, 


ஐவ கக 


10. 
11. 


REFERENCES 


M. Varadarajan, ‘ Tamil Ilakkiya Varaliru’ in Kalalkkafaficiyam, Vol. 
V, p. 489. 


V. Subramaniam, ‘Tamil Political Journalism: The Pre-Gandhian 
Period’, in Tamil Culture, Vol. X, No. 4, Oct.-Dec., 1963, ந. 329. 


T.V.K., Nayanmar Varaliru, 3rd cd. (Madras, 1958), ற. IIL. 

T.V.K., (ed.), Periyopuragam, 2nd ed. (Madras, 1934), p. X. 
Comacuatara Nayakar, Cittantaratnakaram-Apica Nita Nirotam, (Madras, 
1907), ற. 82. 

Capapati Navalar, Civakargamirtam, (Madras,-?), pp. 69-70. 

T.V.K., Katiraivél Piflal Avarka} Caritam, (Madras, 1908), ற. 29. 
T.V.K., Tiru Vi. Ka. Valkkaik-kurippukkaf, (Madras, 1944), p. 126. 
Ibld., ற. 127. 

V. Celvaniyakam, Tamil Urainafai Varaligu, (Kumbaksnam, 1957), 
pp. 100-101. ' 
Arumuka Navalar, Periyapuriyam, ற. 205. 

T.V.K., Periyapuragam, ற. 833. 


12, 12(a). Ibid, pp. XVI-VII; உர, Paftinattup Piflalyar Pafagtlraffu, 


13. 
14, 


15. 


16. 


18. 


6ம்‌ ed., (Madras, 1951), pp. 1-2. 
T.V.K., Periyapurauam, p. XIX. 
Roland E. Wolsely, Journalism in Modern India, (London, 1964), pp. 


24-25. 
V. Subramayiam. “Tamil Political Journalism: Pre-Gandhian Period "” 


in Tamil Culture, Vol. X, No. 4, Oct -Deo., 1965. p. 330, 
Pp. Toran, ௮4117 Tamil, (Madras, 1953), p. 23. 
T.V.K., Tiru. Vi. Ra. Valkkaikkurippukkaf, ற. 267. 
T.V.K., Valkkaikkugippukkaf, p. 268. 
Roland E. Wolsely, Journalism in Modern India, ற. 27. 
Kalki, Paratl Pizantir, (Madras, 1957), pp. 46-47. 
Navasakti, Cilambu 13, Paral 16, p. 330. 
T.V.K., Tamilt-tengal allatu Talaimalp-pol!vu, 6th ed., (Madras, 1957), 
p. 46. 


Ibid., pp. 225-26. 
T. M. Deivasikzmagi Accurlyar, Mefalt-tami{ (Madras, 1945), p. i. 


6 TAMILAYVU—12 


25, T.VK., Tomilt-tertal allatu Talamaip-polivu, p. 281. 

25. T.V.K., Tamil Néfum Nammilvarum, 4th ed, (Madras, 1949), pp. 26-27. 
27. T.V.K.; Ullofl, 5ம்‌ ed. (Madras, 1961), p. 253. 

28, T.V.K., Intiyavam Vifutalaiyum, 3rd ed. (Madras, 1956), pp. 411-12. 

29. ஐ, Tamilc-colai allatu Kaokfurait-tiraffu, ‘pt. 17) 2nd ed. (Madras 

1954), p. 323. 
30, Kalki, dated 8th February, 1948, p. 10. 
ஈண்களே ! கண்ணீர்‌ பெருக்குங்கள்‌; ஒரு துளிக்‌ கண்ணீர்‌ 

பாக்கியுள்ள வரையில்‌ கண்ணீர்‌ பெருக்குங்கள்‌ ! கருணாமூர்த்தியான 
காந்திமகானின்‌ புனிதத்‌ திருமுகத்தை நீங்கள்‌ இனி காணமாட்டீர்கள்‌ ! 
அவருடைய தாமிரவர்ணத்‌ திருமேனியைப்‌ பார்க்க மாட்டீர்கள்‌ ! 


செவிகளே ! நீங்கள்‌ செவிடாகித்‌ தொலையுங்கள்‌, வேதத்தையும்‌ 
வேய்ங்குழலின்‌ கீதத்தையும்‌ நிகர்த்த அந்தப்‌ புண்ணியனின்‌ அமுத 
மொழிகளை நீங்கள்‌ இனிக்‌ கேட்‌ஃவே முடியாது. 

நாவே! உனக்கு அழுதுபுலம்ப இன்னும்‌ சக்தி இருந்தால்‌ அழுது 
புலம்புவாய்‌ 1 இத்தனை காலமும்‌ தினம்‌ தினம்‌ பத்து நூறு ஆயிரம்‌ 
தடவை எந்த மகாத்மாவின்‌ திருகாமத்தைச்‌ சொல்லி வந்தாயோ, அந்த 
மகாத்மா இந்தப்‌ பூவுலகத்தை விட்டுப்‌ போய்‌ விட்டார்‌. அழு! அழு! 
புலம்பி அழு! 


நெஞ்சே ! ஏன்‌ துடிக்கிறாய்‌? இதயமே ஏன்‌ இப்படித்‌ தவிக்கிறாய்‌ ? 
ப ஆத்மாவுக்கு மரணமில்லை?” என்பதை மறந்து விட்டாயோ? 
ஆத்மாவுக்கு மரணமில்லை யென்றால்‌, மகா த்மாவுக்கு மரணம்‌ உண்டோ? 


விரல்களே! ஏன்‌ இப்படி ஈடுங்குகிறீர்கள்‌ ? அவருடைய 
திருநாமத்தை எத்தனையோ ஆயிரம்‌ தடவை எழுதியிருக்கிநீர்களே ? 
இப்பொழுது என்ன தயக்கம்‌? ஏன்‌ நடுக்கம்‌? அந்‌ தக்‌ கொலை பாதகனின்‌ 
துப்பாக்கி பிடித்த கை நடுங்கவில்ல்யே? அந்தச்‌ சண்டாளனின்‌ 
விரல்கள்‌ தடுமாற வில்லையே ? சரியாசக்‌ குறிபார்த்துச்‌ சுட்டானே ? 
சத்தியமே! நீ செக்துப்‌ போனாயோ? தர்மமே! நீ மாண்டு 
போனாயோ ? கடவுளை நீ என்ன செய்கிறாய்‌ ?”' 
31. T.V.K., Tamilc-colai allatu Kaffurait tiraflu, pt.1, 31d ed. (Madras, 1959) 
pp. 353-54; 377-18. 
32. Ibid, pp. 61-682; T.V.K., Valkkaikkurippukkaf, pp. 82-83. 
33. TV.K, Tamilc-colai allatu Koffurait-tiragfu, pt. IL, ற. 352. 
34. Ibid., ஐ. 367. 
35, Ibid, pp. 103-104. 
36 18, Uifofi, pp. 13-14: T.V.K., Param 
்‌ அல மட்டு ௫ poruf allatu Valkkal | 
ed,, (Madras, 1959), p. 24. க டப்ப 
மலம, Nesita Vajkkalyum Kantiyofikajum, 8th ed. (Madras, 19517, p. 94 
TV.K, Mafiya? Katala? Cirtiruttama?, 4th ed. (Madras, 1957), ற, 3, 


4 


FAMILY INTERACTION IN KURUNTOKAI 


DR. C. BALASUBRAMANIAN 
Professor and Head, Dept. of Tamil Language, 
University of Madras 


The word karpu takes its origin from the word Karpittal, 
since the lady is taught by her parents to love and obey her 
husband, regarding him as her Lord and receive proper sugges- 
tions from him as to her conduct and relationship with others 
in society. According to Tolkappiyanar, karpu is the hero’s 
acceptance of the lady from the parents in the appropriate 
manner with due rituals. Even without the consent of the 
parents of the bride, the hero will marry her at his house 
performing some rituals after making a successful elopement with 
her. Further, Tolkippiyanar adds that when falsehood and 
neglect of duty came to prevail in society rituals confirming the 
marriage in public became a necessity.’ Thus the custom of 
having rituals gained currency only in later times. The word 
karagam means “rituals’ or ceremony. The solemnised marriage 
brings the responsibility of the husband to the lover. He has to 
learn the art and secret of life; and cannot afford to be 
wayward or reckless in his attitudes and actions: So karpu is 
the end of kalavu.* karpu is preceded by kajavu in most cases.” 
Some scholars differ in opinion and hold that only kalau course 
had led to karpu.° 


Betrand Russell observes: “Marriage is something more 
serious than the pleasure of two people in each otber’s company; 
11 is an institution which, through the fact that it gives rise to- 


children, forms part of the intimate texture of society, and has 


64 TAMILAYVU—12 


an importance extending far beyond the personal feelings of the 
husband and the wife”.” 


The marriage remains an inevitable thing and it teaches some 
lesson to the young couples namely the importance of leading a 
life with a sense of responsibility. 


The traditional and the clandestine are the two means of 
getting a bride in marriage.” 


With married life begin some duties to be performed in 
society. The married people should live well, and do their best 
to promote the happiness of others.’ They must be generous 
and help the poor by alms giving. The happiness of a contended 
married life is described by a poet as orin vyalcic ciril valkkai 
i.e. ‘a life led happily with the possession of a cow’.’° It is 
generally believed that the coming of the bride to the hero’s 
house has brought prosperity and happiness to his home.’’ 


It is customary for the lady-companion to visit the young 
couple to know how they are living in the new place under 
difierent circumstances. She may be sent by the girl’s mother. 
A lady-companion after visiting the house of the heroine, happily 
remarks to the mother that the hero rarely forsakes the heroine’? 
and is always in the close company of his sweet-heart. A lady- 
companion, seeing the hero showing an unbounded desire to be 
always in the company of his wife, sympathises with the hero 
for all the sufferings that he underwent during the - clandestine 
stage of love when the heroine was seen rarely by him.’ 


The foster-mother also visits their house and feels extremely 
happy when she sees the hero’s boundless affection for her 
daughter. She observes that when the hero goes on an errand 
of the king, he does not stay away for a longer period from his 
house but returns immediately after accomplishing the work that 
was assigned to him.’* 


There is one beautiful stanza in Kuruntokai where the happy 
domestic life of a couple is described. The young lady cooks 
delicious dishes for her husband. She beats the curd with her 


FAMILY INTERACTION IN KURUNTOKAI 65 


tender fingers resembling kanta] flowers. She tucks up her skirt 
with her stained fingers and while she seasons the dishes with 
spices the smoke gets to her eyes which are like water-lilies, 
8011, cool and attractive. Her husband compliments her on her 
cooking and her face brightens up in joy. Here is a poem 
dealing with the simple joys of married life and the blithesome 
response of a young girls to the comments of her: husband. 


Porulvayir Pirivu (Separation for Wealth) 


As it is seen in the previous pages, young couples enjoy a 
blissful life after their marriage without any restriction. But 
this happiness will not continue for a long time unless sufficient 
wealth is earned. The maxim of Tiruval{uvar is also to be noted 
here. ““‘There is no joy in worldly life without the means in the 
form of wealth”.!7 The chief qualities of the hero according to 
Tolkappiyanar are nobility and determination.? Since without 
wealth nothing can be attained in this world, the hero with great 
reluctance parts from his wife, for a while giving up the joy’s 
of home-life. For the life of a man without enough wealth, in 
this world, is as dark as the night.’ A heroine pathetically 
remarks that the ultimate aim of the hero 18 nothing but to 
hoard money and he has no affection or kindness towards her.° 


There are several kinds of separation that are enumerated by 
Tolkappiyanar’’ and one among them is the separation on 
‘sccount of the hero’s pursuit of wealth.” This kind of separa- 
tion is common to both kalavu and karpu, 


The lady-companion assures the heroine that the hero would 


drop the plan of parting with her, since it means the very end 
of her life. 


The hero will sometimes intimate his wife directly or indirectly 
his intended departure from her lover in search of wealth and 
sometimes he does not intimate it. 


The hero thinks that if he intimates his intended departure 
to his wife she should not tolerate the separation and permit him 
1௦ take up his journey for amassing wealth. But the wife, on 

9 


TAMILAYVU—12 
66 ட 


her part, thinks that he would not separate from her at any 
rate. When she actually comes to know that he has separated 
from her in search of wealth to a distant country, she languishes 
and faints as though she has been bitten by a snake.’® 


When the hero departs from his wife after telling his intended 
journey to his wife, he gently caresses the soft tresses‘ and the 
white forehead?* in order to console her. 


கம Aluikal (Delay in Departure) 


One of the pleasant devices adopted by the hero to make 
the heroine realise the importance of his going away and elicit her 
consent is to show genuine fondness towards her before his 
departure. The lady-companion puts forth her arguments to stop 
him away from his intended departure by telling him that it 18 
not wise to break the union of his wife in preference to the 
value of wealth. The hero is perplexed. He also feels that the 
separation from his sweetheart - really means an end of youth.”° 
He postpones his journey when he finds that his wife is sad at 
his departure. This is called by Tolkappiyanar celavu alurkal, 
1.6, “telling the wife of the importance of his journey and of 
his quick return as soon as his task 18 ௦1462” 


Pangs of Separation 


“Normally, however there is no more than the grief of 
temporary parting; the Indian poet does not describe the bitterness 
of love lost on one, who does not return it or on one whom 
fate takes irrevocably away, but he excels in pictures of the 
sorrows of temporary separation of husband and wife, when the 
former, as often, must go on journey”. This truth observed 


by Dr. A, B. Keith accounts for the - existence of many karpu 
poems on separation. 


When the hero parts with his wife and goes in search of 
லம்‌, the latter languishes her miserable separation. 8006- 
times it seems to her that the separation of the hero ftom her 
is justifiable, since the expedition taken by him is only for the 


FAMILY INTERACTION IN KRUR UNTOKAI 67 


welfare of the family. She is very much distressed over the 
separation. 


The loneliness ‘and pangs of separation on the part of the 
wife afford a good opportunity for the poets to exhibit their 
poetic talents to enliven the love-poetry; J. M. Murray rightly 
remarks thus: “Love poets are but seldom the singers of 
happiness in love; and the greatest love-poet of our own time, 
Thomas Hardy, has given an expression that is immortal to the 
intolerable anguish of desiderium”.2° 


The mental agony brings forth some weakness and waning in 
her body. She does not have an undisturbed and peaceful sleep 
at nights. Her anklets and bracelets slip away from her hands 
and arms, She does not like to put on new dresses and jewels. 
During the period of separation, she does not wear flowers on 
her tresses and nor does she arrange tresses properly.’ Her 
natural charms fade away in dismal brightness. Tears in profusion 
she sheds and her eyes are swollen and turn red with weeping. 
Her pretty forehead loses its natural colour. 


Nearly one fifth of the collection of Kuruntokai deals with 
the theme of separation and its consequences thereupon in 
married life. 


The sad wife remembers the soft caresses of her husband, 
his tender love and concern, his attempts at consoling her and 
the gentle way he spoke to her and wiped her tears, when he 
was by her side.’ 


Paruva Varavu (The Advent of the Season) 


The hero promises his wife to return in early rainy season. 
He is held back for some reason; time does not wait, and rainy 
season sets in. The ‘advent of this season’ brings fresh sorrows 
for the - lovely wife. She has to spend many long and dull 
evenings. When she thinks of the night that follows, her grief 
19 more. It is like swimming across a river only to find oneself 
confronted by a vast flood wherein the chance of survival 18 


remote.” 


ல்‌ TAMILAYVU—12 


The rainy season dawns and adds further miseries to her. 
Kér (early winter or the rainy scason) laughs at her with its 
mullat (white jasmine bucs) teeth, as ber hero bas not returned 
to her. He has gone in search of wealth but has lost sight of 
ber blooming youth.’ 


The koprai ‘flowers that bloom early ephance the sorrow of 
the lonely wife and she chides them for their early appearance 
and ‘presumptuous’ flowering °* 116 deer frisk and play by the 
road-side after a drink of fresh water in the puddles.’® The 
ladies adorn their tresses wtih fresh konrai flowers.’ The pittikam 
buds turn red.” The shepherd boys wear mullai buds on their 
locks. The north-wind biows chill and is cruel to the lady 
who is 8100௦, 


All these things intensify the pangs of separation in the 
heroine. She hopes nothing but the broad shoulders or the sweet - 
embracement of her hero would be a consolation.’ A heroine 
says that she will be grateful to those who are prepared to 
proceed directly to her hero with the yellow flowers of sponge- 
gourd (pirkku) that blossom in the rainy season and tell him 
that the heroine has similar marks all over her body.‘ Tolkip- 
piyandr calls this tarkafurutal.®2 


One of the lonely heroines says that the mornings and 
noons are no more different from the sad evenings for her in 
separation.’ Another heroine says that the colour of her skin 
takes on a bright glow with the embrace of her hero, and at his 
parting it changes and sinks to paleness, like the duckweed that 
ண்ட when touched and shrinks back when the hand js taken 


The companion consoles the lady that the sight of the male 
elephant’s tenderress to the female, in helping it to eat the 


tender shoots, will remind the hero of his wife and hasten him 
homeward soon.*® பி 


This kind of consolation offered by the lady-companion ig 
known as anpuru takuna iraicciuf cuffal i.e., “describing the 
‘vents of love in an allegorical way’. 


FAMILY INTERACTION IN KURUNTOKAL 69 


The Return of the Hero 
,.-. Ihe” hero too feels sad at his separation from his young 
wife, Yet he has to accomplish something. He earns a lot of 
wealth, and returns home happily in a charlot. He prompts the 
driver to run the chariot faster, as he cannot afford to lose 
time.“ The றசீரசற or bard brings home the happy news of the 
arrival of the hero. In extreme joy, she asks the panan the 
details of his return; enquires how he came bythe news and 
promises him gold-ingots brought from far-off Pataliputra.‘® 


The return of ‘the hero is called ceyvinai mufitta cemmal 
uflam i.e., ‘one that has done a noble task’. 


REFERENCES 


1, கற்பெனப்‌ படுவது கரணமொடு புணர 
கொளற்குரி மரபின்‌ கிழவன்‌ கிழத்தியைக்‌ 


கொடைக்குரி மரபினோர்‌ கொடுப்பக்‌ கொள்வதுவே, —7ol.,, 1088. 

2. கொடுப்போர்‌ இன்றியும்‌ கரணம்‌ உண்டே g 
புணர்த்துடன்‌ போகிய காலை யான... Ibid., 1089, 

3. பொய்யும்‌ வழுவும்‌ தோன்றிய பின்னர்‌ ்‌ 
ஐயர்‌ யாத்தனர்‌ கரணம்‌ என்ப, Ibid., 1091 

4, மாமயி லன்னார்‌ மறையிற்‌ புணர்மைந்தர்‌ ர 3 
காமங்‌ களவிட்டுக்‌ கைகொள்‌ கற்புற்றென 22 ‘Pari, 2--40-41 
௨ கற்பெனப்‌ படுவது கனவின்‌ வழித்தே Ital, 15, 


| 
6. Raghave Iyengar, M., Tolkappiyap porulatikira ardycci, ற. 12. 
7. Marriage and Morals, ற... 63.’ 
8. மறைவெளிப்‌ படுதலும்‌ தமரின்‌ பெறுதலும்‌ : - ' Tol, 1443. 
9. பரம, 63. ்‌ 

0.- ஓரான்‌ வல்சிச்‌ சீரில்‌ வாழ்க்கை, 1614 , 295, 

11. பெருநலக்‌ குறுமகள்‌ வந்தென 

இனியவிழ வாயிற்‌ நென்னுமிவ்‌ வூரே, Ibid, 295, 

12, ibid. 295 
19, Ibid, 178. 

14, Ibid., 242. 

15, Ibid., 167. 

16. கரணத்தின்‌ அமைந்து மடிந்த காலை ட 
்‌ மெஞ்சுதளை யவிழ்ந்த புணர்ச்சி Tol, 1092. 
* 17, பொருளில்லார்க்‌ கிவ்வுலக மில்லாகி யாங்கு Rural. 247. 
18.” பெருமையும்‌ உரணும்‌ ஆடூஉ மேன 1 Tol, 1044. 


19, 
20. 
21. 
22. 
23, 
24, 
25. 
26. 
27. 


28. 
29. 

30, 

31. 

32. 
33. 
34, 
35, 
36, 
27. 
38. 
39, 
40. 
41. 
42. 
43. 


44. 


45 
46, 


47. 


48, 
49, 


இல்லோர்‌ வாழ்க்கை இரவிலும்‌ இளிவு 


TAMILAYVU—12 


Kugu., 283. 
பொருளே மன்ற பொருளே 1610. 174. 
ஓதல்‌ பகையே தூ துஇவை பிரிவே Tol., 971. 
பொருள்வயின்‌ பிரிதனும்‌ அவர்வயின்‌ உரித்தே Tol., 979. 
Kugs.. 43 
Ibid., 192 
Ibid, 59 
Ibid., 151. 
செலவிடை அழுங்கல்‌ செல்லாமை அன்றே 
வன்புறை குறித்த தவிர்ச்சி யாகும்‌. Tol., 1131. 
Classical Sanskrit Literature, p. 118. 
Discoveries, p. 15. 
கூந்தல்‌ வேய்ந்த விரவு மலருதிர்த்து Kuru, 312. 
அழாஅல்‌ என்றுஈம்‌ அழுதகண்‌ துடைப்பார்‌ Ibid., 82. 
Ibid., 387. 
இளமை பாரார்‌ வளன்‌ ௩௪ சச்‌ சென்றார்‌ Ibid., 126. 
Ibid., 66. 
Did., 65. 
Ibid., 21. 
Ibid., 94. 
Ibid., 221. 
Ibid., 103, 193 
Ibid., 68. 
Ibid., 98. 
தற்காட்டுறுதல்‌ Tol, 1057 : Naccinarkkiniyar, 
குடுமிக்‌ கோழி ரெடுகக ரியம்பும்‌ 
பெரும்புலர்‌ விடியலும்‌ மாலை 
பகலும்‌ மாலை துணையி லோர்க்கே. Kugy., 234, 


Ibid., 399. 


விளக்கற்றம்‌ பார்க்கும்‌ இருளேபோல்‌ கொண்கன்‌ 


முயக்கற்றம்‌ பார்க்கும்‌ பசப்பு. 
கரிம. 37, 

அன்புறு தருக இறைச்சியும்‌ சுட்டலும்‌ 
வன்புறை யாரும்‌ வருந்திய பொழுதே 
காலியற்‌ கடுமாக்‌ கடவுமதி பாக 
உள்ளம்போல உற்றுழி உதவும்‌ 
புள்ளியல்‌ கலிமா உடைமை யான 
பொன்மலி பாடலி பெநீஇயர்‌ 


செய்வினை முடித்த செம்மல்‌ உள்ளமொடு 


யரர, 1186. 


Tol, 1177 
Kiigu.,' 250. 


Tol., 1140 
Kuts., 75. 
Ibid., 270. 


> 


THE HEROIC PATTERN IN CILAPPATIKARAM 


Dr. A. A. MANAVALAN 
Dept. of Tamil Language 
University of Madras 


Every Age and every Culture has had its own concept of 
the heroic. The arts in general and the literatures in special of 
the respective Age and Culture have portrayed such ideal patterns 
of heroism. As custodians of culture, epic forms of literature 
have had greater scope of giving expression to such ideals. An: 
attempt is made in the following pages to investigate as to what 
type of heroism is held up as the ideal one in Cilappatikaram. 


Epic poetry in Tamil starts with Cilappatikaram (Cil.) 
composed by Ilariko Afika]. Though scholarly opinions differ ag 
to its exact date of composition,’ most of them agree that it 
followed the age of Carikam poetry and that it is the first epic 
poem in Tamil. 


The term Cilappatikdram means the story or description of 
Cilampu, the jewelled anklet; the anklets worn by Kapgaki have 
a key role in the epic action. It amounts to this that Cilappati- 
kdram is the story of Kagpgaki. The other major personages of 
the epic are Kovalap, Matavi, the Pandiya king and the Queen, 
and the Chera king and his queen. Though tho epic story thus 
involves kings and queens and other male - characters, none of 
them seems to be the chief protagonist of theo epic. This leads 
us to the question, ““Who js the hero in Cilappatikaram ?” 

10 


72 TAMILAYVU—12 


Definition of an epic hero 
The following descriptive definition of a hero by RR. Bolgar 


of King’s College, Cambridge University is central and sgervice- 
able: 


The TERM “hero” is used to designate the principal 
character in an action, usually a narrated action, where 
this character arouses admiration or approval. Heroes 
have their importance for the history of culture because 
they serve to show us what traits and types. of behavior 
have enjoyed public favor.’ 


In accordance wilh this definition, an epic hero is one who is 
the principal character in the epic action and who arouses admira- 
tion or approval of the respective society. 


Kanpaki - the principal character 


The epiz action of Cilappatikaram stretches into 30 cantoes. 
Kovalan is dead in the 16th Canto. Matavi’s role ends with the 
8th canto. The Pavdiya king’s action is limited to cantoes 16 and 
20. The Chera king’s participation in the epic action is confined 
to the last six cantoes. Kapgaki’s action on the other hand 
pervades the whole epic:* the first canto describes her marriage 
with Kovalan apd the last canto depicts her deification as the 
goddess of Chastity. The very title of the epic supgests that the 
epic is about Kappaki. Structurally speaking, therefore, Kaggpaki 
js the principal character of the epic action. 


The first canto which describes the marriage between Kaggaki 
and Kovalan introduces first not Kovalan the groom, but Kagpaki 
the bride. Arumpata uraikdrar, the first commentator on this epic 
explains this by saying that the poet introduces first Kagnaki 
because she is the heroine i.e., the chief character in the story.’ 


An important characteristic of Indian epics in general and of 
Tamil epics in special is apotheosis of womanhood. Partaking of 
this spirit, Cilappatikdram sings the praise of Kapgakl as a 
Paragon of Chastity.” It is indeed a Temple of Letters raised 
in honour of Kanpaki.? Thematically also, therefore, Kangakl 18 
the prmcipal character of the epic, 


THE HEROIC PATTERN IN CILAPPATIKARAM 73 


Kannaki’s patience during her husband’s desertion, her ‘ready 
response to Koyalan’s plans to leave for Madurai, her Jove for 
Kovalag in spite of his desertion which she shows by accomp- 
anying him on the arduous journey, her tragic grief at the news 
of her husband’s death at the hands of the king, her defiant 
spirit in arguing with the king and proving her husband’s 
innocence, her fiery frenzy which burns down the city of Madurai, 
and finally her ascent to heaven invited by the angels = one and 
all of these traits of her character - have been admired by 
almost all the characters in the epic itself. All such aspects of 
her character - patience, faith, love, righteous anger and forgiveness - 
are enshrined in the Tamil word “‘Karpu”, which for want of a 
more comprehensive term may be translated as “‘Chastity’”’ in 
English, though much of the cultural colour is lost in such 
translation. 


Being thus the principal actor in the story arousing 
‘‘approval” and “‘admiration” by her action, Kaggaki is the chief 
protagonist i.e., the heroine in Cilappatikaram.’ 


Female heroism 


When we say that Kangaki is the “‘heroine” of Cilappatikaram, 
we do not mean that she is the wife of the hero, but that she 
is the “‘hero” of the epic, and “‘heroine’’ marks here simply the 
change of gender, In the opinion of R.R, Bolgar, 


A woman can be a “‘hero’’ in the same sense as a man, 
and in such cases “‘heroine” merely marks the change of 


gender.’ 


Joseph. Campbell who has analysed several cultures of our human 
race in terms of the concept of the “‘hero” and the “‘heroic” 
has arrived at a similar conclusion when he says: 


The hero, therefore, is the man or woman..." 


Tho term “‘hero’” can bs, therefore bisexual in conception,’ In 
this respect Cilappatikaram is the first epio in Tamil fliteraturo 
and perhaps even in Indian literature which depicts a woman ag 
the chief protagonist in an epic poem,’ 


74 TAMILAYVU—12 


It is interesting to note that this first epic poem in Tamil 
has portrayed a ‘“‘woman hero”, while most of the ancient and 
Medieval epics of the world have chosen to depict “‘male 
heroism’’.?* European literature comes to witness such a trend in 
the conception of hero only in the 14th century, when Boccaccio 
““‘jntroduced decisively women as heroines of the flesh as well as 
of the spirit...’’’® 


By upsetting the canonical, classical and medieval 
tradition of the treatises on heroes and illustrious men... 
Boccaccio for the first time was to portray 106 women, 
8 protagonists in human history... he was to find a 
place also for women raised to the rank of heroines...’° 


Though the works of Boccaccio do not belong to epic poetry, 
bis is a daring attempt in blazing the trail for the introduction 
of women as “‘beroines”. 


Plebeian heroism 


Anotber interesting fact about this epic 18 that while most 
of the ancient and medieval epics of the world have portrayed 
Kings, nobles, dukes and great warriors as heroes, Cilappatikaram 
depicts the heroism of a woman, an ordinary citizen of the 
merchant class. Another Tamil epic Magimékalal which might 
have followed Cilappatikaram in spirit and theme, goes one step 
further and depicts the heroism of Mapimzkalai, an accomplished 
lady belonging to the family of courtesans.  Heroization of a 
plebeian i.e., the commoner is something unknown or unheard of 
in the realm of European epic poetry. It is again Boccaccio 
who chooses to portray the middle class heroes and heroines, 
breaking the tradition of portraying heroes of high birth. His 
heroines include middle class women “‘or even just humble 
working-class women"’,’" 


Patterns of Heroism 


The epic literature of the world has given expression to 
various kinis of heroic acts. The ‘exploits of a warrior hero 
against beavy odds have found the earliest expression. Whether 
an Achilles, a Hercules, an Arjuna, a Theseus or a’ Beowulf, it 


THE HEROIC PATTERN IN CILAPPATIKARAM 75 


was their martial feats that aroused admiration. and approval, 
and won the public favour. Such a kind of heroic action js 
called martial heroism, In the course of human history, ws 
observe a trend that prefers human intelligence to mere ‘physical 
prowess as an admirable trait of heroism. This gives rise to the 
intellectual hero, the first known representative of which js 
Ulysses of the Odyssey. As centuries wear away cven the efficacy 
of intellectual heroism as a heroic pattern was questioned and 
discarded. Eventually the concept of moral heroism gained 
currency in the world of letters. This seems to be the evolu- 
tionary pattern of heroism in the West, if the known history of 
the European epic poetry is any guide. 


An analysis of the heroic patterns of the major epics of the 
West might reveal that these three patterns of heroism comprise 
of several associative aspects of heroic behaviour, Accordingly 
we observe traits like physical fortitude, pride, anger, lust, etc, 
usually associated with martial heroism; talents like vain wisdom, 
deceit and powers of rhetoric associated with intellectual heroism; 
and qualities like wisdom, valour, humility, obedience, resistance 
to temptations, charity, chastity, etc., with moral and ‘spiritual 
heroism. Such evolutionary nature of epic heroism can be taken 
as an index of the ideals and aspirations of our human culture, 
besides being an interesting sidelight of our social progress in 
terms of the use of the body, the intellect and the mind of Man. 
A discussion of Cilappatikaram in the light of this frame of epic 
heroism as our reference may be useful to understand the earliest 
concept of the ideal of heroism of the Tamils. 


Martial heroism 
Physical fortitude 


An important aspect of Martial heroism, physical fortitude 
stands for the hero’s physical prowess by the use of which he 
overcomes his heroic predicament. Kappaki the heroine does not 
exhibit physical courage or strength. Her consigning to flames 
the city of Madurai is not in virtue of her physical prowess but 
through her spiritual strength begotten of moral rectitude viz., 


76 TAMILAYVU—12 


chastity. So Cilappatikdram does not portray this martial aspect 
as applied to the chief protagonist of the epic, 


Kovalap 


Of ths male characters, Kovalan is depicted as resorting to 
the use of his physical prowess once. On the birthday of his 
child Mapimakalai, an old Brahmin bent with age comes feebly 
to receive gifts from Kovalan. Seeing him in the clutches of a 
furious elephant Kovalan steps forth instantly and rescues the old 
man, without hurting the clephant, Related by Maalan, in a 
flashback narration, this incident attests to the physical fortitude 
of Kovalan. But he makes use of his physical prowess not to 
fight against an enemy or an opponent to get over his predica- 
ment nor to establish his valour in a contest. He resorts to the 
use of his strength only to save a decrepit old man from being 
killed by a must elephant. This incident testifies to his kind and 
compassionate disposition towards the helpless and the weak. This 
{s borne out ty the poet’s description of Kovalag as “Karupai 
maravap” (15:53) which means “‘merciful hero”. It is certainly a 
heroic act but not one of pure physical heroism. It may be 
called “‘Daya Viram", in accordance with the classification of types 
of heroism by several Sanskrit aesthetes.1° 


Ceikuttuvag 

Cerikuffuvaz wages wars against the kings of the north 
beyond the Ganges who oppose him on his way to the Himalayas. 
After fierce battles he subdues all opposition resulting in the death 
of several warriors. Kanaka and Vijaya, two of his chief opponents 
are made to carry the stone intended for Kappaki’s statue. 


Depiction of wars and battles whether real or feigned is an 
important characteristic of epic poetry. IJarko Aika inherits a 
literary tradition represented by the Puram poems and Tolkap- 
piyam following which he depicts wars and battles in his epic,” 
devoting one full canto (26) for the purpose, 


These details tend to prove that there is a plea for military 
warfare in Cilappatikiram, and since Cerikuffuvagy is shown 


THE HEROIC PATTERN IN CILAPPATIKARAM 77 


victorious his action partakes of martial heroism. But thig is only 
For, a true warrior hero is one who himself personally 


apparent. 
fights a war or battle and inflicts personal defeat on tho 
opponent. His personal physical prowess should be put to teat 


which he should more often that not stand ©sguccessfully, 
Cerikuffuvaz does not seem to have had such personal combats, 
It is only his army, his martial agent that does the fighting. Again, 
a warrior hero is one who is the principal character in the main 
action of an epic. As such the Chera king is not the hero in 
Cilappatikaram. And consequently, therefore, his action cannot 
be said as partaking of warrior heroism. 


Why does he then go on the expedition to the north? 
This he does to bring a stone from the Himalayas for carving 
an image of சரசர whom he has decided in consultation with 
his wife to deify as Goddess of Chastity.’ The poet makes the 
king himself declare the reason for his expedition : 

If the king of high mountains...does not give us the 
stone needed to carve an image of the great Lady of 
Chastity, then we, ...Shall demonstrate to these...’ 


This aim is reinforced by his minister Villavag kotaf when ho 
gays : 
The object with which our king goes to the Himalayas 
18 to bring a stone on [810] which to carve the image 


of a deity.” 
Cerikuffuvan’s northern expedition is thus not military in view. 
He 18 only a ‘royal servant’ of Kangaki. The poet depicts the 
military heroism of Cerikuffuvan as subservient to the propagation 
of the worship of Kapgaki’s moral and spiritual heroism.° 
Martial valour is subordinated to moral and spiritual supremacy. 


Cerikuffuvag seems to have a secondary aim also in his 
military expedition. For, when Sanjayan the ambassador to 
MNiirruvar Kagnar ‘submitted to him that they would bring him 


tthe required stone, he lays open his heart : 
Kanaka and Vijaya, and other northern monarchs, with 
unrestrained tongues...5poke disparagingly and in ignorance 


78 TAMILAYVU—12 


of the valour of Tamil kings. With exceeding wrath, 
even like the God of Death, this army marches forth.“ 


It is evident that Cerikuffuvan also entertained in his heart a 
desire for military supremacy. As in the South, he does not 
brook any opposition in the North. That is why he chooses to 
go in for a stone from the Himalayas rather than from the 
Potiyil. He is the only person in the epic who betrays his 
predilection for military glory. This the poet is not in sympathy 
with. So he is chastised through a long sermon by Magalan, 
a sort of Indian Tiresias who seems to see all and know 
all. When Cerikutfuvan becomes wrathful at the slighting 
remarks of the Chola and Pandiya kings as reported by his 
messengers,>® Matalan perceives that he wants to punish them. 
Maalan makes him see the point by his persuasive arguments 
that neither wealth nor youth will last for ever and that he 
should therefore desist from battles and wars and should perform 
virtuous deeds and sacrificial rites.°° Consequently Cerikuffuvan 
eschews his wrath; releases the captive Kings of the north and 
treats them as his guests with honour due; performs sacrifices 
and orders for the consecration of Kapnaki’?, Sublimated thus 
the martial deeds of Cerikuftuvan are depicted as subservient to 
a higher form of heroism exemplified by Kangaki. As such. 
Cilappatikéiram reflects the predilections and preferences of the 
culture that has produced it. 


Intellectual Heroism 


Under this pattern of heroism, the protagonist makes use of 
the powers of his intellect rather than his physical prowess to 
overcome the heroic dilemma or predicament. “‘Sapience””, 
stratagems, deceit and powers of rhetoric are the salient aspects 
of intellectual heroism. 


Sapience or Vain Wisdom 


The royal goldsmith in Cilappatikdram is not given a major 
role. But even in his minor rols he becomes significant by 
devising and brmging about the catastrophe vizg., Kovalag's 
death. His knowledge of thieves and their modus operandi is 


THE HEROIC PATTERN IN CILAPPATIKARAM 79 


complete. When the city guards hesitate to execute the order of 
the Pandiya king on the grounds that Koyalan does not appear 
to be a thief, the goldsmith explains at length the eight ways 
that thieves employ to deceive their innocent victims. Such an 
exhaustive knowledge of thieves the goldsmith does not put to 
good use; he uses it only to cover his own theft, Apart from 
this, his knowledge is being used to condemn an innocent man. 
As such his knowledge becomes ‘‘sapience”, ““Vain Wisdom”, 
and hence applied to a character whom the epic disapprovingly 
describes as messenger of Death, murderous goldsmith, treacherous 
person, 6௦,” 


Rhetoric 


The goldsmith uses his powers of rhetoric to persuade the 
executioners to kill Kovalaz. He uses his knowledge about 
thieves and their “modus operandi” to convince them of his 
stand. The point is that the city guards—the executioners—are 
correct in their opinion that Kovalan does not look like a 
thief.’ The guards are more qualified to decide whether a 
person 18 a thief or not, since it is their vocation. But the 
rhetorical powers of the goldsmith are so compelling that one 
of the guards starts giving supporting evidences to the skills and 
magical powers of thieves narrated by the goldsmith.’ The 
goldsmith not satisfied with his persuasion reminds them of the 
king’s order failing which they would be punished. All upon a 
sudden a drunken guard hews Koyalan into two.’ 


Since the powers of rhetoric are used for bringing about 
the tragic end of an innocent person, Cilappatikaram portrays 
such intellectual powers as undesirable and unheroic. 


Moral and Spiritual heroism 


This is a pattern of heroic act or acts in tho performance 

of which moral considerations and spiritual significance receive 

greater attention. The protagonists in this pattern do not give 

exclusive welght to physical prowess or even to intellectual 

abilities. They subordinate these two qualities to moral rectitude 

or spiritual ends 50 88 to ensure human happiness at the initial 
A-11 


80 TAMILAYVU—12 


stage and to attain spiritual bliss in the final stage. Moral and 
Spiritual valour, true wisdom, and chastity are the chief aspects 
that are discussed here under this pattern.’’ 


Moral and Spiritual Valour 

This aspect is taken to mean act or acts of physical 
strength and martial valour used to establish or defend moral 
and spiritual principles; employed as a means of serving moral 
and spiritual purposes. 


Kovalan and Cerikuffuvan are the two characters in the epic 
who are depicted as making use of their physical prowess or 
martial valour. They are not, however, ‘the chief protagonist of 
the epic. Kovalan’s physical fortitude is used as we have seen 
earlier, for relieving the distress of an elderly man. Though he 
is capable of controlling a must elephant, he is not portrayed 
es resisting or even attempting to resist the unjust onslaught of 
the city guard who bews him into two. Nor is Cerikuffuvag 
shown as resorting to the use of his martial power to extricate 
himself from any heroic dilemma. His expedition to the north, 
though military in character, is not aimed at any heroic exploits 
of a warrior-hero type. It is only a tool in the service of 
virtue. Cilappatikaram depicts therefore, the physical fortitude of 
Kovalan and the military valour of Cerikutfuvan as subservient 
io a nobler cause—the cause of virtue which is moral in the case 
of Kovalan, and spiritual in the case of Cerikuffuvan, We are 
reminded of a parallel heroic ethos in the Aeneid where the 
pius Aeneas is constrained to wage a war with Turnus since the 
latter thwarts his purpose of founding the city of Rome—a 
‘divine’ mission thrust on Aeneas. This is the first instance in 
the Evropean epic tradition to subordinate the spirit and aim 
of warrior heroism to a something higher and nobler aspect of 
heroism; in cther words, an instance of sublimating the use of 
physical force for a better and nobler cause—may be Virgil’s 
critique of his tradition, the epics of Homer. 


It is very interesting to note that the very first epic of the 
Tamils does not depict martial volour as heroic, but portrays it 
as subservient to the cause of moral and spiritual heroism, 


THE HEROIC PATTERN IN CILAPPATIKARAM 81 
True Wisdom 


This term means knowledge of any branch of human 
pursuits acquired by the protagonists through study, counsel 
or experience, put to right use; knowledge as a means of 
achieving loftier aims. It is also taken to mean one’s powers 
of intellect in taking appropriate decisions in the given situations. 


Kovyalan is a lover of arts. He 18 good at music. It is his 
love of arts that takes him to Matavi.’* His preference of art 
to virtuous conduct in life is his weakness which ruins him. By 
ascribing such misplaced preference to Kovalan, the epic rejects 
such knowledge as an aspect of character.’® 


282147, a courtesan of Pukar is well-versed in all the arts 
required of her calling viz., dance, music and beauty. She wins 
the title Talaikkol the supreme royal honour for an artist. It 
18 such artistic excellences that lure Kovalan to her abode. Her 
love of art as a discipline is so great that she continues to 
perform and sing even during Kovalan’s stay with her. But this 
does not mean that she too preferred art to life. For, when 
she comes to know of Kovalan’s tragic end, she not only 
renounces the life of an artist and becomes a nun, but also 
makes her daughter Manimékalai become a nun even in the 
prime of her life.’® The epic shows approvingly that Matavi 
has realized the respective merits of art and virtuous life. She 
makes use of it so long as Kovalan is with her. Without him 
she has no use for it and hence her renunciation. Her knowledge 
of art has become wisdom of life. 


Chastity 


Chastity is considered here as conjugal fidelity. Pre-marital 
and extra-marital sexual relationships are considered ~unchaste. 
It is also considered as bisexual in character i.e., male chastity 
and female chastity. Whereas male chastity has a closed 
dofinltion of meaning conjugal fidelity, female chastity is a 
comprehensive term in the Indian tradition. It includes one’s 
fidelity, aspects like acceptance of the husband as her supremo 
head in almost all the domestic affairs, love for him in termg 


82 TAMILAYVU—12 


of looking after his comforts, family honour, etc., and willingness 
to sacrifice herself in the interest of any one of these aspects. 
“To the ideal wife, her husband is as the very breath of her 
life, and is as indispensable in death as in life.” In short, 
she would not survive him. As such it has cultural chara- 
cteristics. Of these, Cilappatikaram is chiefly concerned with 
female chastity even though male chastity is also impliedly dealt 
with. 


Male chastity 


In his own words, Kovalan’s infatuation with Matavi results 
in the ruin of his wealth and glory.’? It is to redeem his 
wealth and glory by doing some business that he takes the road 
to Madurai with Kapnaki. It is in search of some one who 
may buy his wife’s anklet that he dies the death of a common 
thief. All of Kaggaki’s miseries and those of his parents, his 
in-laws and those of Matavi, besides the voluntary deaths of 
Kavunthi Adigal and Madhari, issue ultimately from his not 
being faithful to Kannaki. Kapuaki tells Koyalan in his face! 


Though you have lapsed from virtue into vice, I just 
followed you as I am constant and unswerving from 
the path of virtue.®° 
The poet himself exhorts his audience towards the end of the 
epic: 
Avoid other people’ wives...Protect the household virtues... 


Abstain immediately from drinking, theft, lust, falsehood 
and useless compapy,*° 


By this exhortation to avoid others’ wives, the poet stresses 
male chastity. When he says that Koyalan forgot his ‘“‘own 


wnsullied home and wife”, the poet suggests that bis life with 
Matavi is “‘sullied”, i.e., Kovalan is sullied.*’ 


Poet Ilapgo Adigal rejects the pattern of Koyalan’s domestic 
life by portraying him as “fallen”, The poet shows by such 
portrayal that bisexual chastity is essential for a perfect and 
harmonious domestic bliss which jn turn generates similar 
harmonies at the social and even national levels. Disturbance of 


THE HEROIC PATTERN IN CILAPPATIKARAM 83 


such harmonious peace at the social and national levels is shown 
in Cilappatikaram to be ultimately owing to its absence at 
domestic level. And hence its implied emphasis in the epic. 


Female chastity 

Kangaki’s conjugal fidelity is unquestionable. For that matter 
Indian heroines are, in most of the classical works, unquestiona- 
bly faithful. But in no other Indian epic the virtue of chastity 
has been raised to the level of epic heroism. 


Chastity in Tamil culture consists also in the wife’s regarding 
her husband as her supreme head, even gods not excepted. The 
Kura] (55) is the ultimate source of authority for such a 
conception of an aspect of chastity. Kanugaki’s polite refusal to 
accede to her friend Tévanti’s suggestion to pray to the god 
of Love in order that she may get her husband retrace his steps 
is commented upon and commended in this light by critics.*2 
Her implicit obedience to Kovalan when he asks her to follow 
him to Madurai springs from such conception of chastity. 


Kaunaki is all love for Koyalan. That she puts up with his 
sojourn with Matavi for years is an expression of such unquali- 
fied love. She does not complain of his desertion even to his 
parents. When he returns from Matavi and speaks gelf- 
reproachfully of his shameful conduct, she is still unabated in 
her love for him that she offers her anklets to cheer him up. 
Even after the tedious journey to Madurai on foot, she continues 
to love him as selflessly as before and this is borne out from 
her interest in preparing and serving the dishes herself for him, 
an expression of a chaste wife’s love for her husband. 


Not to bedeck herself with flowers, cosmetics and ornaments 
is another aspect of chastity portrayed in this epic. While 
Kovalag is away Kapuaki does not put on any ormaments nor 
does she apply any cosmetics.’ This aspect of chastity, developed 
into a love-motif perhaps, is portrayed in Jeevakacinthamani and 
Kambaramayanam 8160,4* 


That these aspects of Kapnaki’s chastity “‘aroused admiration 
or approval” is evident from the remarks made by other 


84 TAMILAYVU—12 


characters in the epic who may be taken to represent her 
contemporary society. The proper person to appreciate the 
chastity of a wife is the husband himself. So the poet makes 
Kovalan to speak about Kagpaki’s virtues. In the city of 
Madurai Kovalan praises Kaggaki : 


You left your old parents, your friends, your attendants 
and kept at your service only your modesty, your 
faith, your virtue, and your loyalty...You are the incar- 
nation of faithfulness, the beacon of the World, the 
tender bud of chastity, the store of all virtues.‘’ 


Kappakis selfless love for her husband forces Kavunthi Adigal, 
the Jain hermitess who accompanies them to Madurai to 
commend her: 


Oblivious of her own suffering this celebrated lady, 
although fainting from thi:st in the scorching sun, felt 
more keenly the suffering of her husband. We...have not 
seen any shining deity other than this goddess who has 
taken the vow of chastity necessary to devoted house- 
wives.‘° 


The chief maid of Kannaki attests to her implicit obedience to 
Kovalanp : 


(Kannaki) had nothing to say to the mother...nor even 
a word for the nurse...nor for me either, but followed 
her husband remembering only her duty as a true wife.” 


One more aspect of chastity depicted in Cilapatikaram is 
the wife’s choosing to die as soon as the husband 18 dead. The 
Pandiya queen who breathes her last the moment the king 
swoons to death is portrayed as representing this aspect, styled 
as driya karpu or calvikak karpu meaning ““‘serene chastity”. 


Kayygaki’s moral victory 

Kappaki is not portrayed as observing this principle of 
virtue. She survives Kovalan, because she has a duty to perform. 
Love for her husband also includes preservation of her husband’s 
reputation. Now that Kovalan has been killed as a thief, she 
has & duty to prove his innocence and retrieve his reputation. 


THE HEROIC PATTERN IN CILAPPATIKARAM 85 


This duty entails an uphill task on her. The odds against 
her are many; the place is strange; the contender is the king 
of an alien country; and she a woman with no support to 
reckon with. The calm and obedient wife flares up. 


Before meeting the king she consults the Sun=-god as to the 
truth of the case, who says that Koval is not a thief and the 
city which punished him would be soon in 180068, Not fully 
satisfied with this, she vows to know of the truth from the 
mouth of Kovalan himself, who on being touched by Kaguakt 
comes to life and asks her to stay behind.‘° 


She meets the king afterwards and proves that Koyalag is 
not the thief. Her agony of losing her husband in a strange land 
and that too in an ignoble way knows no bounds. She becomes 
fiery and frenzied, and in such a mood burns down the city of 
Madurai to avenge her husband’s unjust death, Such a ferocious 
aspect of chastity is styled as ciriya karpu meaning “fiery 
fidelity’’. 


Kaggaki’s heroic act thus consists in her retrieving the 
reputation of her husband from the mouth of the king himself 
and from the supernatural agencies like the sun-god, and in her 
burning down the city in vengeance. 


This represents a heroic motif-an epic formula-in the pattern 
of a struggle, an opponent and the final victory. Such a heroic 
code portrays kaggaki’s moral victory-victory begotten of her 
impeccable chastity. 


Kannaki’s spiritual victory 

The triumph of Kannaki’s chastity is not confined to her 
moral victory alone. She has not yet reached the acme of her 
evolution. She has plucked her breast out, but she has not 
plucked out her pride of chastity. she vows on it to burn the 
city; she has accordingly burnt the city ; but she has not burnt 
off her anger. She has won the king, but has not won herself, 
her ego. Her pride, her anger, and her victory are all no doubt 
begotten of her moral rectitude, The Sun-god testifies to நர 


86 TAMILAYVU—12 


power of moral purity.”°’ But in spite of all these virtues she 
is advised by Mathurapathi, the patron goddess of Madurai to 
wait for a fortnight to join her husband who is in heaven now. 
What could this mean? This means, most probably, that she 
has to shed these negative moral attributes-anger, pride and ego- 
however righteous they may be-=before being received into heaven. 


Mathurapathi’s relation of the past events that led to her 
domestic tragedy open Kappaki’s eyes.’ Realization dawns on 
her that it was not she who has Killed the king; it was not 
she who has burnt the city dnwn; it is according to the great 
Design that Kovalan dies as a thief ; the Pandiya king deviates 
from the path of virtue and the City of Madurai is burnt up. 
She is now able to see that she is only a tool in the hands of 
the great Order, the gteat Scheme of (110.5? 


Such realization engendered by the sympathetic narration of 
the goddess helps her conquer herself. The Jast words she 
utters in her human form consolidate her conquest over herself: 


Alas, I am a great sinner.’ 


Shedding thus her ego Kappaki waits patiently for her husband 
and meets him in the form of a celestial. This happens in 
the 23rd canto. 


Kapgaki’s tears of contrition have purified her conscience; 
have resolved her conflict; but they have not cleansed the stain 
she caused to the reputation of the Pandiya king. Kagpaki 
might have felt it when she repented as above but she does not 
elaborate it at this stage. 


We meet her next in the 29th canto in the form of an 
angel after her deification. Her friends from Pukar have come 
to witness her deification. They explain the events that took 
place after her leaving the world-the end of her parents, her 
in-laws, Matavi and others. King Cerikuffuvan the chief architect 
of her deification exclaims in wonder of her appearance in angelic 
form. But Kapraki has no words of praise for Cerikuffuvan; 
no words of consolation for her friends or for others. Kangaki 
as an angel just says : 


THE HEROIC PATTERN IN CILAPPATIKARAM 87 


The Pandiyan is blameless. He is now a good guest in 

the palace of the king of gods. I am his daughter.’ 
Her vision is no more cloudy. She has reached a level whereat 
the differences in terms of one’s actions and their results blur 
and disappear ; and at which the identity is no more physical, 
nor casuistic nor even moral, but only spiritual.’”* She has no 
message to the world except extricating the Pandiya king from 
his blame by not only forgiving him but by claiming kinship 
with him. For we know “To err is human, to forgive divine”. 
We may modify Pope’s line a little and say, to be vengeful 18 
human, to forgive divine. Kagpgaki has reached the heights of 
human evolution, the ideal end of human evolution i.e, to par- 
take of the divine attributes through her experience and through 
her self-conquest.”° 


In her efforts to overcome her peculiar predicament, Kaguaki 
represents a pattern of heroism, begotten in virtue of her 
chastity; a pattern which has a dual dimension-moral and 
spiritual-not collateral, but evolutionary in character. 


The terms Viram and maram in Tamil mean heroism or 
bravery.” The term viram and its cognates are used in 812 
places of which three just refer to soldiers. Of the other three 
instances two refer to Kangaki and one toa Jain saint.’° 
Kanuaki in these places is described as virapattinl (herolc chaste 
lady), an ideal admired and approved contemporarily and by 
posterity.’ The Jain saint is described as a hero who had 
completely put aside attachment and anger.°° 


The term maram and its cognates occur 27 times in the 
sense of bravery.’! Of these only two occurrences refer to 
individual characters. One refers to Cerikuffuvan meaning that 
his martial valour is in consonance with his virtuous life. The 
other reference to Koyalag means compassionate hero. 


It followa from these uses of the terms, in addition to our 
thematic analysis, that the poet Ilango Adigal has depicted a 
pattern of heroism which is not martial, but moral and ulti- 

&-12 


TAMILAYVU—12 


88 
mately spiritual as applied to Kannaki, the principal character of 
Cilappathikaram. 
REFERENCES 
1. (a) Second Century A.D—V. R. ௩, Dikshitar, The Cilappatikiram 


(1939, rpt. Madras: Kalakam, 1978), pp. 10, 414. 

(6) Second Century A.D.—M. Varadarajan, Ilango Adigal, (New Delhi; 
Sahitya Akademi, 1967), p. 10. 

(¢) Third Century A.D.—M. Varadarajan, Ilaikovafikal, (Madras: 
Thayaka Velividu, 1963), ற, 14, 

(4) the end of 2nd century and the beginning of 3rd century A.D.— 
Alain Danielou, Shilappadikaram (London: George Allen and Unwin 
Ltd. 1957), p. IX. 

(¢) Fifth Century A.D.—T. P. Meepaksbisundaran, 4 History of Tamil 
Literature, (Annamalai University, 1965), ற. 43. 

(f) around £00 A.D.—S. Vaiyapuri Pillai, Kaviya Kalam, (1954, ரா. 
Maras: Tamil Puthakalayam, 1962), p. 136, 

(ஐ Eleventh Century A.D.—M. Govindasamy, Cilappathikaram 11 dvatu 
nitrapluk kappiyam (1975). 

Scholars like S. &, Margabhandhu Sarma (Cilampin iracanal, ற, 111, 

Cilampin takuti, ற. 9), M. Varadarajan (Ilango Adigal, ற. 51), T. ந. 

Meenakshisundaren (Tamil—A Bird's eye view, ற. 21) share this opinion. 

Professor S. Vaivapuri Pillai thinks, however, that Cil. followed Perut- 

katai (Tamilar pavpstu, ற. 79). 

“Hero or Anti-Hero?: The Generis and Development of the Miles 

Christianus’” in Concepts of the Hero in the Middle Ages and the 

Renaissance, 60, 00705 end Reagan (London: Hodder and Stoughton, 

1976), p. 120. 


V. R. R. Dikshitar, op. cit., p. 24, உ. 5. 

Arumpata Urai, Cil., 1:25-29, 

(a) T. P. Mespakshisundaran, Paffile purafci, (1963, rpt. Madurai: 
Meenakshi Putbaka nilayam, 1976), ற. 91. 

(ஐ) Margabhandhu Sarma, Cilampin takuti, (Madras: Tolkappiyar 
Nulagam, 1952), p. 66, 

(a) Afiyarkkunallar Urai; Cil., 1:25-29, 

(b) No. Mu. Venkatacami rattar Urai, Cil., 1:2₹-29, 

(6) 5. Valyapuri Pillai. Kaviya Kalam, ற. 95. 

(8) M. Varadarcjsn, Konpaki (Mndras: 2 1956), ற. 103. 


(6) K. Meenakshisundaram, ““Cilampil yi ini?’ j 7] 
a yar pattini?’’ jn Akardti 
(Madras: Mangai Nulagam, 1977), ற. 17. sai 


THE HEROIC PATTERN IN CILAPPATIKARAM 89 


8. 


9, 


10, 
11, 


12, 


13. 


14. 


15, 


16. 
17. 
18, 


M.R.P. Gurusamy, Cilampu valiccintanal, (Coimbatore: Mercury Book 
Co., 1970), p. 29. 


(a) T.P. Meenakshisundaran, Kuflmakkaf Kappiyam, pp. 7-8. 
(b) M. Varadarajan, Ilango Adigal, p. 54. 
(௦) Margabhandhu Sarma, Cilampin iracanai, p. 29, Cilampin takuti, p. 66. 


(8) S. Vaiyapuri Pillai, “Cilappatikaram”, Takkiyamapimalai, (1954, rpt. 
Madras: Tamil Puthakalayam, 1964), p. 146, 


“Hero or Anti-Hero?”, ற, 142, n. 1. (see n. 3 above). 


The Hero with a Thousand Faces, (1949, rpt. London’: Sphere Books 
Ltd., 1975), ற, 24. . 


S. V. Subramanian, Cilampum Cintamagiyum (Madras : Tamil Pathipakam, 
1977), p. 240. 


(a) T.P. Meenakshisundaran, Kufimakkal Kappiyam, ( 2 rxpt. Madurai : 
Meenakshi Puthaks nilayam, 1975), pp. 7-8. 


(b) Margabhandhu Sarma, Cilampin takuti, p. 66, 


Some important epics and their heroes: Iliad—Achilles 3 Odyssey —Ulyss 
ses; Aeneid—Aeneas; Mahabharatam—Pandavas; Ramayana—Rama; OS 
Lusiadas—Vasco da Gama; Divine Comedy—Dante; Jerusalem Deli 
vered—Godfrey: Faerie Queene —King Aurthur, 


Vittore Branca, “The Myth of the Hero in Boccaccio” in Concepts of 
the Hero in the Middle Ages and the Renaissance, p. 279. 


28/8, ற. 280. 
Ibid., p. 279. 


(a) “Visvesvara in Rasacandrika...accepts four Vira-s, including Daya”, 
V. Raghavan, The Number of Rasa-s (1940, rpt. Madras: The Adyar 
Library Research Centre, 1967), ற, 180, ற, 1. 


(b) Citradbara, Tbe Viratarangini, cited by V. Raghavan, op. cit, pp. 
180-181. 


(௦) Rudrabhatta, Rasakalika, an unpublished work in manuscripts, cited 
by V. Raghavan, op. cit. p. 62, 


Na. Mu, Venkatacami nattar, Commentary on Cilappatlkaram, pp. 524-525, 
Cil,, 25: 110-116. 

Ibid., 126-130, trans, V.R. R. Dikshitar, The Cilappatlkaram pp, 335-336, 
0, 25; 168-169, trans. V. R. R. Dikshitar, op. cit. ற, 338. 

M. R. நி, Gurusamy, Cilampu Valiccintanai, pp. 107, 113, 123. 

0, 26: 158-162, trans, V. R. R. Dikshitar, op, cit,, pp. 349-50, 
Cil., 28: 85-111. 


51. 


TAMIBAYVU—12 


0, 28: 114-190. 

72/4, 191-233. 

Cil., 16: 165-202. 

Ibid., 115, 125, 165. 

Oil, 16: 162-164. 

Ibid., 16: 203-10. 

25/8, 16: 170-171 ; 212-213. 


This pattern may ‘include several other aspects also like, for example, 
“Humility, Obedience, Feith, Patience, Resistance to temptations, 
Repentance, Charity and tbe like”. In view of Cilappathikaram’s 
special insistence on certain virtues only these three aspects are dis- 
cussed here. 


A Chidambaranatha Chettiar, Iaikovin ivkavi. ( 2 rpt. Madurai : 
Navalar Puthaka nilayam, 1974), pp. 56-59. 


M. Varadarajan, Ijaikovafikal, ற. 143. 


Cil., 27: 103-108 ; 29: 60-62. 
MM., 2: 55-57. 


V. S. Mudaliyar, “‘Gleanings from the Cilappatikaram’’, Tamil Culture, 
Vol. VII. (1958), No. 2, p. 175. 


Cil., 9: 69-71: 14: 15-20, 

Cil.. 16: 81-83. 

ம்‌, 30: 195-198 trans, V. R. ௩, Dikshitar, The Cilappatikaram ற. 401. 
M. Varadarajan, Ifarkorafikal, ற. 75. 

T. P. Meenakshisundaran, Kufimakka] Kappiyam. p. 124, 

மெ, 4: 47-57. 

JC., verses 1372, 1373; KR., V. 3:11. 

மே, 16: 84-91, trans. Alain Danielou, Shilappadikaram, pp. 107-108, 
மெ, 15: 139-144, trans, V. R. R. Dikshitar, op. cit. ற. 247, 

மெ, 29: 43-47, trans, V, ந, R. Dikshitar, op, cit., p. 385. 

Cil. 18 ; 51-53. 

Ibid, 19:.67. This may be taken to mean a sort of counselling by 


her inner Voice i. e., by the unconscious mind and as such, endorses 
her stand to reclaim she bonour of her husband. 


See n. 48 above, 
மெ, 23 : 25-178. 


THE HEROIC PATTERN IN CILAPPATIKARAM 9] 


52. 


53. 
34. 
55. 


56. 
57. 


58, 


59. 


60. 


61, 


S. R. Margabhandhu Sarma, Cilampin pukka} (Madras: ?) 1962), 
p. 148. 


Cil., 23: 192, trans. V. R. ௩, Dikshitar, op. cit., p. 317, 
Cil., 29: 92-73, trans. op. cit., ற. 387. 


S. R. Margabhandu Sarma, Cilampin iracanai (Chidambaram : ?, 1977 
edn), ற, 126, 


T. P. Meenakshisundaran, A History of Tamil Literature, p. 38. 


Tamil Lexicon (Madras : University of Madras), Vol. VI, ற. 3757, Vol. V. 
ற. 3118. 


Cil., Pathl. 42, 22: 155 (Kagnaki) ; 10 : 168-169 (Jain Saint); 5: 76 
6: 4, 26: 76 (soldiers). 


Contemporary admiration :- 12: 47-50, 15 : 142-144, 21: 49-50, 22: 155, 
admiration by the posterity: 23: 14, 177; 25 : 114, 129, 169; 26; 253; 
27: 129; 28: 210 ; 30 : 150-151. 

This very epic is an everlasting symbol of admiration of Kaypgaki as an 
ideal of heroism. 

(a) 6, 10: 168-169, trans. 7, R. ௩, Dikshitar, op. cit., p. 185. 


(b) It is interesting to note that “In a verse quoted by Avatarakavi 
in ‘his commentary on his own lavarasataka, a Vira is defined in 
terms of a salnt; 


In fact, the gaint has been called a Maha-Vira”. 
—V. Raghavan, The Number of Rasa-s, ற, 84, 
Ceikuffuvan 30: K 10-11. 
Kovalan — 15 : 53. 
General — 5: 56, 76; 14: 12; 19: 21; 22: 13, 63, 117; 23: 57, 110: 


25:124; 26: 77, 87, 123, 198, 206, 244; 27:42; 28:2; 
29 : 11-1. 


திப 


has 
Fp தி 


ar ச்‌ 


6 


PROBLEMS IN TAMIL LEXICOGRAPHY 


Dr. V. JAYADEVAN 
Lecturer, Dept. of Tamil Language 
University of Madras 


0.1. The earliest form in which Tamil lexicography developed 
was through an explanation or gloss for the forms rarely used 
and difficult to understand. It is witnessed in Tolkappiyam’, a 
grammatical treatise which is considered to be the earliest work 
now available in Tamil and supposed to be writton sometime 
before the Christlan era. Following this, later grammarians have 
allotted due place in their works for such explanation or gloss. 
Later on independent works listing vocabularies according to 
subject matter and explaining them, came to existence. They 
are known as nikantus. They, being in verse form, enabled 
memorisation. After the advent of Europeans, the lexicographical 
work tended solely to be work of reference. The earliest of such 
works in prose form and with an alphabetical arrangement of 
the entries appeared in the 18th C. A. D. in Tamil. Tamil 
lexicography is now rich with the quantitative increase with the 
contributions of native scholars and foreigners as well. But, it 
lacks qualitative improvement. This paper attempts to deal 
briefly with some of the problems in Tamil lexocography in the 
following pages, based on the constituents of an entry in a 
general dictionary. 


0.2. A dictionary entry contains two parts: 1] lemma wherein 
the lexical unit itself is indicated and 2] explanatory part that 
contains all the other informatlon.” 


94 TAMILAYVU—12 


1.0. Lemma 
The purpose of the lemma is 1] to identify the lexical unit, 


2] to locate it in the [formal, frequently specifically morphological] 
system, and 3] to describe its form.° 


The lemma includes the following: 1] entry word, 2] 
pronunciation, 3] grammatical indication, and 4] etymology. 


1.1. Entry word 


It is the indication of each respective lexical unit in its 
canonical form. 


The Tamil Lexicon and many other dictionaries admit single 
and multiword lexical units as entry words. While giving multiword 
lexical units, they present them in the combined form according 
to Sandhi rules. For example, consider akavilai. This compound 
is formed in 2 ways: 


1. akam “grain > akam+vilai ‘price’ > akavilai ‘price of 
grain’ 

2. akam ‘inside’ + ilai ‘leaf’ > akavilai ‘inner petal of a 
flower’ 


So we may feel that it is better to present akavilal as two 
independent entry words as 1] aka vilal and 2] aka ilai leaving 
space between the components which give rise to the compound, 
for the sake of clarity and disambiguation. But if we decide to 
separate the components of multiword lexical units, we have to 
face some other problems. Consider the entry word antippuffofam 
“disease of babies caused by their being exposed in the evening 
when birds fly to their nests’. Its components are 1] anti ‘evening’, 
2] pul ‘bird’, and 3] totam which is the Tamillsed form of the 
Sanskrit 0098 “disease. So the entry word must be antip pul 
tojam. Such a form never occurs in any text. accitu ‘print on a 
paper or cloth’ if given as accu itu ‘stamp a mark’, it does not 
sound the same sense as it does in the compound: Under this 
circumstance, the presentation of the entry word itself poses a 
problem, 


PROBLEMS IN TAMIL LEXICOGRAPHY 95 
1.2. Pronunciation 


No dictionary in Tamil except a very few like Percival [1861] 
marks pronounciation. Roman transliteration alone is provided in 
Tamil Lexicon. It is essential to include pronounciation in Tamil 
dictionaries as its orthography does not give an unambiguous 
information about the correlation of the spoken form with the 
written one. In the absence of attempts at giving pronounciation, 
it is not possible to point out the problems pertinent to it. 


1.3. Grammatical indication 


Grammatical indications are found only in big dictionaries. 
A very few small dictionaries also provide them. Grammatical 
indications witnessed in Tamil lexicography are not fully scientific 
and satisfactory. Verbs defective in their conjugation are not 
marked. Case governments in the case of verbs and case selec- 
tion restrictions in the case of nouns are also not marked“. 
The classes and categories as estalished by tradition are generally 
accepted in Tamil lexicography. That is why Tamil Lexicon,. 
marking a as particle includes in it 1] demonstrative pronoun, 
2] prefix, 3] euphonic augment, 4] noun suffix, 5] casal ending, 
6] verb ending, 7] verbal participle, 8] relative participle, 9] exple- 
tive and 10] euphonic prothesis. Specific and scientific grammatical 
indications are yet to be attempted. The user of the dictionary 
must be informed about the [usually morphological but - above 
all in the case of uninflected words—also the syntactic or combi- 
natorlal] class of which the entry words [i.e. the respective: 
lexical unit] is a member.’ 


1.4. Etymology 


Etymology is marked only in a few dictionaries. Tamil 
Lexicon, for mukam ‘face’ gives the etymology mukha from 
Sanskrit, whereas Devanesan gives the Tamil etymology.’ In such 
a situation the problem of the selection of etymology arises. It is 
noteworthy that emotion and sentiments also are involved in this 
area. Adequate work on Tamil etymology is yet to be done. 

A-13 


96 TAMILAYVU—12 


2.0, Explanatory part 
it includes 1] explanations, 2] citations, 3] word-finder section 
and 4] labels.” 


2,1. Explanations 


The entry-word is explained to the user of the dictionary in 
this section. Almost all dictionaries in Tamil are defective in 
ஜ்‌ lexicographic definitions or explanations. Lack of specifi- 
city and clarity, circularity and ambiguity are some of the 
defects evident in Tamil lexicography. The explanation of certain 
simple and commonly used items like மறறம ‘salt’, nir ‘water’ 
etc. in 2 monolingual dictionary js a serious problem. Tamil 
Lexicon explains uppu as ilavagam, 8 Tamilized form of the 
Sanskrit lavapa and nir as jalam. Tamil dictionary of the 
Kalakam explains uppu as uppu. 


2,2. Citations 


The importance of citations has not been felt well by Tamil 
Jexicographers except a few. Citations from texts and from 
dialects as well have been furnished in Tamil Lexicon. More 
attention is yet to be devoted in this sphere of lexicographic 
activity also. 


2.3. Word-finder section 


In this section, comparables, [synonyms, antonyms, hyponyms, 
hyperonyms, words confused] and derivatives [affixal, reduplicative, 
compositional] must be included. No dictionary in Tamil provides 
a separate section for this within the entry. Occasional marking 
of the synonyms and antonyms are witnessed in some dictionaries. 
In some dictionaries derivatives are given without any typogra- 
phical distinction. No scientific system has been followed in this 
regard in Tamil lexicography. 


2.4, Labels 


fhe labels may be classified into style labels, social labels, 
region labels and period labels and the first three have been 


PROBLEMS IN TAMIL LEXICOGRAPHY 97 


employed in Tamil Lexicon. Period labels have not yet been 
attempted in Tamil lexicography a8 there is no dictionary on 
historical principles. Except Tamil Lexicon and a few other 
dictionaries, labels have not at all been used in Tamil lexicography. 


Conclusion 


Some of the problems in Tamil lexicography such as the 
presentation of the entry-word, gelection of etymology; and 
explanation of certain words in a monolingual dictionary have 
been pointed out. It is also pointed out that much improvement 
work is yet to be done in grammatical indication, pronunciation; 
etymology, lexicographic definition, citation, word-finder section 
and labels. Though Tamil lexicography is quantitatively rich, it 
js not 80 qualitatively. Dictionary-making in Tamil has not gone 
beyond amateure, adhoc and pedestrian enthusiam. The inculca- 
tion of the theory and practice of modern lexicography in 
Tamildadu is a great desideratum. 


REFERENCES 


1. Tolkapplyam, Sutra, 298. 
2, Zeusta, Manual of Lexicography [The Hagus: Mouton, 1971], p. 249. 
3. Ibid. p. 250. 


4, K. Balasubramanian, “Tamil Dictionarles : A Review and Perspective” 
paper presented in tho Symposium on Pepspectlves on Indian Lexi- 
cography [Mimeo], Trivandrum, 1980, p. 4. 


5, Zgusta, ற. 250. 


6. G. Davanesan, A critical survey of the Madras University Tamil Lexicon, 
[Salem: The salem Co-operative Printing Works Ltd., 1955], ற. 33. 


7. Ashok R. Kelkar, “The scope of a Historical Dictionary’ in Studles in 
Historical Sanskrit Lexicography, ed. A. M. Ghatage ef al., [Poona : 
Deccan College, 1973], p. 68. 


7 


IS ILANTIRAIYAN A PALLAVA PRINCE ? 


P. PACHAIYAPPAN PILLAI 
Tamil Noolagam, Vilyarani 


706 climate, the age, the disposition of the people to 
whom a poet writes, may be so different, that what pleased the 
Greeks would not satisfy an English audience.’’?—John Dryden. 


% % * = 


“One intellectual’ excitement has however, been denied me. 
Men wiser and more learned than I have discovered in history, 
a plot, a rhythm, a predetermined pattern: These harmonies are 
concealed from me. ] can only see one emergency following 
upon another as wave follows upon wave, only one great fact 
with respect to which, since it is unique, there can be no 
generalisations, only one safe rule for the historian: that he 
should recognize in the development of human destinies the play 
of contingent and the unforeseen. This is not a doctrine of 
cynicism and despair. The fact of progress in written plain and 
large on the page of history; but progress 18 not a law of 
nature. The ground gained by one generation may be lost by 
the next. The thoughts of men may flow into channels, which 
lead to disaster and barbarism.’’—H. A. L. Fishers. 

* * % % 

Ilantiraiyan® is the hero of the Sangam Poem Perum- 
panpirruppatai. He is a chola prince and ruled Tondamandalam 
as the viceroy of the chola king. Some scholars, like Maha- 
vidwan R. Ragava Iyengar, consider that the sangam ~pocm 
refers only to a pallava prince and not to a chola prince and 
this vexed question is, therefore re-examined in this paper. 


U—12 
100 TAMILAYV 


The age of the Sangam had been the subject of keen 
discussion among scholars and attempts had been made to bring 
It to the 6th and 7th centuries. But the generally established 
date is Ist and 2nd centuries A.D. This orthodox estimate of 
the Sangam age expounded by Kanakasabai,* and more fully by 
Dr. S. Krishnasamy Iyengar’ has teen followed here. 


Ilantiraiyan was ruling over the Tondainidu with KiAnchi as 
bis capital. He was considered to be equal in status with the 
three kings of Tamil Nadu viz., Chéra, Chola and Pandiya.® 
This Ilantiraiyan is also known as Tondamin Ilantiraiyan, or 
Tiraiyan of Thiraiyal. He was also one of the Sangam poets. 
It is also stated that he has written a book known 8 
llantiraiyam. 


This Ilantiraiyan is said to be the son of a Niga Princess” 
and was ruling over the country as the viceroy of a chola king. 
The Tamil Nadu was ruled by the Chéra, Chola and Pandiya 
during the Sangam period. ‘These three kings were originally of 
the three tribes viz., Vanavan, Tiraiyan and Maran.’ 


The Tamil Naidu or Tamilakam has a character of its own 
and a history generally independent of that of the rest of India. 
This extensive region may be described as consisting of the 
former Madras Presidency, excluding the “‘ Northern 010875 7? 
districts of Vizagapatnam (now in Andhra Pradesh) and Ganjam 
(now in Orissa) and with the addition of former states of 
Mysore (now in Karnataka), Cochin and Travancore (now in 
Kerala). It is essentially the Tamil race and speech. The 
earliest tradition fixed the Northern boundary of Tamilakam on 
the east coast at the white Rock near Badagara, to the South 
of Mahi, the frontier line between those two points passing 
round the hill of Venkata 100 miles to the north of Madras 
and then inclining southwards to Badagara. Later traditions 
extended the north eastern boundary as far as Nellore on the 
North Penparu river end the north western limit to the 
Chandragiri river south of Mangalore.’ R. Sathianithaier in his 
lecture on Toggamangdalam,’2 thinks that the northern boundary 
of the cholas extend to the Pilaru. He has apparently based 


IS ILANTIRAIYAN A PALLAVA PRINCE? 101 


his theory on Nilakanta Sastri’s Chola. This theory has no 
basis as would be seen from the map provided by Vincent 
Smith. He has definitely stated that’ “the Dravidian peoples of 
the extreme south below the fourteenth degree of latitude, being 
protected by their remoteness, had mostly escaped annexation to 
the Northern empire.”  Sathianathaier quotes Patanijali, but 
Smith has already repudiated the theory about Kanchi in his 
footnote oa the subject (p. 194). Also see the paper on the 
“Territorial limits of Tamil changam of the Sangam age” by 
N. Subramaniam published in the Journal of the Madras 
University Vol. xxxiii. No. 1. (July 61). 


In addition to the three kingdoms a number of indepen- 
dent chieftains shared the government of the country and indulged 
in unceasing internecine wars and yet paid a close attention to 
careful farming and lucrative trade; 


The Tamil States maintained powerful Navies and were visited 
freely by ships from both east and west, which ‘brought 
merchants of various races eager to buy pearls, pepper berrys and 
choice commodities and to pay for them with gold, silver and 
art ware of Europe. The Sangam literature tells us of tho 
importation of Yavana wines, lamps, vases and bronze vessels. 
Smith observes: ““So far as I can judge, the scholars who 
maintain the early date of the best Tamil poems are right, and 
the * Augustan age’ of Tamil literature may be placed in the 
first three centuries of the Christian Era. Other arts ware 
cultivated with success, including music, drama, painting and 
sculpture; but the states and pictures apparenily were executed in 
perishable materials, and have wholly vanished. The plays are 
said to have been of two kinds. The Tamil or indigenous, in 
numerous varieties, which permitted the insertion of love scenes 
and the Aryan or northern, which were more formal and 
restricated to eleven stock subjects.” 


Such was the state of civilisation in the three Dravidian 07 
Wamil kingdoms of South during the early centuries of the 
Christian era. From about the 4th century to the 8th century 


102 TAMILAYVU—12 


the Pallava dynasty plays a great part in the history of South 
India. 

Who were the Pallavas? Whence did they come? How did 
they attain tbe chief place among the powers of the South? To 
these questions, Vincent Smith says that “no complete answer 
can be given at present, although considerable progress has been 
made in solving the problem.’”’!° But from about the 4th 
century A. D., the Pallava dynasty plays a great part in the 
history of South India. There was however no Pallava country 
with traditional limits. The Pailava domination, while it lasted, 
extended in degrees varying from time to time over all the three 
ancient kingdoms, the extent of such domination being in pro- 
portion to the vigour of the Pallava Chiefs and the weakness 
of their rivals. This fact has been held to indicate that the 
Pallavas like Marattas, were a predatory clan, tribe or caste, which 
rose to power by violence and superimposed its authority upon 
the Rajas of the territorial kingdoms. 71 is however, possible that 
the Pallavas were not one distinct tribe or class but a mixed 
population, composed partly of foreigners and partly of South 
Indian tribes or castes, differing in race from the Tamils, and 
taking their name from the title of an intruding foreign dynasty, 
which obtained control over them and welded them into an 
9821688146 political power.’ 


The Pallava rule over the Tamil country with Kanci as its 
capital starts in the late half of the 3rd century A.D., while 
the Chola viceroyally ruled over the country before the advent 
of the Pallavas i.e., during the Sangam period. 


In between the two periods, there is what is known as the 
Kalabra interrugnum. What has happened in Tamilakam at the 
end of the Sangam period is not known. Histoirans call this as 
the dark period. It is however presumed that there was a big 
change in political:,and religious spheres. This is seen from the 
vajvikkudi copper plates (A.D. 868)" during this period the 
Jain and Buddist religions flourished and there was a Sangam 
convened by Vejra Nandi (470 A.D.), a Jain monk. Prof. A. 
Chakkravarti states that there was in existence of a Drivigda 


IS ILANTIRAIYAN A PALLAVA PRINCE? 103 


Sanga, otherwise known ‘as Mula Saiga about the lst century B.C. 
at Southern Patalipura, identified with modern TiruppippuliyDr, 
a suburb of Cuddalore. This Drivida Sanga was presided over 
by Sri Kunda Kundacariyar, a great Jain teacher attended by 
Vajaranandi to revive the Tamil Sangam in the Tamil Nadu 
implies rather the downfall of the earlier Milasangam associated 
with Sri Kunda Kundicariyar (Jaina Literature in Tamil by Prof. 
A. Chakkravarthi, pp. 8-9). Some scholars think that the Kalabras 
are foreign intruders, while others think that they are Tamils. 
This question is not examined here. 


It is generally accepted by Tamil Scholars that the pallavas 
do not find place in Sangam literature. It is not known what 
prompted Mahavidwan R. Ragava Iyengar to reinterpret Perum- 
pinarruppatai as referring to a Pallava prince. At the outset, the 
Pandit has not identified the Pallava king who is the hero of 
the Poem. He seems to depend much upon the myths attributed 
to the Pallava’s birth, which are found in later grants only and 
not at all in the earlier grants. Further the Cholas are known 
as Thirayars after their tribe. Their coins have - ships stamped 
on them. A close study of the said Idyll would however reveal 
that the learned Pandit’s interpretation is erroneous and that the 
rormal interpretation of the old commentator Naccinarkkiniyar 
peeds no revision. Out of 1100 words and phrases in the great 
poem only about 10 words could’? be located as Sanskrit forms 
and the poem in extremely free from Aryan interference. Scholars 
consider that this poem Should have been composed prior to 


Pattinappalai. 


Further more this Rudran Kagnanar is also the author of 
Pattinappilai, a Jong poem in praise of Karikilan (lst century 


B.C.) 


It would be relevant here to note that Mahamahopidyaya 
Dr; 17, V. Swaminitha Iyer has shown certain identical thoughts 
and sentences in the two poems (Perumpiparruppatai and 
Pattinappilai.!? There is therefore no reason to contradict the 
contemporaneous nature of Katikalan and Ijantiraiyan. 

A-14 


104 _ TAMILAYVU~12 


One of the reasons that appears to have prompted Raghava 
Ivengar is that both the words Topdai and Pallavam mean tender 
twigs. A close study of the commentary On Perumpinitruppatai 
and his essay on Ijantiraiyan serving as an introduction to the 
commentary’ would reveal the distronted and confused thoughts 
led by erroneous tiaditions and misleading accounts of mythical 
ancestry attributed to the Pallavas. Dr. S. Krishnasami Iyengar 
consicers!® that the word as applied to Pallavas in the first 
instance is a translation of the Tamil word Topdaiyar and 
Tondaimin and states that this finds confirmation in some of the 
copper plate characters, which bring in tender twigs of some 
kind in connection with the eponymous name Pallava and that 
this undoubtedly is a later use of the term. The Pallavas are 
foreign to the locality and the rulers of Kanchi had continued to 
be known as Tondamins all through historical times. It is quite 
probable that the Pallavas who began to rule later over the 
country identified themselves with the traditions of the country 
(vide Dr. K. K. Pillay’s observations quoted at the end of this 
papef). 


In this connection it is worth quoting P. T. Srinivasa Iyengar; 
He has stated as follows in his Pallayas under the head “How 
Pallavas came to Kinchi”: 


“Our ancients have named ‘Sakadweepa’ to that part of the 
country which is lying Northwest of our land and the people of 
that country was known as Pallavas and Sakas. It was unusual 
for them to come into our iand through land route and sea 
route as would be seen from the puranas. These people settled 
in the western part of Afganistan and that part of the country 
has therefore been called ‘“Sakasthan’. While they were there, 
they adopted (or embraced) Saivism, Vaishnavism, Buddhism or 
Jainism and become interrelated to the people of our country. 
These people (in course of time) spread all over the country 
and established kingdoms wherever theie were possibilities to do 
so. They had their capitals at Taxina, Vaga Mathura, Ujjain 
and other places. And in the usual course they entered South 
India also and set up their rule at - Kanchi.”’° 


IS ILANTIRAIYAN A PALLAVA PRINCE? 105 


“Before the advent of Pallavas, there is no trace of any 
evidence that the Tamils adopted the Aryan Gods. The Tamil 
kings also did not perform vedic rites. The country was ruled 
under the Tamilian traditions and not under the Aryan Sastras. 
The Pallavas wrote their inscriptions in Prakrit and later in 
Sanskrit and there were not races of Tamil in them. Later on 
this cult spread from Kanchi into the interior.’” 


Under the head ‘The state of literature’, P. T. Srinivasa 
Iyengar writes: “‘The names of the earller Pallavas and their 
doings, have not been mentioned in any of the writings in Tawil 
of that period, as these foreigners spoke their Prakrit language, 
adopted their own Aryan ways, and did not mingle with the 
Tamils neither did they learn Tamil language, nor did they 
patronise Tamil poets,” But on the other hand we see that the 
Tamil kings of the Sangam period patronised Tamil poets and 
treated them friendly with respect and when the kings erred, 
they (poets) dared to correct them."® 


It is not our purpose in this short paper to show how the 
Buddhists, the Jains and the Brahmins have taken pains to 
spread their religious customs and manners in Tamil Nadu during 
the early period of South Indian History. Suffice it to say that 
they were distinct groups of civilisation in the carly centuries 
before and after the Birth of போர்‌”? 


We have inscriptions and copper plate grants of the Pallava 
rulers to build up the history of their period and their rule 
over the Tamil country. From these records however, we could 
not come to a decision as to who was the first to establish the 
Pallava kingdom.’’= Bappa is the first known Pallava ruler. He 
has brought Six Brahmin families of Atreya Harithb, Barathwaja, 
Kausik, Kasyapa and Vatsa Gotras from the north and settled 
them here and donated gold and hundred thousand ploughs for 
their welfare. It is probable that he has followed the precedent 
of his forerunner Karikilag who had cleared the forest in that 
part of the country and settled Vellala families (agriculturists) to 
cultivate the land for prosperity. It is considered that he is the 


106 TAMILAYVU—12 


first king to encourage Yogas in the North Indian style in Tamil 
country.?° 


ஐ. T. Srinivasa Iyengar considers that before the advent of 
ihe Pallavas the Aryan language, the Aryan ways of living did 
pot spread over the Tamil country and there were only stray 
cases of Buddhist and Jain monks and Brahmins entering and 
living secludedly in the forests and caves as would be seen from 
Brahmi inscriptions found in this country. 


Sivaskanda came to the throne after Bappa and this 
Sivaskanda even when be was an young prince (not yet a crowned 
king) has donated lands to the Brabmins as seen from the Prakrit 
copper plate known as Mayidavolu grant (found at Mayidavolu 
village, Narasarpet Taluk in Krishna District). Sivaskanda ruled 
with Kanchi as Southern capital, the second capital being 
AmarAvati. At Amarivati Buddhist monks resided in the mutts 
(during this period) built in stones. This Sivaskanda performed 
several yagas and copper plate inscriptions describing his 
munificence have been found at Hirahadagalli (Bellary District). 
P. T. Srinivasa Iyengar considers that, from the above two copper 
plates, there is a distinct way of rule, as distinguished from the 
Tamillan ruie and assigns 3rd century A.D. to his rule. From 
here we shall skip over and come to the Dynasty of Simhavishnu. 
During this period, it will be noticed that the rulers are changing 
their names ard titles i.e., from Sanskrit to Tamil style. P. T. 
Srinivasa Iyengar considers this change as due to the fact that 
the rulers begin to identify themselves with the people of the 
country.?? They have assumed the titles Kadayars and Kaduvettis, 
as they had to clear the forests to make room for the growing 
population. Raghava Iyengar has however stated that the Pallavas 
assumed the title Kagavar by virtue of their settlement at Kata- 
ham in Malay. The statement is contrary to historical facts. 
Kadavar and Kagduvetti are Tamil words definitely. அ 


It was Virarajendra to undertake a compaign in farther 
India and defeat the king of Kataha or Kadaya in the Malay 
Peninsula. He is known to have reigned at least for seven years 
and was succeeded by his son Adirajéndran. This apart, the 


IS ILANTIRAIYAN A PALLAVA PRINCE? -107 


word Kagaya ‘is a Tamil word meaning “‘man of the forest” and 
the word Kaiduvetti is aword meaning “‘the man who has cleared 
the forest”. There is therefore no point in hunting after an 
imaginary place and Simha Vishnu was succeeded by his illustrious 
son Mahéndravarman 133 and his grandson Narasimhavarman. 


All these three have constructed temples endowed them with 
‘lands for their maintenance. The Knram grant is said to be the 
first copper plate issued by Mahéndravarman’s people containing 
both Sanskrit - and Tamil scripts. Previously, the Pallavas: were 
called Kshatriyas of an irregular order. Subsequently the Karam 
grant styled them (issued by Paraméswara Bothiriya) as the 
descendents of Aswattama belonging to Barathwaja gotra. As their 
conquests expanded and their grants increased, the Kuram grant 
plates style them now as the descendents of Brahma, Angiras, 
Brihaspathi-Barathwaja Doona, Atwattama-Pallava. Srinivasa 
Iyengar ridicules this kind of exaggeration by the grantees (see 
Pallavas, Part II, ற. 55). 


The next grant for our notice is Kiasakkudi grant’ issued by 
Nandivarman in: his twenty second regnal year. This grant 
elaborates the geneology of the Pallavas. In this grant Brahma 
and others have been described in detail in separate slokas. 
According to the descriptions, Indra was afraid of Aswathama’s 
great tapas and sent Ménaké to entice him, 80 as to divert his 
attention and thus disturb the progress of this tapas. 


An interesting story is told by P. T. Srinivasa Iyengar as 
how Mayurasarma, a Brahmin got enraged when he was insulted 
at Kanchi (while he was studying in the college), by a Kshatriya 
warrior and on the spot he determined to show his mettle by 
waging war against the Pallavas and setting up the Kadamba 
dynasty. ர 


Now, Msnaks achieved her object and gave birth to a child 
on a cot made of Pallavam (tender twigs). The child, therefore, 
earned the name of. Paljavan. The phrase * Aswathama’s son ” 
found in earlier grants has thus been elaborated with this new 
story. This story has-also been illustrated in the temple known as 


108 FAMILAYVU—12 
Parameswara Vivpagaram. It is also found in the Kasakkudi grant, 
that even if he is born of a Brahmin family, he has also all 
the qualities of a Kshatriya. Thus we 566 the Pallavas who 
were considered to be irregular (நிலைகெட்ட) Kshatriya raised to 
the status of “‘Brabma-Kshtatriyas”. Not satisfied with this 
ancestry, the grant goes still further and makes Asoka a 
descendant of a Pallava (P. T. Srinivasa Iyengar, The Pallavas, 
Part III, pp. 10-14). As Asoka Pillars are found in the borders 
of Tamil country, the grant has apparently included him also in 
the Pallava family. The grantee was one Somayiji who was well 
versed in Vadas, Viyikarna, Astrology etc. Another grant from 
Tantan-To{tam was made in Nandivarma’s 58th year and it has 
been stated in it that the village had been given to 308 Brahmin 
scholars who were well versed in Vedas. P. T. Srinivasa Iyengar 
considers that the said Brahmins should have come from Telugu 
country and that it may be presumed that these Telugus mixed 
with the people of the land as Tamils, with the result that 
Sanskrit words have mixed freely in the later day writings in 
Tamil. It will, therefore, be irrelevant to quote this ancestry, to 
disturb the evenflow of the poem Perumpinairruppatsi. 


Another point raised by R. Raghava Iyengar may be mentioned 
here to illustrate his erroneous views regarding South Indian 
History of the Sangam Period.?? In discussing Tiraiyan as a 
Pallava prince, he has taken Nannan as a Pallava chieftain whereas 
he is a Tamil chieftain and for a deteiled discussion proving Nannap 
as a Tamil chieftain, we may safely refer him to C. E. Rama. 
chandran’s paper’* published in the Madras University Journal, 
He has refuted the findings of Nilakanta Sastri and others of 
similar view. 


It will be futile to link PerumpanAirruppatai with a Pallava 
prince as its hero, as attempted by Raghava Iyengar. It is not 
possible that the poet has composed the poem in praise of an 
alien Pallave prince. 


What has happened to the Chola prince who was ruling at 
Kanchi? It is probable that he has moved north or west, when 
the Pallava has driven a wedge dividing the northern part and 


IS ILANTIRAIYAN 4 PALLAVA PRINCE? 109 


southern part of the Chola country. A considerable number of 
epigraphical records was discovered in the Cuddappih and Kurniil 
districts, which brought to light a dynasty of Telugu kings of 
Renadu, claiming to have been the descendants of Karikila 
chola. The Telugu Chola king Mabéndra, father of Punyakumara . 
of Melapadu plates seems to have been a subordinate and 
contemporary of the Pallava king Mahéndravarman of Kanchi, 
who ruled at the beginning of the 7th century.  Simhavishqu, 
son of Nandivarman of the Telugu Chola family and brother of 
Dananjaya (father of Mahsndra) must have been a contemporary 
of the Pallava king Simhavishnu (father of Mahéndra Pallava). 
Thus we come to know that the Telugu Cholas were ruling the 
Cuddappah country even during the 6th century. This country is 
identified to be Masalia referred to in the Periplus of the 
Erythrean sea. The passage concerned is quoted below : 


1,001 far from the three marts we have mentioned, named 
Kamara poduke and sopatama, lies Masalia, the sea board of 
a country extending far inland. Here immense quantities of fine 
muslins are manufactured’ (Macrindle). 


Solia is a corrupt form of the word Cola. The chinese 
traveller Hien-Tsing, who visited India in the 7th century, 
mentions tke country of cu-li-ye identified with the country round 
cuddappih and Kurntl. Cu-li-ye is cola or sola. The country 
of Mai-solia or Masolia (Middle or great cola) extended far 
inland and the Mai-solus, or the Penpir waters this region in 
the lower part of its course. The country of tho colas was all 
of the black cotton soil famous for its cotton produce from the 
earliest times. It was for that reason that the cotton fabrics 
produced in this Masolus country were renowened 88 Maisolins 
or Muslins. The Telugu cholas were ruling the coastal region 
from Kanchi as far almost as the mouth of Krishna till the 
13th or the 14th century that the coast line up to the Krishna 


was called colamapgala tira or the coromandal coast of the 


European travellers.” 
Tho Brahmins of the Sangam period were Tamils and they 


were callod Parppir (Seers) and they had high influence with the 


110 TAMILAYVU—12 


people. But the Brahmins who came later into Tamil country 
“wave after wave” from the time of the Pallavas and later 
Cholas and Pipdiyas gave prominence to Sanskrit only.’’s The 
kings also encouraged their settlement here and adopted the rites 
envisaged in the Vedas and Hindu sastras. These Brahmins were 
engaged as Archakas or Veda Parakars in the temples built by 
them. They also held high posts in the government and in 
order to retain their 1010828006 and power, they invented vamsas 
(ancestors), gotras (Pedigrees) and sastras (for religious rites). The 
kings elated by the flattery, endowed lands and donated funds 
ior vedapatalas and mutts,?° 


P. T. Srinivasa Iyengar concludes his book on the Pallayas 
with the remarks that the Pallavas were parthians who came 
from sakadaweepa (near Parthia) and settled as Parthavars (or 
Pahalavas ?) in Jambuthuweepa.°” Here they assumed the name 
as Pallavas and adopted the Aryan Kshtriya ways. They captured 
Kinchi and began to rule in the Aryan ways and spread 
Sanskrit culture in Tamil Nadu. They also built temples with 
stone and endowed lands and donated funds to Brahmins brought 
from Telugu country. As the population of Brahmins increased the 
Varpashrama was introduced, Saivisim and Vaishnavism were 
encouraged and consequently other religions died. The language 
and cuiture of the Pallavas were different from the ancient Tamil 
culture. In the circumstances it is not correct to equate Tiraiyan 
with a Pallavan.° 


Dr. K. K. Pillay in his monumental work, History of Tamil 
Nadu: Her People and Culture, concludes his chapter on the 
Pallavas as follows: “In the history of Tamilakam, the greatness 
of the Palava period glows with the lustre. The Pallavas, 
foreigners as they were, to the Tamil clvilisation and culture, have 
changed, in the course of time, their customs and manners and 
became Tamilians. In the early period, they had Sanskrit as 
their court language and in due course adopted Tamil also as their 
court language. During this period sanskrit works have come 
into existence and Sanskrit scholars had honours in their court. 
They have also encouraged Tamil learning, 


IS ILANTIRAIYAN A PALLAVA PRINCE? 111 


In view of all, when they first entered Tamilakam, they 
cleared the forests and converted them as cultivable and habitable 
lands. To perpetuate their memory, great kings of the time 
constructed very big tanks, dug new channels to the rivers and 
encouraged: cultlvation on a large scale”.2° 


In view of all these achievements, it is surprising that the 
memory of the dynasty has not survived to any appreciable. 
extent in living tradition. The Mackenzie Manuscripts collected 
about a century ago by the indefatigable Surveyor general, Col. 
Colin Mackenzie, although containing many accounts professing 
to give the Ancient History of Topgdamagdalam and the exploits 
of Atondai Chakravarthi seem to preserve a distant reminiscence of 
what the people of the early part of the 19th century believed 
to have been the ancient condition of Topdaimagdalam, by whioh 
name the region immediately around Ka#iichipuram was known, 
This class of traditional accounts preserved in the Mackenzie 
collection appears to depict the condition of Toydaimandalam 
prior to the Pallava adevent. Some of them, such as the account 
of Tondamin Chakravarti, relate to the conquest of the region 
from rude and uncivilised tribe known as the Kurumbars and to 
the introduction of civilization by Andonpdai Chola. There seems 
to be warrent for presuming that this person was no other than 
Tondamin Ijantiraiyan, a Chola prince who is immortalized in 
PerumpanpArruppatai by Rudran Kannanar.”® 


APPENDIX I 


REGARDING THE STATUS OF THE PALLAVA AS 
BRAHMA-KSHATRIYA 


A question may be asked, whether the same person could be 
the secular head (Pati) as well as the religlous leader (Acharya) 
of a clan. A few references in Ramiyapna and Mahibaratha 
brought forth by V. Raghavan (Indian culture, April, 1939), show 
that the heads of Mlechas, political and religious, were called 
Mleccharlas. (See footnotes 1 and 2 at ற, 78 of A History of 


the Guptas by Dr. R. N. Dandekar). 
A-15 


112 TAMILAYVU—12 


The Sakas were presumably included by Sankarariya among 
Miechas. Pallavas are defined as Milechas (Nichas) or 7810812870 
(Dhurdhas) in Piikala Nikagdu (500 AD). One instance to show 
that a Saka may be a Pathaga (Dhurdha) may be quoted from 
the History of the Guptas. Samudhra Gupla was succeeded by 
his Son Raima Gupta. It appears that the Saka King had 
demanded Rima Gupta’s legally wedded wife, Duruvadevi and 
that Rima Gupta being a coward had actually consented to send 
hig wife over to Sakadhipathi. The extract from the newly 
discovered drama Devi Chandra Guplu contains a long dialogue 
between Raima Gupta and Duruva Devi, in which Rama Gupta 
states that he is sending her away for the sake of the people. 
Duruva Devi then complains of her husband’s heartlessness later 
on, Prince Chandra Gupta (880௨8 younger brother) determines 
to 20 to Saka King in the disguise of Duruva Devi. Chandra 
Gupta ultimately kills the Saka king through the Stratagem. 
(See p. 70 of 4 History of the Guptas by Dr. R. N. Dandekar). 


From the foregoing it may be seen that the Mlechas (58188 
or Pallavas) assumed to be Brahma-khsatria to become both 
secular as well as religious heads and that they would not mind 
to stoop to the level of asking his rival to surrender his wife, 
which is a Pathaga’s (Dhurdhas) deed. 


Further more, the Pallavas have been defined as Parathavar 
(Foreigners) by Chidamagi Nikaggu.  Raghava Iyengar forgets 
easily the avticedents of the Pallavas. He says (ற. 5) that they 
have performed Vaidika ceremonies and as such tbe Tamil kings 
found it fit to get girls for marriage from thelr family. Raghava 
Iyengar need not have laboured much to praise (Sky high) the 
Pallava kings as fit to intermarry with the ancient three kings 
of Tamilakam. It is the Royal Prerogative of the kings to marry 
woman from other Races or Tribes for Political and other 
considerations, 

APPENDIX II 


SOMETHING MORE ABOUT TIRAIYAN AND PALLAVAS 


V. Kanakasabai considers that the Tiraiyers, or Sea kings, 
were 6 great seafaring 7808) whose home appears to have been in 


IS ILANTIRAIYAN A PALLAVA PRINCE ? 113 


Lower Bengal and who travelled to Burma, Cochin, China, 
Ceylon and Southern India and that a Tiraiyan, reigned at 
Kanchi, was contemporary with Karikalan and that it was on 
this account that the Cholas (who belonged to this tribe) boasted 
of being descendents of the Solar race.* The oldest of the 
Chola kings is said to have saved Amarivathi, the capital of த்‌ 
Indra, when it was besieged by Ashuras and that, in gratitude 
for the service, Indra sent five giants who killed the Nagas of 
Kavérippattinam and enabled the Chola king to take possession 
of that town (Cilappatikaram, V1 95-97 and VI: 14 to 17; 
Mapimékalai, I: 20 to 24). He feels no doubt Muchukunta was 
the first Chola king (Kanakasabai refers to Epigraphic Indica, 
Part I, ற. 2) who conquerred the Nagas and states that the 
pame of the Tiraiyar in Sanskrit is Sagarakula and the ancient 
kings of Thondamapdalam belonged to Sagarakula but the latter 
Pallavas styled themselves as Bharadvajas. He has also given 
the following family names known as late as the 16th Century 
A.D. 


Pangala Thiraiyar—Thiraiyar of Bengal 
China Thiraiyar—Thiraiyar of China (This was most probably 


Cochin China) 
Kadara Thiraiyar—Thiraiyar of KagdAram, that is Burma 


Singala Thiraiyar—Thiraiyar of Ceylon 
Pallava Thiraiyar—Thiraiyar of Pallavam 


The Cholas are known 85 Thirayars and as such there 18 
no doubt that the Thiraya of Kanchi was a chola. The question 
to be decided is whether the Tiraiyan of Perumpaparruppatai 
was of a Pallava (Foreign) origin or not. Rudran Kanpandar, 
the author of the Poem has definitely stated that among theo 
1 DE ர ப தததம பதக 

* Harivamsa states that theP agdiyas, Karaja, Chara and Chola as the 8008 

of Akrita and the descendants of Vishou-Brabma, Attri-Chandra and 

after 16 generations Akrita. Vaikatasimi Nattir points out the 
irrelavancies of sbowing Kerala and Chsra.as separate entities and 
states that in literature Chola is shown as belonging to 80187 race while 

Piydiyas are shown as descendants of Lunar 7806. 


114 TAMIBAYVU—12 


three Tamil Kings Tiraiyan was great. As he has also composed 
a poem (Pattinappilai) on Karikilan, it should be taken that 
the Tiraiyan is a chola prince under the patronage of Karikilap. 
This internal evidence canrot be easily passed over to assign the 
poem to a pallava who was an alien and a later successor to 
the state. 


The fact that a Chola subdued the Nagas would support the 
theory of a Chola marrying a Naga Princess and myths would 
support this view only. The other family names in Kanakasabai’s 
list would only show the extent of influence of the Tiraiyars in 
Bengal, Cochin China, Kadaram (Burma) and Ceylon. 


As regards “Pallava, Tiraiyan”” found in Kanakasabai’s list, 
we will have to conclude that the second dynasty of the Pallavas 
founded by Simhavishnu (succeeded by Mahéndra I and 
Narasimha 1) should have adopted the tribal name of the ancient 
king of the country viz., Tiraiyan. The very fact that two 
words Tiraiyan and Paillavan is a compound word (Pallava- 
Tiraiyan) would clearly show that the Pallavas were reluctant to 
give up their origina! identity. Atternatively it may be presumed 
that the word Pallava Tiraiyan is a later corruption of “*Palve] 
Tiraiyan””, (Tiraiyars of abundant spears). Otherwise there is no 
need for them to use both the words (giving the same meaning) 
for their identification. The word Pallavan has been taken as a 
Sanskrit translation of the Tamil word Tiraiyan. Alternatively, 
the Pahlavas or Pallavas have subsequently identified themselves 
with the local Tiraiyars, when they (Pallavas) had come to stay 
and adopt the customs and manners of the people of the soil 
for a peaceful administration of the country, 


Perumpiparruppatai describes a peaceful and prosperous 
country with a benevolent ruler who has, pstronised Tamil 
Ministrels, The period of the carly Pallavas was a period of 
turmoil and appeasement of the people on the one hand by 
adopting the native king’s tribal name and of satisfying the 
Brahmin Pandits on the other in the form of grants to recognise 
them (Pallavas) as men of noble birth. In any case to treat the 


IS ILANTIRAIYAN 4 PADLAVA PRINCE ? “118 


Pallavas as foreigners as has been ‘done by Raghava Iyengar and 
then fit them in a Sangam poem, finding far fetched or 
unwarranted meanings in it to the accepted ஏ of the old 
commentary of Naccinarkkiniyar would be contrary to the 
accepted view that they have not been praised or mentioned in 
Sangam Poems. 


Kanakasabai has furnished a list of verses written by the 
Poets who flourished between the years AD 50 and 150 (and 
Perumpiparruppatai is one among them) and stated that they - 
furnish ample materials for studying the history and civilisation 
of the ancient Tamils.  Enbalmed in this literature we find a 
faithful picture of their habits and manners and of their social 
and political condition, in a form which is far more enduring 
than if it had been engraved on brass or stone.* 


APPEND III 
TIRAIYAN: K. A. NILAKANTA SASTRI’S VIEWS 


The Tiraiyars are more important families than Vélirs. The 
chieftains claim as descendants of Vishnu, and .as coming from 
the ‘seas’. Those Tiraiyars are also known as Thondamigs and 
their country is known as Thopdamagdalam. There is a story 
about these Tiraiyars- “& chola prince married a Naga princess 
resulting in the birth of a son and he was left floated with a 
Tonda twig round his neck for identification.” 


The Tiralyar’s country extended from the Vankata hills in 

the west to the sea coast in the east and the Tiraiyag of 

- Perumpdgiarruppafai is contemporary with Karikilag of Paffigap= 

pdlai. Both the poems included in the Patfuppaffu were composed 

by Rudra Kappan. But there is no authority to show either 

that the Thonpgdamin Ijantiraiyan is related to Karikalap or 
that, the former was under the latter’s overlordship. 


This Ijantiraiyan is also a great poet and in one of his 
poems he has pressed the need for a good government. The 


* The Tamils 1800 Years Ago, Dp. 209-211. 


116 TAMILAYVU—12 


question whether the Pallavas are Tiraiyar’s relatives or not is a 
controversial point to decide. (Tami{ar Varalarum Pappafum by 
K. A. Nilakanta Sastri, 1965, pp. 32-33). 


Note: It is not clear why Sastri is reluctant to come to decision. Both 
Karikilap and Jjartiraiyan claim to be descendants of Vishnu and both 
are said to come from Tiraiyar Tribes. Further Karikalan is said to 
have invaded north and corquerred territories and to have developed 
Kanchi, The legend also is that the Tiraiyan born of the union of a 
Naga Princess ard a Choja prince and Périciriyar considers that the 
Tiraiya prince is eligible to become a king (as explained in the main 
paper). The internal evidence in Perumpiyirruppatai is that he is as 
spotless as a couch (with a right side winding) among the three kings 
(பேக, 0618 and Pingiys). The later Pailavas should claim to be the 
descendants of the ancient Tiraiyars of Kanchi or should call themselves 
as aliens of Tamilnadu. But this need not stand in the way of coming 
to a definite conclusion that the Tiraiyars are Cholas. This has been 
discussed in the main paper in detail. 


REFERENCES 


1, W. K. Wimsatt and Clsanth Brooks, Literary Criticism: A Short History, 
Quoted in ற. 525. 


2. A. L. Rowse, The Use of History, Quoted in pp. 19-20. 


3. In Perumpiparruppagai only Tiraiyan is mentioned and not Ijan-Tiraiyan. 
P. T. Srinivasa Iyengar states that Karikslap conquered the country and 
set up Ifan-Tiraiyan as a Chieftain at Kaichi (Vide ற. 13 of Part I of 
the Pallavas) and that be is the hero of Perumpagatruppafai of Rudrap 
Kagyanir, one of the Sangam poets. 


4. V. Kanakasabai Pillai, The Tamils Eighteen Hundred Years Ago, Firat 
published in book form in 1904. Kajakam edn 1966. The latest support 
is from Dr. K. K. Pillay. He assigns the third Sangam to the period 
ranging from the 1st to tbe 3rd Century A.D. (Vide (a) Dr. K. %, 
Pillay: “Tbe Brabmi Inscriptions of South India and the Sangam Age,” 
“Tamil Culture, Volume V, No. 2; (b) Dr. K. K. Pillay: ** Narrigal 
in its Historical setting”, Madras University Journal, Vol. XXX, No. ஆ 
(¢) Dr. K. K. Pillay: History of Tamil Nadu—Her People and Culture 
pp. 82-121). 

$. Fora detailed discussion, see the arguments in the lecture on The age 
of the last seven patrons of Tamil by Dr. 8, Krishnaswamy Iyengar, 
Published as Sentamil Series No. 49 by the Tamil Sangam, Madural, 


1924, See also Iyengar’s Introduction to the History of the Pallavas of 
Kanchi by R. Gopalan, 


IS ILANTIRAIYAN 4 PALLAVA PRINCE? 117 


6, 


11. 


Perumpipittuppafal—See lino 33. Also see Psriciriyar’s commentary on 


Sutra 638 of Tolksippiyam—Kanakasabapathi Pillal’s edition of 1935 
p. 1341. 


Mapimékalai XXIV, lines 30-61. 


V. Kanakasebai Pillai, The Tamils Eighteen Hundred Years Ago, 1966, 
in footnote 1 on p. 50, the author has observed that the puranlo 
authors have tried to conceal this fact by asserting that the Paygiya, 
Chola and Chara were descendants of an Arya king. “The Hari Vasesa 
and Agyi Puripa make Papdiya, Chola, Kerala and Kola great grand 
sons of Dushyanta of the line of Piree and tbe founders of the regal 
dynasties named after them. The descendants of Dushyanta however as 
specified in the Visbyu Purags do not include these personages and 
their insertion seems to have been the work of more recent authors 
The Harivamusa with a no little inconsistency places the Papdiyas, and 
Chojas amongst the Kshatriya tribes degraded by Sagara. The Padma 
Puripa has a similar addition to the list of those tribes in the 
Ramiyaya’. Prof. H. H. Wilson’s “‘Historical sketch of the Papgdiyan 
Kingdom’’-Journal of the Royal Asiatic Society. VOL. 117, Ard. IX, 
p. 199. 

Vincent A. smith, The Early History of India, Ath edn., ற. 456. 


R. Sathianathiyer, Studies in the Ancient History of Tondamandalam, 
1944, 


Vincent A. Smith, The Early History of India, Ath edn. revised by 
s. M. Edwards, 1924. 


Ibid., 0. 46. 


The Dravidian hatred for the Indo-Aryan is still preserved in the earliest 
Tamil poetsy. Even after their Arjanistrar the Dravidians preserved 
their independence, and while the Iado-Aryans of Northern India 
remained divided into small principalities, four great kingdoms sprang 
up in the south. They are the kingdoms of Kaliiga, Chara or 5878, 
061௨ or Sola and Piydiya. The Dravidian Kingdoms formed a chester 
along the edge of the peninsula, while earlier inhabitants of the western 
coast fall under the steady under of the Indo-Aryans of the north and 
of the barbarians from accross tbe sea.—R. D. Banerji, Prehistoric India, 
1942, ற. 38. 

A close study of the views of ‘Smith and Banergi would reveal tbat 
there is a strong ground for the supposition tbat the intruders 
are Pallavas - Pablayvas. 1018 identification was based on etymological 
grounds and supported by tho fact that the Pahlavas formed a 
distinct element in tho population of western India early in the second 
century. Their movement from eastern India to tho East coast ig 


118 


12a. 


13, 


14, 


TAMILAYVU—12 


not only possible but rendered likely by known historical facts. But 
R. Gopalan repudiates this theory mainly on the grourd tbat thors 
15 po mention in any of the ancestral genealogical list of the Pallava 
kings. However the possibility of the Pahlava Penetrations cannot bs 
ruled oul, the more so, because there is a possibility of support of 
facts due to distortion by erroneous traditions and misleading accounts 
of mythical ancestry given in the copper plate grants of the later 
dynasty of the pallavas. Mr. Venkayya Preseumes that it was the war 
of the western satrap Rudradaman (AD. 150) with the Andhra King 
Gautamiputra Satakarni and bis successor tbat probably brought about 
in some manner, the eastaward movement of the Pallavas in his 
service. If it is true that the minister of Rudradaman is called suvisaka 
and described in the Jungadba inscription as a Pallava the faot that the 
minister was not a ruling king need not stand in the way of getting a 
territory for his rule, when the satuvahanas have .become weak. (Sce 
discussions of R. Gopalan in his History of the Pallavas of Kancl at 
pages 13-14; See also K. K. Pillay’s observations. Quoted at the oid 
of this paper). 

For an easy reading of the text we would recommend Murray edition of 
Pattuppitfu, edited by M. Shanmukham Pillai. 


Ds. M. Rajamanickim - History of the Pallavas, 1968 (pp. 5-14). However 
Prof. V. S. Subramaniachari has fixed the date of Karikalap as betweon 
B.C. to 305 (Vide Three Karikilas 1958, pp. 77-81). 


Dr. U. V. Siminatha Iyer (ed.), Pattuppaffu, 1931, pp. 30-32, The 
learned editor has stated that the native place, Kadiyalir of Rudrap 
Kapyan (the author of Perumpiyirrupatai) could not be identified. 
Dr. M. Rajamenikkam has since identified this place in Chengleput 
District of Tamil Nadu (Vide Annals of Oriental Reasearch, Vol. XIX, 
Part J, 1964). 


Perumpipatruppafai. Comentary by R. Raghava Iyengar-Annamalai 
University Publication, 2nd edn., (1958). In a booklet (1959) on the 
Toyjamip kings of Pudukottai, Thiru. V. Venugopalan bas repudiated 
the theory of this Pandit that tbe hero of the Poem is a Pallavap and 
not a Chola. 


R. Gopalan, Pallavas of Kénchi. Seo Editor's (Dr. S. Krishnasami 1920 28710) 
Introduction, 


இ, 1, Srinivasa Iyengar, The Pallavas, Part I, ற. 2. 


48/4) p. 3. Also see Dr. K. K. Pillay’s lecture on Naprigai in //௪ 
Historical Setting. In that lecture he has stated that one of the latest 
theories is that the Pallavas were sailors or maritimo chieftains and that 
they were invaders from the far eastern region viz.,, South 1801 Asia. 


IS ILANTIRAIYAN A PALLAVA PRINCE? 119 


18. 
19. 


19௨ 


22. 


23. 
24, 


.25, 


25a. 


Meanwhile, the old theory that the Pallavas were descendants of tho 
Parthlans has regained force. The Madras University. Journal, Vol. XXX, 
No. 2, (1959). 


Puraniniiru, 41, 44 & 47. 


Very ilittle Indo-Aryan influence had penetrated to the extreme South. 
Some Brahmin colonies settled in the Dravididan countires and inter- 
married with the priest caste natives but on the whole they made very 
little impressions on the masses.—R. D. Banerji, Prehistoric, Ancient 
and Hindu India, 1934. 


R. Gopalan, History of the Pallavas of Kanchi, p. 35. 


N. M. Véikatasimi Nattir History of the Chalas, 1956, ற. 56; Also 
Puram., 244. 


The Pallayas by P. T. Srinivasa Iyengar Part IT ற, 1; Prehistoric, Ancient 
and Hindu India by R. D. Bavergi, page 279 (clearing the forest is nol 
the monopoly of the Pallavas. Karikala seems to be as whereby rediced 
the forerunner as already noticed in the field of conserting forests into 
cultiviable and habitable lands. -(Vide Rudrap Kayganir’s PattIpappilai 
lines 283-286.) ்‌ 


This Mahéndra varman has too many titles to his credit and one of 
them is Sankarina. P. T. Srinivasa Iyengar presumed that his father may 
be a Pallava (Aryan) and his mother a Tamilan.—P. T. Srinivasa Iyengar, 
The Pallavas, Part 17, ற. 12. 


Perumpanpirruppati, R. Ragava Iyenagar’s commentary, 0 36. 


Journal of the Madras University, section-A (Humanities), Vol. xxxiii, 
No. 2 (1962), pp. 187-192. 


Journal of the Madras University, Vol. XII, No. 1 (1940). Vide paper 
on Butchireddi paealem by M. Somasekara Sarma, pp. 148-151. For an 
earlier notice, see Smith’s Early History of India, pp. 482-483, 


Tamil Culture, Vol. Nos. 2 & 3, See K. K. Pillay’s paper on the ‘Aryan 
influence in Tamialakam”’, pp. 159-169. K. 78, Pillay considers that some 
of the learned Tamils of the indigenous stock were absorbed into the 
fold of Brahmins and states that in one instance pertaining to tbe 4th 
century A.D., when for the purpose of conducting sacrifices, cortain 
members of the non-brabmin community were selected for want of the 
required number of Brahmins. In one of the accounts concerning 
Brahmins, it is stated that doing the time of Mayuravarman of tho 
Kadamba dynasty, some Andhra Brabmins selected a number of familles 
from the non-Brabmin Castes, converted them to Brahmins and chose 
exagamous sectnames for them (Thurston: Castes and Tribes of Southern 
India, introduction, pp. 45-56, quoted by K. K. Pillay). 

A-16 


TAMILAYVU—12 


Ibid, pp. 298-302. 


It is stated thet, in tbe Vaikupta Perumal temple at Kinchi, there isa 
figure with a head with a crown, that the head looks like the head 
(7421121220) of an elephant which confirms to the head of Demetrius, 
an Indian Bactrian King and that this may confirm to the theory. 
Also see K. K. Pillay’s jecture on the Historical Setting of Nartigai. 
He has stated in it that this theory is regaining force. 


K. K. Pillay, History of Tamil Nadu: Her People and Culture (in Tamil), 
1972, pp. 190-191. 


Ibid. 
R. Gopalan, History of the Pallavas of Kanchi, 1928, pp. 13-14. 


Note I: In this context we will te feiling in our duty if we do not 
record bere of our gratitude to our eminent scholars who have with 
considerable labour and research, rescued most of the ancient Tamil 
literature preserved in manuscripts on Palmyra leaves and "jealously 
hidden by Pandits into whose hands they bad fallen. V. Kanakasabai 
observes: “Foremost amovg these scholars, I sbould mention Rao 
Bahadur (1) Thamothrem Pillai B.A.,B.L., who has publisbed the whole 
of Ibolkappiyam with the commentaries of Cépivariyar and Naccipirk= 
kiplyar and Kalittokai by Nallantuvapar and Mr, Siminithaiyer, Tamil 
Pandit, Kumbakogam college who has published the Patirruppattu, 
Cilappatiksrem and Puraninuru. We should not omit to mention also 
Mr. Shanmukbam Pillai, Madras, who 085 very pluckily brought forward 
n edition of the Mayimskelai, although there is no commentary 
accompanying the txt"” (See the Tamil Eighteen Hundred Years Ago, ற. 2 
apd footnote). 

Note II: For a careful analysis of tbe Pattuppittu (including Perum- 
pigirruppat{ai) see tbe paper by C. E. Ramachandran on “Historical 


studies of 2100201110” published in the Journal of the Madras University, 
Vol. XXXVIII, Nos. 1 & 2, pp. 125-167. 


IS ILANTIRAIYAN A PALLAVA PRINCE ? 121 


BIBLIOGRAPHY 


1. HISTORY 


1. 


ப்‌ 


History of Tamil Nadu: Her People and Culture by Dr. 
K. K. Pillay. 


The Last Seven Patrons of Tamil by Dr. S. Krishnaswamy 
Iyengar. 


The Pallavas (in Three parts) by P. T. Srinivasa Iyengar. 


The History of Pallavas of Kanchi by R. Gopalan ed, with 
Introduction and Notes by Dr. S. Krishnaswamy Iyengar. 


A History of the Pallayas by Dr. M. Rajamanickam. 
The Early History of India by Vincent A. Smith. 

Pre- Historic, Ancient and Hindu India by R. D. Banergi. 
The Cholas by Nilakanta Sastri. 

The Cholas by N. M: Venkatasamy Nattar, 


Studies in the Ancient History of Thondamandalam by 
R. Sathiyanatha Iyer. 


The Three Karikalas by V. S. Subramaniyachari. 

The Tamils Eighteen Hundred Years Ago by V. Kanagasabai. 
Paudiyar Varaliru by T. V. Sadasiva Pandarattar. 

The King of Tamil Nadu by Dr. M. Arokiasani. 


Il. LITERATURE 


1, 


Pattuppaf{u with Naccinarkkiniyar’s Commentary cd. with 
an Introduction and Explanatory Notes and Index by Dr. 
U. V. Swaminatha Iyer. 

Perumpigarruppafai with a History of Ilantiraiyap and a 
New Comentary by R. Ragava Iyengar, Annamalai Univer- 
sity Publication. 

Perumpigirruppafai with Notes and Index by V. நர, 
Gopalakrishnamachariyar. 

Perumpivarruppafai (Bare text), Rajam Publications, ed. 
நர. Shanmukham Pillai. 


122 


5. 
6. 
7. 
8. 


TAMILAYVU—12 


ர்‌, 

Natriyal. 

Jaina Literature in Tamil by Professor A. Chakravarthi. 
Mapimékalai ed. Dr. U. V. Swaminatha Iyer. 


III. RESEARCH JOURNAL 


1. 
2. 
3. 


Journal of the Madras University 
Annals of Oriental Research 
Tamil Culture 


IV. GENERAL 


1. 
2s 


Tolkappiyam, Kanagasabapathi Pillai’s Edition. 


Literary Criticism: A Short History by W. K. Wimsatt 
Jr. & Brooks. 


The Use of History by A. L. Rowse. 


20 ho, 


